Sama 


Bagavat Vishayam 


TIRUVAYMOLI 

ITTIN TAMILARKA 


YORUME : VI 033 


INTEREST 


UNIVERSITY OF MADÈA S 


193 


els 


MADRAS UNIVERSITY TAMĪL DEPARTMENT 


PUBLICATION No. 18.8 . 


General Editor : 


R. R. P. SETHU PILLAI , B.A. , B.L. Di LITT. 

Professor of Tamil 


UNIVERSITY OF MADRAS . 


TIRUVĀ YMOLI 


ĪTTIN TAMILĀKKAM 


VOLUME - VIII ( Hymns 773-882 . ) 


Printed at 


RATHNAM PRESS , 


Madras 1 . 


Sri 
Srimata Rāmānujāya na maha 


Bagavat Vishayam 


TIRUVAYMOLI 


ITȚIN TAMILĀKKAM 


VOLUME - VIII (Hymns 773. 882 ) 


by 


VIDWAN 
B. R. PURUSHOTHAMA NAIDU 
: 

Lecturer in Tamil 


UNIVERSITY OF MADRAS , 


SOETRIN 


INA 
-VIM 


PROMOVET INSTAL 


UNIVERSITY OF MADRAS 


195 7 . 


ஸ்ரீ : 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


பகவத் விஷயம் 


திருவாய்மொழி 


பகுதி - 8. ( எட்டாம் பத்து ) 


ஈட் 


டி ன் தமிழாக்கம் 


சென்னை 
சருவகலாசாலைத் தமிழ் லெக்சரர் 

வித்வான் 
பு : ரா . புருஷோத்தம நாயடு 

ஆக்கியது . 


GETRIHAA 


PROMOVE FIRSITY 


சென்னைச் சருவகலாசாலை 

1957 


ஸ்ரீ 
மாறன் மலரடி வாழ்க . 
இப் புத்தகத்தில் அடங்கியவை 


- : 0 ; 


1. முகவுரை 
2. திருவாய்மொழி எட்டாம்பத்தின் 

மூலமும் ஈட்டின் தமிழாக்கமும் 
3. முதல் திருவாய்மொழி 
4. இரண்டாம் திருவாய்மொழி 
5. மூன்றாம் திருவாய்மொழி 
6. நான்காம் திருவாய்மொழி 
7. ஐந்தாம் திருவாய்மொழி 
8. ஆறாம் திருவாய்மொழி 
9. ஏழாம் திருவாய்மொழி 
10. எட்டாம் திருவாய்மொழி 
11. ஒன்பதாம் திருவாய்மொழி 
12. பத்தாம் திருவாய்மொழி 
13. பிற்சேர்க்கை i . 

செய்யுள் முதற்குறிப்பு அகரா 
14. பிற்சேர்க்கை ii . 

ஐதிஹ்யங்கள் 
15. பிற்சேர்க்கை iii . 

உரைநயங்கள் உள்ள இடங்கள் 
16. பிற்சேர்க்கை iv . 

உவமைகள் 


1 - 279 
1- 43 
44. 72. 
73- 98 
99. 128 
129 - 154 
155-170 
171 - 191 
192 - 225 
226 - 249 
250. 279 


1 
. 


--- 


280. 281 


282 


283 


284. 287 


-- 


ஸ்ரீ : 
ஸ்ரீமதே ராமா நுஜாய நம : 

மாறன் மலரடி வாழ்க . 


முன்னுரை 


தவம் செய்வதும் தழல்வேள் வி முடிப்பதும் தம்மை ஒறுத்து 
எவன்செய்யும் மெய்யன் குருகைப்பிரான் எம்மை இன்னம் ஒரு 
பவம் செய்கை மாற்றிய பண்டிதன் வண் தமிழ்ப் பாவுமுண்டே 
அவம் செய்கை மாற்றச் செவிஉண்டு நாஉண்டு அறிவுமுண்டே . -- 

( கம்ப நாடர் ) 


திருமகள் கேள்வனான சர்வேஸ்வரனால் மயர்வு அற மதிநலம் 
அருளப்பெற்ற ஆழ்வாருடைய அருளிச்செயலாகிய திருவாய் 
மொழியின் எட்டாம் பத்திற்கு ஈட்டின் தமிழாக்கம் என்னும் 
பெயரிய உரை எம் குலக்கொழுந்தாகிய ஆழ்வாருடைய திரு 
வருளால் வெளிவருகின்றது . முன்னர் வெளிவந்த ஏழு 
பத்துக்களையும் ஏற்ற தமிழ் உலகம் இதனையும் ஏற்று , 
அடியேற்கு ஊக்கம் அளிக்கும் என்பது அடியேன் எண்ணம் . 

இவ்வுரையை எழுதிவந்த காலத்தும் பதிப்பித்த காலத்தும் 
ஆங்காங்கு வேண்டிய உதவிகளைச் செய்த பெரியார்கட்கும் , 
நண்பர்கட்கும் நன்றி செலுத்து தலையுடையேன் . இவ் 
வுரையைத் தொடர்ச்சியாக வெளியிட்டு உதவிவரும் சென்னைப் 
பல்கலைக்கழக அதிகாரிகட்கு என்றென்றும் நன்றி செலுத் 
தும் கடப்பாடுடையேன் . 


குற்றம் களைந்து குறைபெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் . 


சென்னை , 


1 


இங்ஙனம் , 
பு . ரா . புருஷோத்தம நாயடு . 


6-3-57 . 


MADRAS 


7 - JANUo 


ஸ்ரீ : 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நமக 


மாறன் மலாடி வாழ்க. 


- ( 0 ) --- 


திருவாய்மொழி 


mm மான 
எட்டாம் பத்து 


23 


முதல் திருவாய்மொழி - தேவிமார் " 

முன்னுரை 


ஈடு : -முதற்பத்தால் , பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம் 
என்று அறுதியிட்டார் ; இரண்டாம் பத்தால் , அந்தக் கைங் 
கரியத்தில் களையறுத்தார் ; மூன்றாம் பத்தால் , களை அறுக்கப் 
பட்ட அந்தக் கைங்கரியமானது பாகவத சேஷத்வ பரியந்த 
மான பகவத் கைங்கரியம் என்றார் ; நான்காம் பத்தால் , இப் 
படிப்பட்ட கைங்கரியத்திற்கு விரோதிகள் ஐச்வரிய கைவல் 
யங்கள் என்றார் ; ஐந்தாம் பத்தால் , அந்த விரோதிகளைப் 
போக்குவானும் அவனே என்றார் ; ஆறாம் பத்தால் , விரோதி 
களை அழிக்கும் தன்மையனான சர்வேஸ்வரன் திருவடிகளிலே 
சரணம் புக்கார் ; ஏழாம்பத்தால் , இப்படிப் பெரிய பிராட்டி 
யார் முன்னிலையாகச் சரணம் புக்க இடத்திலும் தக்தபட நியா 
யம் போலே சம்சாரம் தொடருகிறபடியைக் கண்டு நோவுபட் 
டார் ; இப்படி , பிரபந்நராய் இருக்கச்செய்தே தக்தபட நியா 
யம் போலே நம்மை விடாமல் தொடருகிறது , நம்முடைய ஆத் 
மாவிலும் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களிலும் 
நசை அராதபடியாலே என்று பார்த்து , அவற்றில் ஒரு நசை 
இல்லை என்கிறார் , இந்த எட்டாம் பத்தால் 


2 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

1 பிராட்டிமாரோடே நித்திய பரிகரம் சேவிக்க , பரியங்க 
வித்யையிற் சொல்லுகிறபடியே திருவனந்தாழ்வான் மேலே 
சர்வேஸ்வரன் , நாம் பாடின திருவாய்மொழி கேட்கைக்காகத் 
திருவாறன்விளையிலே எழுந்தருளியிருந்தான் ; நாம் அங்கே 
சென்று திருவாய்மொழி கேட்பித்து அநுகூலமான கைங்கரி 
யங்களையும் செய்து அநுபவிப்போம் என்று பாரித்தார் ; அது 
எண்ணமாத்திரமேயாய் , நினைத்தபடி தலைக்கட்டப் பெற்றது 
இல்லை ; 2 . பிராட்டிமார் அருகே எழுந்தருளியிருக்க , நித்திய 
சூரிகள் உளராய் இருக்க , நினைத்தபடி காரியம் செய்து தலைக் 
கட்டுகைக்குத் தகுதியான ஐச்வரியம் குறைவு அற்று இருக்க , 
அடியார்கள் உகந்தனவற்றைத் தனக்குத் திருமேனியாகக் 
கொண்டு உதவும் தன்மையனாய் இருக்க , நான் ருசியில் 
குறைவு அற்றவனாய் இருக்க , நினைத்த கைங்கரியம் பெறாது 
ஒழிவோமே ! என்று வெறுத்தார் . 

4 இவர்தாம் சர்வேஸ்வரன்பக்கல் தமக்குத் தஞ்சமாக 
நினைத்திருப்பது இரண்டு தன்மைகளை : - அவை , அடியார்கட் 
குப் பரதந்திரனாய் இருக்கும் இருப்பும் , தனக்கு வேறுபட்ட 
எல்லாப் பொருள்களும் தனக்குப் பிரகாரமாகத் தான் பிரகா 

1. மேல் திருவாய்மொழியிலே கூறிய பொருளை அநுவதித்துக் 
கொண்டு , மேல் திருவாய் மொழிக்கும் இத்திருவாய்மொழிக்கும் உள்ள இயை 
பினை அருளிச்செய்து , இத்திருவாய்மொழியில் கூறப்பட்ட பொருளினைச் 
சுருங்க அருளிச்செய்கிறார் பிராட்டிமாரோடே என்று 

தொடங்கி , 
மேல் திருவாய்மொழியிலே “ எழில்மலர் மாதரும் ” என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றிப் பிராட்டிமாரோடே என்றும் , " யாவரும் வந்து வணங்கும் என்ற 
தனைத் திருவுள்ளம்பற்றி ( நித்திய பரிகரம் சேவிக்க என்றும் , " பாம்பணை 
யப்பன் என்றதனைத் திருவுள்ளம்பற்றித் திருவனந்தாழ்வான் மேலே 
என்றும் அருளிச்செய்கிறார் . நித்திய பரிகாரம் - நித்திய சூரிகள் . பரியங்க 
வித்யையாவது , ஆதார சக்தி கிரமத்திலே திருவனந்தாழ்வான் மேலே பிராட்டி 
மாரோடு கூடினவனாய் , நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அநுபவிக்கப்படு 
கின்றவனாய் எழுந்தருளி இருக்கும் பிரகாரத்தைச் சொல்லுகிற வேதாந்தம் . 
பரியங்கம் - கட்டில் . " அணைவது அரவணை " என்ற திருப்பாசுரத்தின் 
வியாக்கியானம் பார்க்கவும் . 

2. இத்திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தின் முதல் இரண்டு அடி 
களைக் கடாக்ஷித்து , பிராட்டிமார் என்று தொடங்கி , உதவும் தன்மையனாய் 
இருக்க என்றது முடிய அருளிச்செய்கிறார் . 

“ காணுமாறு அருளாய் ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி நான் 
ருசியில் குறைவற்றவனாய் இருக்க என்கிறார் . 

4. வெறுப்பது எற்றிற்கு ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் 
< இவர்தாம் என்று தொடங்கி . 

5. இத்திருவாய்மொழியில் வருகிற உமர் உகந்து உதந்த உருவம் 
என்னும் திருப்பாசுரத்தைத் திருவுள்ளம்பற்றி அடியார்கட்குப் பரதந்திரனாய் 


3 . 


முதல் திருவாய்மொழி - முன்னுரை 


3 


ரியாய் , இவற்றுக்கு வந்த வியசனம் தனக்கு வந்ததாக நினைத் 
திருக்கும் சம்பந்தமும் . அவை இரண்டும் தம்பக்கல் காரியகர 
மாகக் கண்டிலர் ; நான் ஒருவன் தோன்றிச் சர்வேஸ்வரனுக்கு 
இவையும் பொய்யாகப் புகுகின்றனவோ ? என்று ஐயம் 
கொண்டார் .2 குண ஞானத்தாலே ஜீவிக்குமவர் குணங்களிலே 
ஐயம் கொண்டால் ஜீவிக்க மாட்டாரே . இவர்தம்மை நாம் 
இழக்க ஒண்ணாது ; இவ்ரைச் சமாதானம் செய்யும் விரகு 
ஏதோ ? என்று பார்த்து , வாரீர் ! நீர் , கண்டது எல்லாவற்றி 
லும் ஐயம் கொள்ளுகிறது என் ? நாமும் உமக்கு ஒன்றும் செய் 
திலேமோ ? இவ்வளவாக உதவிய நாம் மேல் உள்ளனவற்றை 
யும் செய்வோம் காணும் ; நீர் இங்ஙனே ஐயம் கொள்ள 
வேண்டா என்று நம்பத்தக்கவனாக இருக்கை முதலான தன் 
னுடையகல்யாண குணங்களையும் , தான் இவ்வளவாகச் செய்த 
உபகாரங்களையும் காட்டி , இவருடைய ஐயத்தைத் தீர்த்துச் 
சமாதானம் செய்ய , சமாதானத்தை அடைந்தவராய் , அதனை 
அநுசந்தித்து இனியர் ஆகிறார் . 

க "ப்ராஜ்ஞ: - விரும்பியனவற்றைத் தம்மாலே பெற இருப் 
பார் அறிவிற் குறையால் இழக்க வேண்டாதபடி தம் அளவை 
இருக்கும் இருப்பும் என்றும் , " இறந்ததும் நீயே " என்ற திருப்பாசுரத் 
தைத் திருவுள்ளம்பற்றி ‘ தனக்கு வேறுபட்ட என்று தொடங்கியும் அருளிச் 
செய்கிறார் . பிரகாரம் - சரீரம் . பிரகாரி - சரீரத்தையுடைய ஆத்மா . இவற்றுக்கு 
வந்த வியசனம் என்ற இடத்தில் , 

" வ்யஸநேஷு மநுஷ்யாணாம் ப்ருபம்பலதி துக்கித 

உத்ஸவேஷு ச ஸர்வேஷ பிதேவ பரிதுஷ்யதி 2 ) 
என்ற ஸ்ரீராமாயண சுலோகம் அதுசந்தேயம் . ( அயோத் . 2:40 .) 

1 . அறிவு ஒன்றும் சங்கிப்பன் என்றதனைத் திருவுள்ளம்பற்றி 
ஐயம் கொண்டார் என்கிறார் . 
2 

இவர் இப்படி ஐயங்கொண்டவாறே சர்வேய்வரன் செய்ய நினைத் 
ததை அருளிச்செய்கிறார் குண ஞானத்தாலே என்று தொடங்கி . 

3 . பெரிய அப்பனை என்ற திருப்பாசுரத்தைக் கடாக்ஷித்து நம்பத் 
தக்கவனாக இருக்கை என்று தொடங்கியும் , " தாள்களை எனக்கே தலைத்தலைச் 
சிறப்பத் தந்த " என்றதனைத் திருவுள்ளம்பற்றி , தான் இவ்வளவாகச் செய்த 
என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 

இப்படி இவரைப்போன்று அவன் குணங்களிலே ஐயம் கொண்டார் 
உளரோ ? என்ன , உளர் என்று கூறத் திருவுள்ளம் பற்றி அதற்கு மேற் 
கோளும் , மேற்கோள் சுலோகத்திற்குப் பொருளும் அருளிச்செய்கிறார் 
" க்யாத : என்று தொடங்கி .. 

" க்யாத : ப்ராஜ்ஞ: க்ருதஜ்ஞம்ச ஸாநுக்ரோச ராகவ ? 

ஸத்வ்ருத்த : நிர நுக்ரோ சங்கே மத்பாக்ய ஸம்க்ஷயாத் ) 
என்பது , ஸ்ரீராமா . சுந் . 26:13 . திருவடியைப் பார்த்துப் பிராட்டி கூறியது . 


L 


4 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
யும் அவர்கள் அளவையும் அறிகைக்குத் தகுதியான அறி 
வினையுடையவர் . க்ருதஜ்ஞம்ச - இட்டுமவன் தன் பக்கல் 
முகம்பாராமை பண்ணுமது தவிர்ந்து ஓர் அடி வா நின்ற 
எல்லையும் அறிவர் . ஸாநுக்ரோஸ்ச - அறிவுகொண்டு காரி 
யம் கொள்ளவும் அறியாதே இருக்குமவர்களுக்கு , அவர்கள் 
இழவை நினைத்து ஐயோ ! என்று இரங்குமவராய் இருப்பர் . 
ராகவ : - இது இவர் தம்மைத் தொற்றி வந்தது அன்று ; குடிப் 
பிறப்பாலே. ஸத்வ்ருத்த : - பிறனுடைய நன்மையையே தன் 
பிரயோஜனமாகக் கொண்டிருப்பர். க்யாத : - இப்படிப் பகை 
வர்கள் கோஷ்டியிலும் பிரசித்தர் . நிரநுக்ரோ : பங்கே - 
இந்தக் குணங்களையுடைய பெருமாளை , இந் நிலையில் எனக்கு 
முகங்காட்டக் காணாமையாலே , இந்தக் குணங்கள் ஒன்றும் 
இல்லாத அருள் அற்றவரைப் போன்றவராக ஐயப்படாநின் 
றேன் . அவர் குணங்களையுடையவர் அன்றே மத்பாக்ய 
ஸங்க்ஷயாத் - எனக்குப் புண்ணியம் இன்மையாலே பாமித் 
தனை அன்றோ. " 1 அறிவு ஒன்றும் சங்கிப்பன் வினையேன் 
என்றார் அன்றோ இவரும் . இத் திருவாய்மொழிக்கு ஆளவந் 
தார் அருளிச்செய்யும் சுலோகம் இது . 


( 73 . 


தேவியார் ஆவார் திருமகள் பூமி 

ஏவமற்று அமரர் ஆட் செய்வார் 
மேவிய உலகம் மூன்று அவை ஆட்சி 

வேண்டுவேண்டு உருவம் நின் உருவம் 
பாவியேன் தன்னை அடுகின்ற கமலக் 

கண்ணது ஓர் பவளவாய் மணியே ! 
ஆவியே ! அமுதே ! அலைகடல் கடைந்த 

அப்பனே ! காணுமாறு அருளாய் . 
பொழிப்புரை : - பெரிய பிராட்டியாரும் பூமிப்பிராட்டியாரும் 
உனக்குத் தேவிமார் ஆவர் ; அதற்குமேல் , நீ கட்டளை இட அக்கட்ட 
ளையை மேற்கொண்டு அடிமை செய்கின்றவர்கள் நித்திய சூரிகள் 

1 , நன்று ; பிராட்டி மத்பாக்ய ஸம்க்ஷயாத் என்று அருளிச் 
செய்தது போன்று , இவரும் அருளிச்செய்தது உண்டோ ? என்ன , உண்டு 
என்று அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அறிவொன்றும் என்று 
தொடங்கி , அறிவொன்றும் ” என்பது , S , 1 : 7 , 


- 


- 


முதல் திருவாய்மொழி - பா . 1 

i 


5 


ஆவர் ; நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொருளோ எனில் , பொருந் 
திய மூன்று உலகங்களும் ஆகும் ; உன் உருவங்களோ எனில் , அடி 
யார்களால் விரும்பப்படுகின்ற உருவங்களே ஆகும் ; பாவியேனாகிய 
என்னை வருத்துகின்ற தாமரை மலர் போன்ற திருக்கண்களையும் பவ 
ளம் போன்ற திருவாயினையுமுடைய மாணிக்கமே உயிரே ! அமுதமே 
திருப்பாற்கடலைக் கடைந்த உபகாரகனே ! உன்னை நான் கண்கள் 
ஆரக் காணும்படி திருவருள் புரியவேண்டும் என்கிறார் . 

விசேடக் குறிப்பு : - மாற்று ஏவ ஆட்செய்வார் அமரர் என்க . 
" மேவிய என்பதனை ஆட்சிக்கு அடைமொழி ஆக்கலுமாம் . கமலக் கண் 
ணதாகிய மணி என்க . 

இத் திருவாய்மொழி , எழுசீர்க் கழி நெடிலடி ஆசிரியவிருத்தம். 

ஈடு : - முதற்பாட்டு . 1 பிரியில் தரிக்க ஒண்ணாதபடி நிரதி 
சய போக்யனான நீ , உன்னை நான் காணும்படி திருவருள் 
செய்தருளவேண்டும் என்கிறார் . 

தேவிமார் ஆவார் திருமகள் பூமி - 2 எவன் குற்றம் செய் 
யாதவன் என்பாரும் அருகே இருக்க , நான் வருந்தவேண்டிய 
காரணம் என் ? 3 மித்ரம் ஔபயிகம் - * இராவணன் பிராட்டி 
திரு முன்பே நின்று சிலவற்றைப் பிதற்றப் புக்கவாறே , 
குழந்தை நலிந்தது என்னாத் தாய் சீறாளே அன்றோ! தாயான 
முறையாலே , அவன் கேட்டினைக் கண்டு ஹிதம் அருளிச்செய் 

1 . " அமுதே ! காணுமாறு அருளாய் என்பதனைத் திருவுள்ளம் பற்றி 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . நிரதிசயம் - தனக்குமேல் ஒன்று இல்லாதது . 
போக்யன் - இனியன் . 
2 . பாபாநாம் வா பாநாம் வா வதார்ஹாணாம் ப்லவங்கம 

கார்யம் கருணம் ஆர்யேண நகழ்சிந்தாபராத்யதி * 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 116 : 44 , இது , பிராட்டி திருவடியைப் பார்த்துக் 
கூறியது . 

3. புருஷகாரத்தின் உறைப்பைக் காட்டுகிறார் " மித்ரம் என்று 
தொடங்கி . 

மித்ரம் ஒளபயிகம் கர்த்தும் ராம ஸ்தாம் பரீப்ஸதா 

வதம் சா நிச்சதா கோரம் த்வயா அஸௌ புருஷர்ஷம் 
என்பது , ஸ்ரீராமா . சுர் . 21 : 20. இது , பிராட்டி இராவணனைப் பார்த்துக் 
கூறியது , 

4. மேலே காட்டிய சுலோகத்திற்கு , அவதாரிகள் 5 முன்னாகப் பொருள் 
அருளிச்செய்கிறார் இராவணன் என்றது முதல் புருஷோத்தமர் காண் 
என்றது முடிய . 

5. பகைவனுக்கு ஹிதம் சொல்லுவான் என் ? என்ன , குழந்தை 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


6 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


கிறாள் . 1 அவர் திருவடிகளிலே சரணம் புகு என்றால் , அவன் 
தாழ்வாக நினைத்து இசையான் என்னுமதனாலே , தோழமை 
கொள் என்கிறாள் ; அன்றிக்கே , அவர் “ தோழமை என்ற 
அளவாலே என்றாராதலின் , இவள் " தோழமை கொள் ” 
என்கிறாள் என்னுதல் . அவ்வருகு போனாலும் பரம ஸாம்யா 
பத்தியை அன்றோ கொடுப்பது . எனக்குப் பகைவராய் இருப் 
பாரோடு உறவு செய்ய வேண்டுகிறது என் ? என்னுமே ! 
ஸ்த்தாநம் பரீப்ஸதா - கெடுவாய் ! வழிபறிப்பார்க்கும் தறை 
யிலே கால் பாவி நின்று கொள்ள வேண்டுமே : ஆதலால் , உன் 
குடி இருப்பை ஆசைப்பட்டாயாகில் இத்தனையும் செய்யவேண் 
டும் . எனக்கு ஒரு குடி இருப்பு வேண்டுமோ ? ஆகாசத்தில் 
சஞ்சரிக்கின்றவனாய் அன்றோ இருப்பது நான் என்பது இரா 
வணனுக்குக் கருத்தாக அருளிச்செய்கிறாள் : வதம் சா நிச்சதா 
அவர் அம்புகள் ஆகாயத்தில் நடவாவோ ? என்கிறாள் . 
கோரம் - உன்னைச் 5 சிங்கவிளக்கு எரித்துக் கொல்லாதே 
நற்கொலையாகக் கொல்லும்போதும் அவரைப் பற்றவேண்டும் 
காண் . த்வயா - பல சொல்லி என் ? உனக்கு அவர் வேண்டும் . 


என்று 


மித்ரம் 


1. மேலே ஸ்ரீராமபிரானை , “ சரணாகதவத்சலன் 
கின்றவள் , இங்கு அதற்குத் தக சரணம்புகு என்னாமல் , தோழமைகொள் 
என்பது என் ? என்ன , அவர் திருவடிகளிலே என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . தோழமைகொள் 

என்பது , 
ஔபயிகம் ” என்றதன் பொருள் . 

2. தன் தன்மையாலும் கூறுகிறாள் என்று வேறும் ஒரு காரணத்தை 
அருளிச்செய்கிறார் அன்றிக்கே என்று தொடங்கி . என்றது , “ தோழமை 
என்ற அளவாலே 17 என்ற ஸ்ரீராமபிரானுடைய அபிப்பிராயத்தை அறிந்து 
தோழமை கொள் என்கிறாள் என்றபடி . 

“ மித்ரபாவேந ஸம்ப்ராப்தம் நத்யஜேயம் கதஞ்சம் 

தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ஸதாம் ஏதத் அகர்ஹிதம் . ” 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 18 : 3. இது , வானர முதலிகளைப் பார்த்து 
ஸ்ரீராமபிரான் கூறியது . 

3. நன்று ; இவர்கள் , மற்றவர்களை , தங்களோடு ஒத்தவர்களாக நினைத் 
திருப்பவர்கள் என்கைக்கு , இவர்கள் , ஒத்த தன்மையைக் கொடுப்பவர்களோ ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அவ்வருகு என்று தொடங்கி . 
அவ்வருகு - அதற்குமேலே ; பரமபதம். பரமசாம்யாபத்தி - அவனை ஒத்த 
தன்மையை அடைதல் . 

4. மேலே காட்டிய சுலோகத்திற்கு அவதாரிகை முன்னாகப் பொருள் 
அருளிச்செய்கிறார் எனக்கு என்று தொடங்கி . எனக்கு - இராவணனாகிய 
எனக்கு . கொள்ள வேண்டுமே - பறிக்கவேண்டுமே . 

5. சிங்க விளக்கு எரித்தல் - தலையிலே சாணியை வைத்து விளக்கு 
எற்றுதல் ; வாலிலே பந்தம் கட்டி எரித்தல் . 


முதல் திருவாய்மொழி - பா . 1 

7 
அஸௌ - 1 அவர்படி உனக்குத் தோற்றுகிறது இல்லையோ ? 
" உருவு வெளிப்பாட்டாலே முன்னிலை இவளுக்கு அச்சத்தாலே 
முன்னிலையாகத் தோற்றும் அவனுக்கு . தீரக் கழிய அபரா 
தம் செய்து நிற்கும் என்னைக் கைக்கொள்ளுவாரோ ? என்ன , 
புருஷர்ஷப : - நீ செய்தவற்றை ஒன்றாக நினைத்திருப்பார் ஒரு 
வர் அல்லர் ; புருஷோத்தமர்காண் ” என்கிறாள் . 

தேவிமார் ஆவார் திருமகள் பூமி - அவர்கள் புருவம் நெளிந்த 
இடத்தே உனக்குக் காரியம் செய்யவேண்டும்படி வல்லபைக 
ளாய் இருக்கிற பெரிய பிராட்டியாரும் ஆண்டாளாரும் . என் 
றது , " குற்றம் செய்யாதவன் யாவன் ” என்று பொறைக்கு 
உவாத்தாய் இருக்கும் ஒருத்தி ; பொறுப்பது எதனை ? குற்றம் 
தான் உண்டோ ? என்று அந்தப் பொறை விளையும் பூமியாய் 
இருக்கும் ஒருத்தி என்றபடி . ஆக , அவர்கள் அங்கே இருக்க 
எனக்கு இழக்க வேண்டுகிறது என் ? ஏவ - கைங்கரியந்தான் 
உத்தேசியமானது போன்று ஏவிக்கொள்ளுகையும் உத்தேசி 
யம் என்கை ; 6 செய் என்று என்னை நியமித்தருளவேண்டும் ” 


. 


என்பது 


1 . இராவணனைப் பார்த்து 

அஸோ ” என்கிறவளுடைய மகோ 
பாவத்தை அருளிச்செய்கிறார் அவர்படி என்று தொடங்கி . அஸௌ ) 
என்பதற்கு , இந்த என்பது பொருள் . 

2. இப்போது சேய்மையிலே இருக்கும் ஸ்ரீராமபிரான் அண்மையிலே 
முன்னிலையாகத் தோற்றக் கூடுமோ ? என்ன , உருவு வெளிப்பாட்டாலே 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. தேவிமார் என்பதற்கு , " திவுகீரீடா விஜிகீஷா 
போன்ற தாதுவாலே , 

விளையாட்டுக்குரியவர்கள் என்பதாகப் பொருள் 
கொண்டு வல்லபைகள் என்கிறார் . வல்லபை - அன்புக்கு உரியவள் ; 
மனைவி . 

4. மேலே கூறியதனை விவாணம் செய்கிறார் என்றது என்று 
தொடங்கி . திருமகள் பூமி ” என்னும் இருவரையும் கூறுகின்றவருடைய 
மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் அவர்கள் என்று தொடங்கி . 

5. கைங்கரியம் உத்தேசியமானால் தாங்களே செய்ய ஒண்ணாதோ ? 
அவர்கள் ஏவ , இவர்கள் செய்ய வேண்டுமோ ? என்ன , கைங்கரியம் தான் , 

) 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . என்றது , பாரதந் திரியம் 
சொரூபம் ஆகையாலே ஏவுதல் தக்கது என்றபடி . 
6. அதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 

( < செய் என்று 1 ) 
தொடங்கி , 

பரவாந் அஸ்மி காகுத்ஸ்த த்வயி வர்ஷாதம் ஸ்திதே 

ஸ்வயந்து ருசிரே தேமே கிரியதாம் இதி மாம் வத 
என்பது , . 

பாமா . ஆரண் , 15 ; 7. பெருமாளைப் பார்த்து இளையபெருமாள் 


என்று 


கூறியது . 


3 


8 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
என்கிறபடியே . மின்னி முழங்கி வில்லிட்டு மழை பெய்யும் 
மேகத்தின் ஒலிபோலே , கம்பீரமாய் அன்றோ திருமிடற்றின் 
ஓசைதான் இருப்பது . மற்று அமரர் ஆட்செய்வார் - 2 இச் 
சேர்த்தியில் கிட்டி நின்று அடிமை செய்வார் நித்திய சூரிகள் . 
மற்று என்பது , ஒத்த விகல்பத்தைக் கூறுகின்றது . என்றது , 
திருமார் பிலே அணைந்தால் பிராட்டிமார்க்கு உண்டான 
இனிமை , இச் சேர்த்தியிலே அடிமை செய்யப் பெறுகையாலே 
இவர்களுக்கும் உண்டாம் என்றபடி . " வனத்திலே மூவரும் 
களிக்கின்றவர்களாய் இருந்தார்கள் என்கிறபடியே . என் 
றது , அவர் அவர்களுடைய சொரூபங்கட்குத் தக்கவாறே 
அன்றே சுகங்கள் இருப்பன : பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் 
பரஸ்பரம் கலவியால் பிறக்கும் ரசம் , இருவருமான சேர்த்தி 
யைக் காண்கையாலே பிறக்கும் இளையபெருமாளுக்கு என்ற 
படி . அமரர் ஆட்செய்வார் . " வேதம் வல்லார்களைக் கொண்டு " 
என்கிறபடியே , அவர்களும் புருஷகாரத்தைச் செய்கின்றவர் 
களாய் அன்றோ இருப்பது . 


4 


1. அவனுடைய திருமிடற்றின் ஓசை இனியதாக இருக்க 
ஏவ வேண்டும் என்று வேறும் ஒரு காரணம் அருளிச்செய்கிறார் மின்னி ) 
என்று தொடங்கி . இங்கே ,, 

கண்ணகன் புரிசை காக்கும் காவலர் அடைக என்றான் 

விண்ணுரும் ஏறு போன்று வெடிபட முழங்கும் சொல்லான் 
என்ற செய்யுள் நினைவு கூர்தல் தகும் . ( சிந் . 265. ) 

2. திருமகள்பூமி ” என்றதன்பின் , ஆட்செய்வார் ) ) என்று கூறிய 
தன் கருத்தை அருளிச்செய்கிறார் ‘ இச் சேர்த்தியில் என்று தொடங்கி . 

3. ஒத்த விகல்பமாம்போது , பிராட்டிமார்களுக்கு உண்டான சுகம் 
இவர்களுக்கும் உண்டாகுமோ ? என்ன , திருமார்பிலே என்று தொடங்கி 
அதற்கு விடையும் , வனத்திலே மூவரும் என்று தொடங்கி அதற்குப் 
பிரமாணமும் அருளிச்செய்கிறார் . 

" ரம்யம் ஆவஸ்தம் க்ருத்வா ரமமாணா வநேத்ரயம் 
என்பது , சங்க்ஷேப ராமா . 31 . 

4. த்ரய : ரமமாணா ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
அவர் அவர்களுடைய என்று தொடங்கி . 

5. இங்கு அமரரைச் சொன்னதற்குக் கருத்து யாது ? என்ன , வேதம் 
வல்லார்களை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார். வேதம் 
வல்லார் என்பது , திருவாய் . 4. 6 : 8 . 


முதல் திருவாய்மொழி - பா . 1 

9 
1 பிராட்டிமாரும் அருகே உளராய் , மற்று என்று 
அவர்களோடு ஒக்க விகல்பித்துச் சொல்லலாம் படியான நித் 
திய சூரிகளும் உளரேயானாலும் , ஐச்வர்யத்தில் குறை உண்டா 
கில் காரியம் செய்ய ஒண்ணாதே அன்றோ ? என்னில் , மேவிய 
உலகம் மூன்று அவை ஆட்சி- கீழும் மேலும் நடுவுமான உலகங் 
களை இவன் ஆளுகின்றவன் என்றால் அதற்குத் தகும்படி 
இருப்பவன் . என்றது , இதனுடைய எந்த நாதனால் மூன்று 
உலகங்களும் நல்ல நாதனையுடையதாக ஆகுமோ " என்கிற 
படியே , மூன்று உலகங்களையும் கையடைப்பு ஆக்கினாலும் 
பாதுகாக்கப்படும் பொருள் சுருங்கிப் பாதுகாக்கின்ற தன்மை 
யின் பாரிப்பே விஞ்சி இருக்கும் என்றபடி . இனி , மூன்று 
வித சேதநர்களையும் இவன் பாதுகாக்கின்றவன் என்றால் 
அதற்குத் தக இருப்பவன் என்னுதல் . இனி, இராச்சியம் 
தான் பொருந்தி இருக்கும் என்னுதல் வேண்டு வேண்டு உரு 
வம் நின் உருவம் அந்த அந்த இரக்ஷணத்துக்கு வேண்டின 
வேண்டின் உருவம் நின் உருவம் . அன்றிக்கே , இச்சையாலே 
கொள்ளப்படுகின்ற உருவம் நின் உருவம் என்னுதல் . அன் 


5 


1 . " மேவிய " என்பதற்கு , அவதாரிகை அருளிச்செய்கிறார் பிராட்டி 
மாரும் என்று தொடங்கி . 

2. மேவிய ” என்றதனை ஆட்சிக்கு அடைமொழியாக்கியும் , உலகத் 
திற்கு அடைமொழியாக்கியும் இருவகையாகப் பொருள் அருள் செய்கிறார் . 
ஆட்சிக்கு அடையாக்கி அருளிச்செய்யும் பொருள் , கீழும் மேலும் என்று 
தொடங்கும் வாக்கியம் . இப்பொருளுக்குப் பிரமாணம் இதனுடைய என்று 
தொடங்கும் வாக்கியம் . 

அநுரூப : ஸவை நாதோ லக்ஷ்மீ வாந் லக்ஷ்மணாக்ரஜ 

த்ரைலோக்யம் அபி நாதேந யேதி ஸ்யாத் நாதவத்தாம் 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் .2 : 13. இது , தசரதசக்கரவர்த்தி கூறியது . 

3. சுலோகத்திலேயுள்ள நாதவத்தரம் என்றதற்குப் பொருள் 
அருளிச்செய்கிறார் மூன்று உலகங்களையும் என்று தொடங்கி . 

4. உலகம் என்பதற்கு , உயிர்கள் என்று பொருள் கூறத் திருவுள் 
ளம்பற்றி அருளிச்செய்கிறார் மூன்றுவித என்று தொடங்கி . மூன்றுவித 
சேதனர் : - பத்தர் , முத்தர் , நித்தியர் . 

5. “ மேவிய ” என்றதனை , உலகிற்கு அடைமொழியாக்கிப் பொருள் 
*அருளிச்செய்கிறார் ‘ இனி என்று தொடங்கி , 

6. வேண்டு வேண்டு உருவம் ” என்பதற்கு , மூன்று வகையாகப் 
பொருள் அருளிச்செய்கிறார் . மூன்றாவது பொருளில் , மனக்கோள் நினக் 
கென வடிவு வேறிலையே என்ற பரிபாடற் பகுதியையும் , அன்பர் மனத்திற் 
கொண்டனவன்றி நினக்கென வேறு வடிவு உடையை அல்லை என்ற அதன் 
உரையையும் நோக்கல் தகும் . பரி . 4. 56 . 

2 


10 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
றிக்கே , அடியார்கள் உகந்தவற்றையே தனக்குத் திருமேனி 
யாகக் கொள்ளும் உருவம் பின் உருவம் என்னு தல் . பாவியேன் 
தன்னை - புருஷகாரம் உண்டாய் , விபூதியையுமுடையனாய் ,, 
அடியார்கட்கு அதீனமான விக்கிரஹத்தையுமுடையனாய் 
இருக்க , இழத்தற்கு அடியான பாபத்தைச் செய்த என்னை . 
அன்றிக்கே, - அந்த இல்லற தர்மத்துக்குப் புறம்பாவேனே ! 
என்கிறார் என்னுதல் . 

அடுகின்ற - முடிக்கின்ற கமலம் கண்ணது ஓர் 
உயிர்க்கு எல்லாம் தாயாய் அளிக்கின்ற தண் தாமரைக் கண் 
ணனே ! பவளம் வாய் - 4 " அழகிய முறுவலைக் கொண்டுள்ள 
முகத் தாமரையைத் தரித்தவனை என்கிற புன்சிரிப்பையுடை 
யவனே ! மணியே - விடாயர் முகத்தே குளிர் நீர் வெள்ளத்தை 
வெட்டிவிட்டாற் போலே சிரமத்தைப் போக்குகிற வடிவத்தை 
யுடையவனே ! இவை கண்டீர் எனக்குப் பாதகம் ஆகின்றன . 
ஆவியே- இவர்க்குப் பிராணன் , ஒரு காற்று விசேடம் அன்று ; 
நாய்ச்சிமாரோடும் நித்திய சூரிகளோடும் கூடிக் கண்ணும் 
வாயும் வடிவுமாய் ஆயிற்று இவருடைய உயிர் இருப்பது . 
அமுதே - தரித்துக்கொண்டிருப்பதான பிராணனாய் இருக்கை 
அன்றிக்கே , இனிய பொருளைப் புறம்பு தேட வேண்டாதே 
இனிய பொருளும் தானேயாய் இருக்கை . அலைகடல் கடைந்த 
அப்பனே - வேறு பிரயோஜனங்களை விரும்புகிறவர்கட்கும் 
அரியன செய்து விரும்பிய பொருள்களைக் கொடுக்கும் உபகார 
கனே ! என்றது , என் சொல்லியவாறே ? எனின் , இனிய 
பொருளும் தான் ஆனால் சாதித்துக்கொள்வார் வேறு ஒருவர் 


1 . பாவியேன் என்பதற்கு , மேலே போந்த பதங்களையும் திரு 
வுள்ளம் பற்றிப் பொருள் அருளிச்செய்கிறார் புருஷகாரம் என்று தொடங்கி 
விபூதி - செல்வம் ; உலகம் . 

2. மேவிய உலகம் மூன்றவை ஆட்சி ” என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றி , பாவியேன் ” என்பதற்கு , வேறும் ஒரு பொருள் அருளிச்செய்கிறார் 
அந்த இல்லற தர்மத்துக்கு என்று தொடங்கி 

3. " உயிர்க்கெல்லாம் என்பது , பெரிய திரு .7.1 : 9 . 

4. ஸவிலாஸ ஸ்மிதாதாரம் பிப்ராணம் முகபங்கஜம் ” 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 5.17 : 21 . 

5 . மேலே கூறியவற்றை எல்லாம் திருவுள்ளம்பற்றி ஆவி ” என்ப 
தற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் ‘ இவர்க்கு என்று தொடங்கி , 


முதல் திருவாய்மொழி - பா . 1 , 2 

11 
ஆதல் அன்றிக்கே , உபாயமும் கானேயாய் இருக்கையைத் 
தெரிவித்தபடி . நன்று ; உமக்குச் செய்ய வேண்டுவது என் ? 
என்ன , காணுமாறு அருளாய் - எனக்குக் கடல்கடைய வேண் 
டா , அவ் வடிவைக் காட்ட அமையும் . வடிவைக் காண்கை - 
பிராப்யம் . அருள் - பிராபகம் . பிராப்ய பிராபகங்கள் நீயே 
என்று இருப்பார் காரியம் செய்யலாகாதோ ? 

( 1 ) 
774 , 


காணுமாறு அருளாய் என்று என்றே கலங்கிக் 

கண்ண நீர் அலமர வினையேன் 
பேணுமாறு எல்லாம் பேணி நின் பெயரே 

பிதற்றுமாறு அருள் எனக்கு அந்தோ ! 
காணுமாறு அருளாய்- காகுத்தா ! கண்ணா ! 

தொண்டனேன் கற்பகக் கனியே ! 
பேணுவார் அமுதே ! பெரியதண் புனல்சூழ் 

பெருநிலம் எடுத்த பேராளா !! 


பொ - ரை : - தீவினையேனாகிய யான் காணும்வழியை அருள்புரிய 
வேண்டும் என்று என்றே கலங்கி , கண்களினின்றும் நீர் பெருக்கு 
எடுக்க , விரும்பக்கூடிய வழிகளால் எல்லாம் உன்னை விரும்பி , உன்னு 
டைய திருப்பெயரையே பிதற்றிக்கொண்டு இருக்கும்படியேயோ எனக்கு 
நீ செய்த திருஅருள் இருப்பது ! அந்தோ ! காகுத்தனே ! கண்ணனே ! 
தொண்டனேனுடைய கற்பகக் கனியே ! ஆசைப்படுகின்றவர்கட்கு 
அமுதே பெரிய குளிர்ந்த தண்ணீரில் மூழ்கிக் கிடந்த பெரிய நிலத்தை 
எடுத்த பேராளா ! உன்னைக் காணுமாறு திருவருள் செய்வாய் . 


வி - கு : - கலங்கிப் பேணிப் பிதற்றுமாறு என்றும் , அலமரப்பேணிப் 
பிதற்றுமாறு என்றும் தனித் தனியே கூட்டுக . பேணி - விரும்பி . 
பிதற்றுதல் - பக்தி பாரவல்யத்தாலே அடைவு கெடப் புகழ்தல் . 
பேராளா ! காணுமாறு அருளாய் என்க . 


1. அத் தேவர்களைக் காட்டிலும் தமக்குள்ள வேறுபாட்டினைக் காட்டு 
கிறார் எனக்கு என்று தொடங்கி 

2 . " காணுமாறு அருளாய் ” என்ற இரண்டு பதங்களாலும் பலித்த 
கருத்தை அருளிச்செய்கிறார் வடிவை என்று தொடங்கி . பிராப்யம் - 
அடையத் தக்க பேறு . பிராபகம் - அதனை அடைதற்குரிய வழி . 


12 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஈடு : - இரண்டாம் பாட்டு . காணவேண்டும் என்று மிகவும் 
நோவுபட்டிருக்கும் இருப்பேயோ என் திறத்துச் செய்தருளப் 
பார்த்தது ? நான் இங்கன் படாமே உன்னைக் காணும்படி 
திரு அருள் செய்தருளவேண்டும் என்கிறார் . 

காணுமாறு அருளாய் - ஒருகால் காணுமாறு அருளாய் 
என்றால் , அப்போதே செய்யக் காணாவிட்டால் , நாமே முயற்சி 
செய்து பெறுகிறோம் என்று இருக்குமவர் அன்றே . "மழைத் 
தாரையால் அல்லது தரியாத சாதகம் போலே , அவன் அருளே 
பார்த்திருக்குமவர் ஆகையாலே மீண்டும் காணுமாறு அரு 
வாய் என்கிறார் . என்று என்றே - பலகாலும் வார்த்தை 
இதுவே . புறம்பேயும் ஒருபுகல் உண்டு என்று இருக்கில் 
அன்றோ அதனைப் பற்றுவது . கலங்கி - கலக்கமே ஆயிற்று 
ஏறிவருவது ; 5 " சடையையுடையவர் ; மரவுரியையுடையவர் 
என்னும் ஸ்ரீபரதாழ்வான் போலே . கண்ணநீர் அலமர - நிரம் 
பின ஏரிகள் உடைந்து பெருக்கு எடுத்து ஓடுமாறு போலே , 
கலங்கின கலக்கம் உள் அடங்காமல் கண்ண நீராக வெள்ள 
மிடா நிற்கும் . வினையேன் - இதற்கு முன்பு இந்தப் பொருளைக் 
காண ஆசைப்பட்டாரில் கலங்கிக் கண்ணநீர் பாய்ந்து அறிவார் 


. 


1. ( பிதற்றுமாறு அருள் எனக்கு , காணுமாறு அருளாய் ” என்ற 
தனைத் திருவுள்ளம்பற்றி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

வறங்கூர் வானத்து வள்ளுறைக்கு அலபரும் 
புள்ளிற்கு அது பொழிந்தாங்கு மற்றுத் தன் 
நல்லெழின் மார்பன் முயங்கலின் 

அல்லல் தீர்ந்தன்று ஆயிழை பண்பே 
என்பது , கலித்தொகை . 146. சாதகம் - வானம்பாடி . 

3. ஆயின் , வேறு வார்த்தை இல்லையோ ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் புறம்பேயும் என்று தொடங்கி , 

4 . இன்ன காலம் கலங்கி என்னாமையாலே , கலக்கமேயாயிற்று ஏறி 
வருவது என்கிறார் . 

. 
5 . " ஜடிலம் சீரவஸநம் ப்ராஞ்ஜலிம் பதிதம் புவி 

ததர்ய ராமோ துர்த்தர்பலம் யுகாந்தே பாஸ்கரம் யதா 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 100 : 1. இதன் பொருளை , முதற்பத்து ஈட்டின் 
தமிழாக்கம் 158 - ஆம் பக்கத்திற் காண்க . 


1 


11 


6. பிரிவு உண்டானால் கண்ணீர் பாய்தல் எல்லாருக்கும் இயல்பாக 
இருக்க , தம்மை " வினையேன் ” என்று சொல்லுவான் என் ? என்ன , அதற்கு 
வி -ை அருளிச்செய்கிறார் இதற்கு முன்பு என்று தொடங்கி , 


முதல் திருவாய்மொழி -- பா. 2 


13 


இல்லை கண்டீர் ! காண வேண்டும் என்னும் ஆசை சிறிதுடை 
யார்க்குத் தன்னைக் காட்டி அவர்கள் கண்ண நீரையும் 
துடைக்குமவனை ஆசைப்பட்டுக் கிடையாதே , கண்ணும் 
கண்ணநீரும் ஆம்படியான பாவத்தைச் செய்தேன் . 

2 பேணுமாறு எல்லாம் பேணி - பேணி - ஆசைப்பட்டு . முத 
லிலே தாழ்ந்தவன் என்று அகன்றும் , அவன் விரும்பாத 
நானும் என்னுடைமையும் எனக்கு வேண்டா என்று கூறி 
யும் , ஆற்றாமையாலே மடல் எடுக்கையிலே கைவைத்தும் , பல 
படியும் சரணாகதி செய்தும் , பிரணயரோஷம் தலை எடுத்துக் 
கிலாய்ப்பது செய்தவிடத்திலும் . எனக்கு அருள் நின் பெயரே 
பிதற்றுமாறு - நீ எனக்கு அருளப் பார்த்தபடி , நின்பெயரே 
பிதற்றுமாறாய்விட்டது . என்றது , உன்னைப் பெறாத வியசனத் 
தாலே உன்னுடைய திருநாமங்களைச் சொல்லி அடைவுகேடா 
கக் கூப்பிடும் படியோ நீ எனக்குச் செய்யும் திருவருள் என்ற 
படி . அற்ப விஷயங்களை ஆசைப்பட்டுக் கூப்பிடுமது தவிர்ந்து 
நம் பேரைச் சொல்லிக் கூப்பிடும்படி செய்தோமாகில் இனி 
என் ? என்று இருக்கிறாயோ ? சம்சாரிகளில் வேறுபாடோ 
எனக்கு வேண்டுவது ? நான் விரும்பியதைப் பெற வேண் 
டாவோ ? என்கிறார் . 

வினையேன் பேணுமாறு எல்லாம் பேணி - ஆசைப்படும் 
வழி எல்லாம் ஆசைப்பட்டு, பலவழி உண்டோ ஆசைப்பாட்டில் 
என்னில் ? வகுத்த விஷயத்தில் ஆசை என்றும் , விரும்பிய 


. 


1. மேற்கூறியதனை விவரணம் செய்கிறார் ‘ காணவேண்டும் என்று 
தொடங்கி , ஆசை சிறி துடையார்க்கு என்றது , ஸ்ரீ கஜேந்திராழ்வான் , 
கோபிமார் முதலாயினாரை . 

பேணுமாறு எல்லாம் - ஆசைப்படும் பிரகாரம் எல்லாம் . பிரகாரங்களை 
அருளிச்செய்கிறார் முதலிலே என்று தொடங்கி . தாழ்ந்தவன் என்று 
அகன்றது , " வளவேழ் உலகு என்ற திருவாய்மொழியில் . அவன் விரும் 
பாத ..... எனக்கு வேண்டா என்றது , “ ஏறாளும் இறையோனும் " என்ற 
திருவாய்மொழியில் . மடல் எடுக்க நினைத்தது , " மாசறு சோதி ” என்ற திரு 
வாய்மொழியில் , பலபடியும் சரணாகதி செய்தது , " நோற்ற நோன்பிலேன் 
முதலிய திருவாய்மொழிகளில் . பிரணயரோஷம் தலை எடுத்துக் கிலாய்த்தது , 
மின்னிடை மடவார் " என்ற திருவாய்மொழியில் . 
3. " எனக்கு அருள் , நின் பெயர் பிதற்றுமாறோ 

என்கிறவருடைய 
மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் அற்ப விஷயங்களை என்று தொடங்கி .. 
நான் விரும்பியது என்றது , நேரே காணுதலை. 

4. மேலே << ஆறு ” என்பதற்கு , பிரகாரம் என்று பொருள் அருளிச் 
செய்தார் , வழி என்று வேறும் ஒரு பொருள் அருளிச் செய்கிறார் ஆசைப் 
படும் என்று தொடங்கி , 


14 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


1 


< பொன்னுலகு 


பொருளில் ஆசை என்றும் பல வழிகள் உண்டு. இவர்க்கு 
வகுத்த விஷயம் விருப்பமாய் இருக்கும் . வகுத்த விஷயத்தில் 
ஆசை , கிரமமாக இருக்கும் ; விரும்பிய பொருளில் ஆசை , 
வரம்பு அழிந்து இருக்கும் . 3 வகுத்த விஷயத்தில் ஆசைக்கு , 
அவனைக்கால்கட்டக் கிடைக்கும் . அதுவும் செய்தாரே அன்றோ: 
நோற்ற நோன்பு , " ஆரா அமுது 

ஆரா அமுது ” , “ மானேய் கோக்கு " , 
பிறந்தவாறும் , உலகம் உண்ட பெருவாயா என்னும் 
திருவாய் மொழிகளிலே . விரும்பிய பொருளில் ஆசைக்கு , 
காதலன்பாடு ஏறத் தூது விடுகை தொடக்கமாக மடல் 
எடுக்கை முடிவாகத் துணிதல் . இவற்றையும் எல்லாம் செய் 
தாரே அன்றே : ( அஞ்சிறைய மடநாராய் " தொடக்கமாக , 
மாசறுசோதி ", " வைகல் பூங்கழிவாய் , 
ஆளீரோ ” என்பன போன்ற திருவாய்மொழிகளிலே . இப்படிப் 
பேணுமாறு எல்லாம் பேணியும் , நின்பெயரே பிதற்றுமாறோ 
நீ எனக்கு அருளும் அருள் என்கிறார் . அந்தோ - உன்னை நீ 
பிரிந்து அறியாய் ; பிரிந்தாரைக் கண்டு அறியாய் . என்றது , 
நித்திய சூரிகள் பிரிந்து அறியர்கள் ; சம்சாரிகள் பிரிவு அறி 
யார்கள் ; ஆதலால் , இந்த ஆற்றாமையுடையேன் நான் ஒரு 
வனுமே ஆயிற்று என்றபடி . 
காணுமாறு 

அருளாய் - திருவாறன்விளை என்னும் 
திவ்விய தேசத்தை அணித்து ஆக்குதல் . அன்றிக்கே , எனக்கு 
அவ்வளவும் கால்நடை தருதல் செய்யும்படி பண்ணுவாய் என் 
னுதல் . நன்று இப்படி, எங்கே அருளக் கண்டு நீர் நிர்ப்பந்திக் 
கிறீர் என்ன , காகுத்தா - நீ ககுத்தன் வம்சத்தில் பிறந்தவனே 
அன்றே ? ககுத்த வம்சத்தில் பிறந்தால் ஆசைப்படுகின்றவர் 
களுடைய ஆசையைத் தீர்த்து வைக்க வேண்டுமோ ? என்ன , 
ஒரு காரியத்தை உத்தேசித்து வந்தவர்கள் , ககுத்த வம் 


1. , 

இவர்க்கு , இரண்டும் வெவ்வேறாக இருக்குமோ? என்ன , இவர்க்கு 
என்று தெடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

2. இவ் இரண்டு விதமான ஆசைகட்கும் வேற்றுமை யாது ? என்ன , 
‘ வகுத்த விஷயத்தில் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. இந்த இரண்டு ஆசைகளும் தரும் வகை யாது ? என்ன , வகுத்த 
விஷயத்தில் என்று தொடங்கி அதற்த விடை அருளிச்செய்கிறார் . 

4. ககுத்த வம்சத்தில் பிறந்த அரசர்களிடத்தில் வருகின்றவர்கள் 
பயன் பெறாமல் போகார் என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் “ 
யத்தை என்று தொடங்கி . 


ஒரு காரி 


முதல் திருவாய்மொழி - பா . 2 


15 


சத்தில் பிறந்த அரசர்களிடத்தில் பலன் பெற தவர்களாய்த் 
திரும்புகிறார்கள் இல்லை " என்பதே அன்றோ பிரமாணம் .. 
நன்று ; அப்படி யாருக்குக் காட்டினோம் ? என்ன , 1 " 
ரூப 
ஸம்ஹநநம் - திருமேனியை . லக்ஷ்மீம் - சமுதாயசோபையை . 
ஸெவகுமார்யம் - அநுகூலர்க்கும் அடுத்துப் பார்க்கப் பொறாது 
இருக்கை . ஸவேஷதாம் - தாபத வேடம் . தத்ரு : விஸ்மித 
ஆகாரா : - ஆச்சரியத்தோடு கூடிய அந்தக் கரணங்களையுடைய 
வர்களாய்க் கொண்டு கண்டார்கள் . யார்தாம் ? என்னில் , வநவா 
ஸிந : -படைவீட்டிலுள்ளார் காணப்பெறாததைச் சருகு இலை 
தின்று தூற்றிலே கிடந்தவர்கள் பெற்றார்கள் . 

அது ஒரு காலம் அங்ஙனே செய்து போனோமாகில் , அது 
கொண்டு வளைக்கிறீரோ ? என்ன , கண்ணா - இருடிகளுக்கே 
அன்றிக்கே , " அப்பெண்களுக்கு நடுவில்வந்து தோன்றினான் 
என்கிறபடியே , ஆயர்கட்கும் ஆய்ச்சியர்கட்கும் காட்டிற்றி 
லையோ ?) புறம்பு தேடிப் போகிறது என் ? தொண்டனேன் 
கற்பகக் கனியே - ஐம்புல இன்பங்களிலே நோக்குள்ளவனாய் , 
அவற்றிலே சபலனாய்த் திரிகிற எனக்கு , அதனைத் தவிர்த்து 
உன்னை முற்றும் கொடுத்தவன் அல்லையோ !) பேணுவார் 
அமுதே - நீயே வந்து மேல்விழா நின்றால் அல்லோம் என்னா 
தார்க்கு நிரதிசய போக்யன் ஆனவனே ! பெரிய தண் புனல் 
சூழ் பெரு நிலம் எடுத்த பேராளா - யார் உன்னைப் பேணப் 
பிரளயம் கொண்ட உலகத்தை எடுத்துக் காத்தாய் ? பிரளய 
சமுத்திரம் சூழ்ந்த பெரிய உலகத்தை அதினின்றும் எடுத்துத் 
தரிப்பித்த பெரியோனே ! என்றது , உன்னை ஆசைப்படுதல் , 
ஆபத்தை அறிவித்தல் செய்யமாட்டாத உலகத்தை அன்றோ 


நஹி அர்த்தி கார்யவாாப்யுபேதா ? 

ககுத்ஸ்த வம்பேல விமூகா : ப்ரயாந்தி 2 ) 
என்பது , விஷ்ணுபுரா. 4. 2 : 77 . 

இது , மார்தாதாவைப் பார்த்துச் சௌபரி கூறியது . 
1. " ரூப ஸம்ஹநநம் லமீம் ஸௌகுமார்யம் ஸுவேஷதாம் 

தத்ரு , விஸ்மித ஆகார ராமஸ்ய வருவாரு. ” 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 1 : 13 . 
2 . ( தாஸாம் ஆவிரபூத் பொௗரி ஸ்மயமாக முகாம்புஜ 

பீதாம்பரதர : ஸ்ரக்வீ ஸாக்ஷாத் மந்மத மந்மத 
என்பது , ஸ்ரீ பாகவதம் 10. 32 : 2 . 

3 . ( நிலம் 1 ) என்பது , அஃறிணை ஆதலால் , அதற்குத் தகக் கருத்து 
அருளிச்செய்கிறார் யார் உன்னை என்று தொடங்கி , 


16 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


காத்தாய் என்றபடி . அதாவது நீ அறிய ஆபத்து உண்டா 
மத்தனை அன்றோ காத்தற்கு வேண்டுவது இரக்ஷகனுடைய 
பாரிப்பு இரக்ஷிக்கப்படுகின்ற பொருள்களின் அளவிற்கும் 
விஞ்சி இருத்தலின் பேராளா என்கிறா 

றார் . 

(2 }, 


175 


எடுத்த போராளன் நந்தகோ பன்தன் 

இன்னுயிர்ச் சிறுவனே ! அசோதைக்கு 
அடுத்தபேர் இன்பக் குலஇளங் களிறே ! 

அடியனேன் பெரிய அம் மானே ! 
கடுத்தபோர் அவுணன் உடல் இரு பிளவாக் 

கை உகிர் ஆண்டஎம் கடலே ! 
அடுத்ததோர் உருவாய் இன்று நீ வாராய் 

எங்ஙனம் தேறுவர் உமரே ? 


பொ - ரை : - உன்னை எடுத்துக்கொண்ட பேராளனாகிய நந்த 
கோபனுக்கு இனிய உயிராக இருக்கின்ற சிறுவனே ! யசோதைக்குப் 
பொருந்திய பேரின்பத்தைக் கொடுக்கின்ற சிறந்த யானைக் கன்றே ! 
அடியேனுடைய அம்மானே ! சினங்கொண்ட போரைச் செய்கின்ற 
இரணியன் உடலை இரண்டு துண்டுகள் ஆகும்படி கைகளிலே உள்ள நகங் 
களால் பிளந்த எம் கடலே ! பொருந்திய ஒரு வடிவத்தோடு இன்று 
வருகின்றாய் இல்லை ; இங்கனம் இருப்பின் , உன் அடியார்கள் எங்ஙனம் 
உன்னைத் தெளிவர் ? 


வி - கு : - குலம் - குலமுமாம் . கடுத்த - தினவுமிகுந்த என்னலு 
மாம் . அவுணன் உடலை அடுத்தது ஓர் உருவாய் இரு பிளவாக் கை 
உகிர் ஆண்ட எம் கடலே என்று மாற்றிக் கூட்டிப் பொருள் கோடலும் 
ஒன்று . வாராய் : எதிர்மறை . 


1 


ஈடு : - 

மூன்றாம் பாட்டு . அடியார்கட்கு எளியவனாய் 
இருக்கிற நீ இன்று வந்து என் ஆபத்தை நீக்காது ஒழியில் , 
உன் குணமே ஜீவனமாக இருக்கிற அடியார்கள் உன்னை 
எங்ஙனே நம்பும்படி ? என்கிறார் . 


1. திருப்பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 


3 


முதல் திருவாய்மொழி - பா . 3 17 
எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன் உயிர்ச் சிறு 
வனே - நிதி எடுத்துக் கொண்டாற்போலே உன்னை எடுத்துக் 
கொண்ட புண்ணியத்தின் மிகுதியையுடையவன் . இருவரும் 
ஒக்க நோன்பு நோற்க , வசுதேவர் பெற்று முகத்தில் விழிக்கப் 
பெறாதே போர விட்டிருக்க , நிதி எடுத்தாற்போலே எடுத்துப் 
புத்திரன் முகம் கண்டவர் அன்றோ. முன்பு வறியனாய்ப் 
போந்தவன் சிறக்க வாழப் புக்கவாறே , இவன் எடுப்பு எடுத் 
தான் என்பர்கள் அன்றோ. பேராளன் - பெரியோன் . 4 நந்த 
கோபாலன் பெருமை யோபாதியும் போரும் கண்டீர் என்சிறு 
மையும் . " நீ மகனாக வேண்டும் என்பார்க்கோ முகங்காட்டலா 
வது ? ஸ்ரீநந்தகோபருடைய நற்சீவன் கண்ணுக்குத் தோற்ற 
ஒரு வடிவு கொண்டு திரிகிறதித்தனை . 

அசோதைக்கு அடுத்த - ஒக்க நோற்கச் செய்தேயும் 
கிலேசம் மிக்கு இருக்கும் அன்றோ, தேவகி உடம்பு நொந்து 
பெற்றவள் ஆகையாலே ; யசோதை பிரசவவேதனை அநுபவி 
யாது இருக்கப் பெற்றுக்கொடு நின்றாள் இத்தனை . கிட்டிக் 
கொண்டு நிற்கக் கண்டதித்தனையே ஆதலின் , அடுத்த என் 


1. “ எடுத்த ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ GF எடுத்துக் 
கொண்டாற்போலே என்று தொடங்கி , 

2. வசுதேவன் நந்தகோபன் என்னும் இருவரும் நோன்பு நோற்று 
இருக்க , நந்தகோபரை ( எடுத்த பேராளன் என்பான் என் ? என்ன ,, 
இருவரும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 . " எடுத்த ” என்றால் , நிதி எடுக்கையைச் சொல்லுமோ ? என்ன , 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் முன்பு என்று தொடங்கி . 

4. “ பேராளன் என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் நந்த 
கோபாலன் என்று தொடங்கி , பெருமையோபாதியும் - பெருமையைப் போல 
வும் . இவ்வழக்காறு பண்டைய உரைகளிலும் காண்கிறோம் . களிறு பல பூட்டி 
என்றது , அவன் ஏறும் யானைகளை அவனை அவமதித்துச் சாட்டிற்குக் கடாவோ 
பாதியாகப் பூட்டி என்றவாறு என்பது பதிற்றுப்பத்து உரை . செய் . 45 . 

5 . ( பேராளா ” என்பாருடைய மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் 
‘ நீ மகனாக வேண்டும் என்று தொடங்கி , 

6. " இன் உயிர்ச் சிறுவன் என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
ஸ்ரீ நந்தகோபருடைய என்று தொடங்கி . 

7. பெற்ற சம்பந்தம் தேவகி , யசோதை என்னும் இருவர்க்கும் ஒத் 
திருக்க , " அசோதைக்கு அடுத்த என்பான் என் ? என்ன, ஒக்க நோற்க 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 


18 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
கிறார் . " தெளிந்தவளான அந்த யசோதையானவள் , நீலோற் 
பல இதழ்போன்று கரிய நிறத்தோடு பிறந்த அந்தக் குழந் 
தையைக் கண்டாள் ; அக்காலத்தில் மிக்க மகிழ்ச்சியை அடைந் 
தாள் என்கிறபடியே . பேரின்பம் - நிரதிசய சுகத்தை விளைத் 
தவன் ; " தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே ” என்னும் 
படி இவளுக்கு எல்லை இல்லாத ஆனந்தத்தை விளைத்தானா 
யிற்று . அந்தம் இல் பேரின்பத்தைச் சிற்றின்பம் ஆக்கினான் . 

குலம் இளம் களிறே - ஆயர்குலத்துக்கு யானைக் கன்று 
போலே சிலாக்கியமானவனே ! அன்றிக்கே , நற்குலத்தில் 
தோன்றியதாய் , பருவத்தாலே மனத்தைக் கவரக் கூடியதாய் 
இருப்பது ஒரு மதயானை போலே , யசோதைப் பிராட்டிக்குப் 
பிடிகொடாதே திரியுமவனே ! என்னவுமாம் . அகப்பட்டா 
லும் யானைக் கன்று போலே ஆயிற்று இருப்பது . " தறியார்ந்த 
கருங் களிறே போல நின்று " என்கிறபடியே, ஒரு கம்பத் 
தோடே சேர்ந்த களியானை போலே யாயிற்றுக் கட்டுண்டு நிற் 
கும் போதும் இருக்கும்படி . " தடம் கண்கள் பனிமல்கும் 


4 


மேலே கூறியதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் “ தெளிந்தவளான ” 
என்று தொடங்கி . 

" ததர்ல சப்ரபுத்தா ஸா யலோதா ஜாதம் ஆத்மஜம் 

நீலோத்பல தள ஸ்யாமம் ததா அத்யர்த்தம் முதம் யயௌ 
என்பது , ஸ்ரீ விஷ்ணு புரா . 5.4 : 23 . 

2. பேரின்பத்தை விளைத்தான் என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
" தொல்லை இன்பத்து ” என்று தொடங்கி , இது , பெருமாள் திருமொழி .7 ; 8 . 

3. பேரின்பம் ” என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் அந்தம் 
இல் என்று தொடங்கி , அந்தம் இல் பேரின்பத்தைச் சிற்றின்பம் ஆக்கினான் 
என்றது , இவ் உலகில் உண்டாகும் இன்பம் எல்லாம் சிற்றின்பம் என்றும் , 
பரமபதத்தில் உண்டாகும் இன்பமே பேரின்பம் என்றும் இருந்த பிரசித்தியை 
மாற்றி விட்டான் என்றபடி . பரமபத இன்பத்தைக் காட்டிலும் நூறு மடங்கு 
பெரியதாக இருந்தது யசோதைக்குக் கிருஷ்ணாநுபவம் என்றபடி . 

4. " குலம் ” என்பதற்கு , இரண்டு பொருள் : ஒன்று ஆயர் குலம் , மற் 
றொன்று , யானையின் குலம் ; யானையின் இனங்களிலே சிறந்த இனத்தில் 
பிறந்த களிறு என்றபடி . 

5. அகப்பட்டாலும் என்று தொடங்கும் வாக்கியம் " தறியார்ந்த " 
என்ற பாசுரத்திற்கு அவதாரிகை . 

“ தறியார்ந்த கருங்களிறே போல நின்று 

தடம் கண்கள் பனிமல்கும் தன்மையானை " 
என்பது , பெரிய திருமொழி . 2. 10 : 6 . 
எடுத்த பாசுரத்திற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 

ஒரு கம்பத் 
தோடே என்றது முதல் , தன்மையாக வுடையவனை என்பது முடிய . 


முதல் திருவாய்மொழி - பா . 3 


19 


116 


இவள் 


* 


ஆற்றல் இருந்தால் போய்க் காணாய் " என்றால் , 
பின்னை அவனுக்குக் கண்ணநீர் பாய்கைக்கு மேற்பட இல்லை ; 
” சர்வசக்தி ஆற்றல் இல்லாதவன் என்று தோற்ற இருக்கை 
யன்றோ இவள் நியமிக்க வல்லள் ஆகிறது ? “ தன்மையானை ” . 
அடியார்கள் இட்ட வழக்கு ஆகையே தன்மையாகவுடையவனை . 
அடியனேன் பெரிய அம்மானே - 3 உன்னை மகன் என்று 
இருப்பார்க்கோ உதவலாவது , முறை உணர்ந்து இருப்பார்க்கு 
உதவலாகாதோ ? * நான் முறையிலே நின்றவாறே நீயும் முறை 
யிலே நில்லாநின்றாய் . என்றது , அடியேன் என்று நான் 
சொல்ல , நீ ஈஸ்வரனாய் இராநின்றாய் என்றபடி 

போர் கடுத்த அவுணன் உடல் இரு பிளவா - யுத்த கண்டூ 
தியையுடையனான இரணியன் உடலை இரண்டு பாதியாகும்படி . 
கை உகிர் ஆண்ட- படை ஆண்டான் என்னுமாறு போலே . 
எம் கடலே - மஹாவிஷ்ணும் " என்னும்படி பெரிய கிளர்த்தி 
யோடே வந்து பிரஹ்லாதனுக்கு உதவின அது தம் பேறாய் 
இருந்தபடி . அடுத்தது ஓர் உருவாய் - இவன் எங்கே காட்டப் 
புகுகிறான் என்று அறியாமையாலே எங்கும் ஒக்கச்சினைத்துக் 
கொடு நின்றான் ; ஒன்றனை அறுதியிட்டுத் தோற்றப் பற்றாத 
படி அவன் மிகைக்கையாலே அப்போதைக்குத் தகுதியான 
வடிவைக் கொண்டு . அன்றிக்கே , 7 4 மனித வடிவம் பாதி 


* . - . - . 


. 


1 . " யதி பாக்நோஷி கச்ச த்வம் அதி சஞ்சல சேஷ்டித 

இத்யுக்த்வா அத நிஜம் கர்ம ஸா சகார குடும்பிநீ 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 5.6 : 115 . 

எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றலையுடைய இறைவன் 
இப்படி இருக்கைக்குக் காரணம் என் ? என்ன , சர்வசக்தி என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . சர்வசக்தி - இறைவன் . 

3 . அடியனேன் பெரிய அம்மானே என்கிறவருடைய மனோ 
பாவத்தை அருளிச்செய்கிறார் உன்னை என்று தொடங்கி .. 

4 . " அடியனேன் என்றதன் பின் , " பெரிய அம்மானே என்ற 
தற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் நான் என்று தொடங்கி 

5. கண்டூதி - தினவு . ( < தினவு மிக்கன எமது இணைமேருக் குன்று 
கொண்டமைந்த தோள்கள் என்பது வில்லிபாரதம் , இராய சூயச் சருக்கம் . 

6 . எம் ” என்றதற்கும் , “ கடல் ” என்றதற்கும் கருத்து அருளிச் 
செய்கிறார் " மஹாவிஷ்ணும் ” என்று தொடங்கி . 
உக்ரம் வீரம் மஹாவிஷ்ணும் ஜ்வலந்தம் ஸர்வதோ முகம் 

ந்ரும்ஹம் பீஷணம் பத்ரம் ம்ருத்யு ம்ருத்யும் நமாம்யஹம் ” 
என்பது , அநுஷ்டுப் . 

7 . நரஸ்யார்த்த தநும் க்ருத்வா ஸிம்ஹஸ்யார்த்த தநும் ததா 
என்பது , மஹாபாரதம் , ஜந்ம ரஹஸ்யம் . 


. 


20 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


யாகவும் சிங்கவடிவம் பாதியாகவும் கொண்டு அவதரித்தார் 
என்கிறபடியே , அவன் வரத்தில் அகப்படாத வடிவைக் 
கொண்டு என்னுதல் . என்றது பதற்றத்தாலே ஒன்றன் உட 
லையும் ஒன்றன் தலையையும் சேர்த்துக்கொண்டு வந்தான் 
என்றபடி . அடுத்தது ஓர் உருவாய் ஆயிற்றுக் கடுத்த போர் 
அவுணன் உடல் பிளந்தது . 


ன்று நீ வாராய் - அன்றும் இன்றும் ஆயிற்று உதவ 
வேண்டுவது அன்று உதவினாய் ; இன்று உதவுகிறிலை . விபரீத 
ஞானமுடையார்க்கு உதவினாய் ; உண்மை ஞானமுடையார்க்கு 
உதவினாய் ; இந்த இரண்டு கோடிக்கும் புறம்போ நான் ? என் 
றது , மகன் 

மகன் என்று கலங்கினவனுக்கு உதவினாய் ; 1 " என் 
னிடமிருந்தே எல்லாப் பொருள்களும் தோன்றுகின்றன ; என் 
னிடமே எல்லாப் பொருள்களும் லயம் அடைகின்றன என் 
னும் தெளிவையுடையவனுக்கு உதவினாய் ; 2 என்று என்றே 
கலங்கி என்கிற கலக்கமுடைய எனக்கேயோ உதவலாகா 
தது ? என்றபடி . நீ வாராது ஒழிந்தாலும் ஜீவிக்க ஆசையுடை 
யார்க்கே அன்றோ உன்னைக் காற்கட்ட வேண்டுவது . அது 
கிடக்கிடீர் . ஆனால் , நீர் படுகிறது எற்றிற்கு ? என்ன , எங்ஙனம் 
தேறுவர் உமரே- இவ்வளவில் நீ முகம் காட்டாவிட்டால் , உன் 
குணஞானத்தாலே ஜீவிக்குமவர்கள் பிழைப்பர்களோ ? அன் 
றிக்கே , உன் குணங்களே தஞ்சம் என்று இருக்கிறவர்கள் 
எங்ஙனே உன்னை நம்பும்படி என்னுதல் . 

( 3 ) 


1 ! 


. 


1. “ மத்த : ஸர்வம் அஹம் ஸர்வம் மயி ஸர்வம்ஸ நாததே 

அஹம் ஏவ அவ்யய : அநந்த : பரமாத்மா ஆத்ம ஸம்ரய : 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 1. 19 : 86 . 

2 . “ என்று என்றே " என்பது , திருவாய் , 8. 1 : 2 . 

8 . இன்று நீ வாராய் ” என்கிறவருடைய மனோபாவத்தை அருளிச் 
செய்கிறா. • நீ வாராது என்று தொடங்கி அது கிடக்கிடீர் என்றது , 
இன்று நீ வாராய் என்றது , கிடக்கட்டும் காண் என்றபடி . 

" போன படைத்தலை வீரர் தமக்கு இரை போதா இச் 

சேனை கிடக்கிடு 
என்பது , கம்பராமாயணம் . குகப் படலம் . 20 . 

4 . << எங்கனம் தேறுவர் உமர் ” என்றதனால் , தாம் ஆசை அற்றவர் 
ஆகிறார் என்பது போதரும் . தேறுவர் " என்பதற்கு , நம்புவர் என்றும் , 
பிழைத்திருப்பர் என்றும் இருவகையாகப் பொருள் அருளிச்செய்கிறார் . 


முதல் திருவாய்மொழி - பா . 4 


21 


776 


உமர்உகந்து உகந்த உருவம் நின் உருவம் 

ஆகி உன் தனக்கு அன்பர் ஆனார் 
அவர் உகந்து அமர்ந்த செய்கைஉன் மாயை 

அறிவு ஒன்றும் சங்கிப்பன் வினையேன் 
அமரது பண்ணி அகலிடம் புடைசூழ் 

அடுபடை அவித்த அம் மானே ! 
அமரர்தம் அமுதே ! அசுரர்கள் நஞ்சே ! 

என்னுடை ஆருயி ரேயோ ! 


பொ - ரை : - அகன்ற பூமியின் பக்கம் எங்கும் சூழ்ந்த அடு 
கின்ற சேனையைப் போரினைச் செய்து அழித்த அம்மானே ! தேவர் 
களுக்கு அமுதே ! அசுரர்களுக்கு நஞ்சே ! என்னுடைய அரிய உயிரே 
உன்னுடைய அடியார்கள் எப்பொழுதும் விரும்புகின்ற வடிவமே உன் 
னுடைய வடிவமாகி , உனக்கு அடியவர்களாகிய அவர்கள் உகந்து ஈடுபடு 
கைக்கு இடமாக நீ செய்த செயல்கள் உன்னுடைய ஆச்சரியமான 
செயல்களாகும் என்று கொண்டிருக்கின்ற இந்தத் தெளிந்த அறிவு ஒன் 
றிலும் கூட வினையேன் ஐயப்படாநின்றேன் என்றவாறு , 


வி - கு :-சூழ் அடுபடை என்பதற்கு , சூழ்ந்து அடுதற்கு வந்த 
படை என்று பொருள் கூறலுமாம் . அடுதல் - கொல்லுதல் , உயிரேயோ 
என்பதில் ஓகாரம் : இரக்கத்தைக் காட்ட வந்தது . 

ஈடு : - நான்காம் பாட்டு . 2. உன்னை அடியார்கள் இட்ட 
வழக்கு ஆக்கி வைப்புதி என்னும் அறிவு ஒன்றாலுமே தரித் 
திருக்கிற நான் , அதுவும் பொய்யோ என்று ஐயப்படாநின் 
றேன் என்கிறார் . 


1 . தனக்கோர் வடிவும் பெயரும் இன்றி அன்பராயினார் கருதிய 
வடிவே வடிவாகவும் , அவர் இட்ட பெயரே பெயராகவுமுடைய னாதலின் , 
முக்கை முனிவ என்பது முதலாக நூறாயிரங் கை ஏற்றி கடவுள் என்பது 
ஈறாக வடிவு வேற்றுமையும் பெயர் வேற்றுமையும் சொல்லப்பட்டன " 
என்னும் பரிமேலழகருரை , இத்திருப்பாசுரத்தின் முதல் இரண்டு அடிகளோடு 
ஒப்பு நோக்கல் தகும் . ( பரிபாடல் . 3. 36-43 .) 

2. திருப்பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 


செய்கிறார் . 


22 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

உமர் உகந்து உகந்த உருவம் நின் உருவம் ஆகி 
உனக்கே உரியராய் இருக்கும் அடியார்கள் மாறாதே உகந்த 
வடிவை உனக்குத் திருமேனியாகக் கொள்ளுவுதி என்னு தல் ; 
அன்றிக்கே , உனக்கு நல்லராய் இருக்குமவர்கள் உகந்த 
தனாலே நீ உகந்து அதனையே உனக்கு வடிவம் ஆகக் கொள்ளு 
வுதி என்னுதல் . “ ஓ அருச்சுனா ! எவர்கள் எவ்விதமாய் என்னை 
வணங்குகிறார்களோ அவர்கட்கு அவ்விதமாகவே நின்று நான் 
அருள்புரிகின்றேன் என்றும் , " தமர் உகந்தது எவ்வுருவம் ” 
என்றும் வருகின்றபடியே . உன் தனக்கு அன்பரானார் அவர் 
உன்பக்கல் பக்தியினாலே பரவசப்பட்டிருக்குமவர்கள் . உகந்து 
மிக ஆதரித்து . அமர்ந்த செய்கை உன் மாயை - 4 ஒருவகை 
யான பிரயோஜனத்தையும் விரும்பாமலே கிட்ட வேண்டும் 
செயல்கள் , உன்னுடைய ஆச்சரியமான செயல்கள் .. 

அறிவு ஒன்றும் சங்கிப்பன் - இந்த ஒரு குணத்தையும் 
பற்றின அறிவாயிற்று இவருடைய இருப்புக்குக் காரணம் ; 
அதிலே ஆயிற்று இப்போது இவர்க்கு ஐயம் தொடர்கிறது . 
வினையேன் - 5 நான் ஒருவன் கண்ணாஞ்சுழலை இட்டு ஐயப் 
படுங்காட்டில் , சொரூபத்தைப்பற்றி இருக்கிற குணங்கள் இல்லை 
யாகாதே அன்றோ; அந்தக் குணத்திலே ஐயப்படுகிறது நான் 


1. " உகந்து உகந்த என்ற அடுக்குத் தொடருக்கு , இரண்டு வகை 
யாகக் கருத்து அருளிச்செய்கிறார் . முதல் கருத்து , எப்போதும் உகந்து 
போருகின்ற வடிவம் என்பது . விஷய பேதத்தாலே வேற்றுமையை அங்கீ 
கரித்தது இரண்டாவது கருத்து . 

2. அடியார்கள் உகந்ததனையே திருமேனியாகக் கொள்ளுகின்றவன் 
இறைவன் என்பதற்குப் பிரமாணங்கள் காட்டுகிறார் ஓ அருச்சுனா ! " என்று 
தொடங்கி . 

<< யே யதா மாம் ப்ரபத்யந்தே தாந் ததைவ பஜாமீ அஹம் 

மம வர்த்ம அநுவர்த்தந்தே மநுஷ்யாம் பார்த்த ஸர்வபலம் ” 
என்பது , ஸ்ரீ கீதை . 4 : 11 . 

3 . தமருகந்தர்! எவ்புருவம் ” என்ப - , முதல் திருவந் , 44 . 

4. ஒரு வகையான பிரயோஜனத்தையம் ........... ஆச்சரியமான சொல் 
4. என்றது , அவர்கள் எந்தக் காரியங்களை உகப்பர்களோ , அந்தக் காரியங் 
களையே இறைவனும் உடைத்தாய் இருப்பன் என்றபடி . 

5. இந்த ஐயம் , அவன் உமக்கு உதவாமையாலே வந்தது அன்றோ ? 
என்ன , நான் ஒருவன் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 


கிறார் . 


முதல் திருவாய்மொழி - பா . 4 

28 
செய்த பாவம் அன்றோ. “ பெருமாள் குற்றமுடையவர் பக்க 
விலும் குணத்தையே காண்கின்றவர் , செய்ந்நன்றி அறிகின்ற 
வர் , அருளோடு கூடினவர் , நன்னடத்தையுடையவர் என்று 
சொல்லப்பட்டவராயினும் , என் புண்ணியக்குறைவால் அருளில் 
லாதவர் என்று ஐயப்படுகிறேன் என்கிறபடியே , இப்படிப் 
பட்ட குணங்களையுடையவர்க்கு நான் ஐயப்படுங்காட்டில் அவை 
இல்லை ஆகா அன்றோ, நான் ஐயப்படுவதற்குக் காரணம் என் 
புண்ணியக் குறைவே அன்றோ என்றாள் பிராட்டி . 

அமரது பண்ணி - அடியார்கள் மாட்டுப் பக்ஷபாதத்தை 
யுடையவர் என்னுமிடத்துக்கு உதாஹரணம் காட்டுகிறார் . 
அந்த அமரைப் பண்ணி . மஹாபாரதம் அன்றோ. அகல் இடம் 
புடை சூழ் அடுபடை (அவித்த - பூமிப்பரப்பு அடைய நெளியும் 
படி எல்லாத் திக்குகளிலுமாக வந்து சூழ்ந்துகொண்டு 
கொல்ல வந்த சேனையை அவித்த . என்றது , தீயோர் கூட்டம் 
முழுதும் காட்டுத் தீக் கிளர்ந்தாற் போலே கிளர்ந்து , சாரதி , 
சாரதி என்று வாய்பாறிக்கொண்டு வந்து தோற்ற அவர்கள் 
கிளர்த்தியை அவித்தான் என்றபடி . மழை கொலோ வரு 
கின்றது என்று சொல்லுகிற கிருஷ்ணன் ஆகிற காளமேகம் 
அன்றோ ஏறி அவித்தது . அம்மானே - * எல்லார்க்கும் 
ஸ்வாமியாய் இருந்துவைத்து அடியார் மாட்டு உள்ள பக்ஷபா 
தத்தாலே அடியர் அல்லாதாரைக் கிழங்கு எடுத்துப் பொகட் 
டானித்தனை . அமரர்தம் அமுதே - " தேவர்களுக்காக அசுரர் 
களோடே அம்பு ஏற்றுச் செய்த செயல்களாலே அவர்களுக்கு 


1. இப்படி அதிசங்கை பண்ணினார் உளரோ ? என்ன , உளர் என்று 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் " பெருமாள் ” என்று தொடங்கி . இப் 
பொருளையுடைய சுலோகத்தையும் அதன் வியாக்கியானத்தையும் 3 - ஆம் பக் 
காண்க . சுலோகத்திலேயுள்ள மத்பாக்ய ஸங்க்ஷயாத் ” என்றதற்குப் பொருள் 
அருளிச்செய்கிறார் ‘ இப்படிப்பட்ட என்று தொடங்கி . 

2 . அவித்த ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் தீயோர் 
கூட்டம் என்று தொடங்கி . 

3. ஆயின் , அவித்தற்கு அவன் மழையோ ? என்ன , ஆம் என்று 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார். மழை கொலோ என்று தொடங்கி , 
இது , பெரியாழ்வார் திருமொழி . 3. 4 : 1 , 

4 . “ அம்மானே ! அடு படை அவித்த ”” என்று கூட்டிக் கருத்து 
அருளிச்செய்கிறார் எல்லார்க்கும் என்று தொடங்கி . 

5 . " அடுபடை அவித்த என்ற தன்பின் , " அமார்தம் அமுதே ” 
என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் தேவர்களுக்காக என்று தொடங்கி . 


2 


24 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
நிரதிசய போக்கியனாய் இருக்கும்படி , அசுரர்கள் நஞ்சே - 
பிறவியாலே அசுரர்களாயும் , சுபாவத்தாலே அசுரர்களாயும் 
உள்ளவர்களுக்கு ஆற்ற ஒண்ணாத நஞ்சு ஆனவனே ! என் 
னுடை ஆர் உயிரேயோ - நான் தரித்திருப்பதற்குக் காரணம் 
ஆனவனே ! 1 தேவர்களுக்கு இனியனாய் அசுர கூட்டத்துக்கு 
நஞ்சாய் இருக்கிற இருப்பு , தம்முடைய இருப்புக்குக் காரண 
மாய் இருக்கிறபடி . 

(4 ) 
777 
ஆருயி ரேயோ ! அகலிடம் முழுதும் 

படைத்துஇடந்து உண்டுஉமிழ்ந்து அளந்த 
பேரிய ரேயோ ! பெரிய நீர் படைத்து அங்கு 

உறைந்து அது கடைந்தடைத்து உடைத்த 
சீரிய ரேயோ ! மனிசர்க்குத் தேவர் 

போலத் தேவர்க்குந் தேவாவோ ! 
ஓருயி ரேயோ ! உலகங்கட்கு எல்லாம் 

உன்னை நான் எங்குவந்து உறுகோ ? 
பொ - ரை : - அரிய உயிராக இருப்பவனே ! எல்லா உலகங்களை 
யும் உண்டாக்கி , ஒரு காலத்தில் பிரளயத்தில் அழியாமல் இடந்து 
எடுத்து , ஒரு காலத்தில் திருவயிற்றிலே வைத்து , வெளிநாடு காண 
உமிழ்ந்து , ஒரு காலத்தில் மாவலி பக்கல் நீர் ஏற்று அளந்துகொண்ட 
பெரியோனே ! பிரளயத்தை உண்டாக்கி , அந்த வெள்ளத்திலே திருக் 
கண்வளர்ந்தருளி , அதன் காரியமான பாற்கடலைக் கடைந்து , அதன் 

னமான கடலை அணைகட்டி , அதனை வில்லின் நுனியாலே உடைத்த 
சீரியோனே ! மனிதர்கட்குத் தேவர்கள் போலத் தேவர்கட்கு எல்லாம் 
தேவனாய் இருப்பவனே ! உலகங்கட்கு எல்லாம் ஓர் உயிராய் இருப்ப 
வனே ! உன்னை நான் எப்படி வந்து கிட்டுவேன் ? 

வி - கு : - ஓகாரங்கள் : இரக்கத்திற்கண் வந்தன . உலகங்கட்கு 
எல்லாம் ஓர் உயிரேயோ என்று மாற்றுக . 


1. நான்காம் அடியில் , முன்னே உள்ள பகுதிகளையும் திருவுள்ளம் 
பற்றிக் கருத்து அருளிச்செய்கிறார் தேவர்களுக்கு என்று தொடங்கி 

2. பேருயிரேயோ என்பது முன்னுள்ளபாடம் . பெரியர் என்பது 
எதுகை நோக்கி முதல் நீண்டு , ஏகார ஓகாரங்களை ஈற்றிற் பெற்று வந்தது . 
கரனேயோ யான் பட்ட கையறவு காணோயோ என்புழிப் போன்று . 
( கம் . சூர்ப்பண , 107. ) 


. 


- 


11 


முதல் திருவாய்மொழி 

- பா . 5 25 
ஈடு : -- ஐந்தாம் பாட்டு " சாஸ்திரம் பயன் பெறுவது 
செய்யும் கருத்தன் உண்டானபோது என்கிறபடியே , பேறு 
உம்மதானால் சாதனம் உம்முடைய தலையிலே ஆக வேண்டா 
வோ ? என்ன , நான் முயற்சி செய்து வந்து காண என்று ஒரு 
பொருள் இல்லைகாண் என்கிறார் . 

ஆர் உயிரேயேர் - உயிர் நீயாக இருக்க நான் என்ன 
சாதனத்தைச் செய்து வந்து கிட்டுவேன் ? என்றது சரீரத் 
தைக் காப்பது ஆத்மாவின் காரியம் அன்றோ ? சரீரம் தானே 
தன்னைப் பாதுகாத்துக் கொள்ளவோ ? என்றபடி . 

2 சம்பந்த 
மாத்திரமேயோ , நுஷ்டானமும் இல்லையோ ? என்கிறார் 
மேல் : அகல் இடம் முழுதும் படைத்து இடந்து உண்டு 
உமிழ்ந்து அளந்த பேரியரேயோ - 34 பல பொருள்களாக 
ஆகக்கடவேன் என்று பூமிப் பரப்பு அடங்கலும் உண் 
டாக்கி , பிரளயத்தில் நோவுபட மஹாவராஹமாய் எடுத்துக் 
கொண்டு ஏறி , மீண்டும் பிரளயம் வர வயிற்றிலே வைத்து 
நோக்கி , உள்ளே கிடந்து தளராதபடி வெளி நாடு காண 
உமிழ்ந்து , மஹாபலியாலே கவரப்பட்ட நிலையிலே எல்லை 
நடந்து மீட்டுக்கொண்டு , இப்படி அந்தத் துர்த்தசைகளிலே 
என்னைக் காப்பாற்றவேண்டும் என்று விரும்புவார் இல்லா 
திருந்தும் , உணர்ந்து நோக்கும் நீயே இது கிட்டும் விரகு பார்க்க 
வேண்டாவோ ? பெரியோனே பேரியர் - பெரியோன் . 

பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்து அது கடைந்து 
அடைத்து உடைத்த சீரியரேயோ - * எல்லார் விஷயமாகச் 
செய்யும் செயலோடு பிராட்டிக்கரகச் செய்யும் செயலோடு 
வாசி அற்று இருக்கிறபடி . 

ஏகார்ணவத்தைப் படைத்து , 
படைப்பின் பொருட்டு அதிலே கண் வளர்ந்து , பிராட்டியைப் 
பெறுகைக்காக அதனைக் கடைந்து , அவளுடைய கலவிக்காக 
அதனை அடைத்து , அவ்வருகு உண்டான இராக்கதர்கள் 


. 


1 . எங்கு வந்துறுகோ என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . 

2 . அகலிடம் என்றதற்கு , அவதாரிகை அருளிச்செய்கிறார் சம்பந்த 
மாத்திரமேயோ என்று தொடங்கி . 

3. பஹுஸ்யாம் ” என்பது , தைத் திரீ . ஆனர் . 

4. உலகத்துக்காகச் செய்த காரியத்தைக் கூறிய பின் பிராட்டியைப் 
பெறுகைக்குச் செய்த செயலைக் கூறுவதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
‘ எல்லார் விஷயமாக என்று தொடங்கி , வாசி அற்று இருக்கிறபடி என்றது , 
பிராட்டி காரியத்தைப் போலவே எல்லாருடைய காரியத்தையும் செய்யுமவன் 
என்றபடி . 


! 


45 


26 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
வந்து அடியார்களை நலியாதபடி அதனை உடைத்த சீர்மையை 
யுடையவனே ! இங்கே சீர்மை என்றது , பிராட்டியோடு 
அல்லாதாரோடு வாசி அற அங்கீகரிக்கும் தன்மையினை . மனி 
சர்க்குத் தேவர் போலத் தேவர்க்கும் தேவாவோ - ஐஸ்வர்யத் 
தாலும் பெருமையாலும் மனிதர்களுக்குத் தேவர்கள் இருக்கு 
மாறு போலே ஆயிற்று , அந்தத் தேவர்களிற் காட்டில் சர் 
வேம்வரன் இருக்கும்படி . 


உலகங்கட்கு எல்லாம் ஓர் உயிரேயோ - 1 ஹிதத்தைச் சிந் 
தனை செய்வது கேவலம் சரீரமோ , ஆத்மாவோ? " நான் உன் 
னைப் பெறுகைக்குச் சாதனத்தைச் செய்கிறேன் , உன்னைப் 
போலே இருப்பது வேறு ஒரு பொருள் உண்டாகில் சொல்லிக் 
காண் . உயிராய் இருக்கிற உன்னைச் சரீரமாக இருக்கிற நான் 
என்ன சாதனத்தைச் செய்து வந்து கிட்டுவேன் ? ஆத்மா சரீரத் 
துக்கு வேண்டிய ஹிதத்தைச் சிந்தனை செய்யுமது ஒழிய சரீரம் 
தன்னைக் காத்துக் கொள்வது என்பது ஒன்று உண்டோ ? 
ஆதாரமாய் நியமிக்கிறவனாய்ச் சேஷியாய் இருக்கிற நீ ஒழிய, 
ஆதேயமாய் நியமிக்கப்படும் பொருளாய்ச் சேஷமான இது 
தன்னைத் தான் பாதுகாத்துக் கொள்ளவோ ? ஆதார ஆதேய 


1. உலகங்கட்கு 

உலகங்கட்கு எல்லாம் உயிர் என்றதற்குக் கருத்து அருளிச் 
| செய்கிறார் ஹிதத்தை என்று தொடங்கி , 

2. " ஓர் உயிர் " என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் நான் 
என்று தொடங்கி . மேலே “ ஆருயிர் ” என்றது , தம்மைக் குறித்தது . இங்கே , 
ஒருயீர் ” என்றது , உலகத்தைக் குறித்தது . 
3 . " உன்னை நான் ” 

நான் ” என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
( உயிராய் என்று தொடங்கி . அதனை விவரணம் செய்கிறார் ஆத்மா 
என்று தொடங்கி . 

4. உயிர் உடல் என்னும் இவற்றின் இலக்கணங்களை அருளிச்செய்யா 
நின்று கொண்டு , அதன்மூலம் முற்கூறிய பொருளை உறுதிப்படுத்துகிறார் 
ஆதாரமாய் என்று தொடங்கி . சேஷம் - சந்தனம் மலர் தாம்பூலம் முதலிய 
பொருள்களைப்போன்று , உலகமும் உயிர்ப்பொருள்களும் இறைவனுடைய 
இஷ்ட விநியோகத்திற்குத் தகுதியாக இருத்தல் . இவற்றைத் தன் விருப்பத் 
திற்கு விநியோகம் கொள்ளுகின்றவன் சேஷி . 

5. இந்த உலகம் சரீரமானபடி யாங்ஙனம் ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் ஆதார என்று தொடங்கி , நியந்துரு - நியமிக்கின்றவன் 
இடத்தில் உள்ள , நியாம்யம் - நியமிக்கப்படும் பொருள் . 


முதல் திருவாய்மொழி - பா . 5 , 6 27 
நியந்துரு நியாம்ய பாவங்களால் சரீர லக்ஷணம் இந்த உல 
கிற்கு உண்டான பின்பு, சிறிது அறிவும் நீயே கடவாய் என் 
கிற எண்ணத்திற்குக் கண்ட இத்தனை அன்றி ஒரு சாதனத் 
தைச் செய்யக் கண்டதோ P 

( 5 ) 
778 
( எங்கு வந்து உறுகோ ! ) என்னை ஆள் வானே ! 

ஏழுல கங்களும் நீயே 
அங்கு அவர்க்கு அமைத்த தெய்வமும் நீயே 

அவற்று அவை கருமமும் நீயே 
பொங்கிய புறம்பால் பொருள் உள வேலும் 

அவையுமோ நீ இன்னே ஆனால் 
மங்கிய அருவாம் நேர்ப்பமும் நீயே 

வான்புலன் இறந்ததும் நீயே . 
பொ - ரை : - என்னை ஆள்கின்றவனே ! ஏழு உலகங்களும் நீ 
இட்ட வழக்கு ; அந்த அந்த உலகங்களிலே அவ் அவர்கட்குச் சமைத்து 
வைத்த தெய்வங்களும் நீ இட்ட வழக்கு ; அந்த அந்தத் தெய்வங்களுக் 
குச் செய்யப்படுகின்ற ஆராதன ரூபமான காரியங்களும் நீநீ இட்ட 
வழக்கு ; ஒன்றற்கு ஒன்று விரிந்ததாய் அண்டத்துக்குப் புறம்பாய் 
அதற்குக் காரணமாய் உள்ள மகத்து முதலான தத்துவங்களும் நீ இட்ட 
வழக்கு ; காரண நிலையில் சுருங்கிக் கிடக்கிற சித்து அசித்துக்களும் நீ 
இட்டவழக்கு ; பரமாகாசத்தில் இருக்கின்ற , புலன்களுக்கு விஷயம் 
ஆகாத முக்தர்களும் நீ இட்டவழக்கு ; இங்ஙனம் ஆனால் , உன்னை நான் 
எப்படி வந்து கிட்டுவேன் ? 

வி - கு - என்னை ஆள்வானே ! எல்லாம் நீயே ; இன்னே ஆனால் , 
உன்னை எங்கு வந்து உறுகோ ? என்க . 

ஈடு : -ஆறாம்பாட்டு . சொல்லிய பொருளை விவரிக்கிறார் . 
எங்கு வந்து உறுகோ - மேருவின் சிகரத்திலே நிற்கிறான் 
ஒருவனை , ஒரு முடவன் சென்று கிட்டவோ ! என்னை ஆள் 

1 . சரீரம் போன்று அறிவு இல்லாத பொருள் அன்றே ?? சிறிது 
அறிவு உண்டே ? என்ன , சிறிது அறிவும் என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . 

2 . எங்கு வந்துஉறுகோ என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
< மேருவின் என்று தொடங்கி , எங்கு என்றதனால் , அவன் வசிக்கிற 
இடத்தின் உயர்வும் , “ வந்துறுகோ ” என்றதனால் , தம்முடைய அசக்தியும் 
தோற்றுகிறது . 


28 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
வானே - 1 இவ்வளவும் வர நின்றேன் நான் ஆகில் அன்றோ, 
மேலும் நான் வந்து கிட்டப் பார்ப்பது ? ஏழ்உலகங்களும் நீயே 
எல்லா உலகங்களும் நீ இட்ட வழக்காம்படி இருக்கிறவனே ! 
" உன்னை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தையுடையேனாய் 
இருக்கிற என்னை ஒழிய , விருப்பம் இல்லாதார்தாமோ சுவா 
தீனராய் இருக்கிறார்கள் : அங்கு அவர்க்கு அமைத்த தெய்வ 
மும் நீயே அவர்களைக் குடிமை கொள்ளுகிற தெய்வங்களும் நீ 
இட்டவழக்கு. அவற்று அவை கருமமும் நீயே- அந்த அந்தத் 
தெய்வங்களினுடைய படைத்தல் முதலான செயல்களோதாம் 
அவர்கள் பக்கல் கிடக்கின்றன ? ஆக , இவ்வருகு உண்டான 
காரிய வர்க்கம் உன்னுடைய அதீனம் என்னும் இடம் சொல் 
லிற்று . 

பொங்கிய புறம்பால் பொருள் உளவேலும் அவையும் நீ - 
ஒன்றுக்கு ஒன்று விரிந்ததாய் , அண்டத்துக்குப் புறம்பாய் , 
அதற்குக் காரணமான மகத்து முதலான தத்துவங்கள் என்று 
சில உளவாகில் , அவையும் உன் அதீனம் , மங்கிய அருவாம் 
நேர்ப்பமும் நீயே - காரியமாகிற தன்மை முழுதும் அழிந்து 
சூக்கும நிலையை அடைந்திருக்கிற அவ்யக்தமும் நீ இட்ட 
வழக்கு . வான் புலன் இறந்ததும் நீயே - இவற்றின்படி அன் 
றிக்கே , அவ்யக்தத்தையும் வியாபிக்கக் கூடியதாய் , கண் முத 


1. இவ்வளவும்வர - உன்பக்கல் ருசி பிறக்கும் அளவும் வர என்றபடி . 
2. மேலுக்கு அவதாரிகை அருளிச்செய்கிறார் உன்னை 

று 
தொடங்கி . 


என் 


3. அவ்யக்தம் - விளக்கம் இல்லாதது ; மூலப்பகுதி . மூலப்பகுதியின் 
ஒரு நிலைவேறுபாடுமாம் . 


4. வான்புலன் இறந்ததும் நீ - வான் என்றது , வியாபிக்கக் கூடியது 
என்றபடி , புலன் இறந்தது என்றது , இந்திரியங்களுக்கு எட்டாதது என்ற 
படி . என்றது , அவ்யக்தத்தையும் வியாபிக்கக் கூடியதாய் , கண் முதலிய 
கரணங்களுக்கு எட்டாததாய்க் காரணமான ஜீவர்களின் தொகுதியும் என்றபடி , 
இங்கு , வான் என்ற தனால் சொல்லப்பட்ட வியாபகத்வம் சொரூபத்தினால் 
அன்று ; ஞானத்தினால் என்று கொள்க . ஜீவாத்மாக்களுக்கு ஞானத்தால் 
வியாபகத்வம் உள்ளதே அன்றிச் சொரூபத்தினால் வியாபகத்வம் இல்லை . 
வியாபித்தல் - பரந்துறை தல் , பத்த ஆத்ம சொரூபம் - மூலப்பகுதியில் சம்பந்தப் 
பட்டிருக்கின்ற ஆத்மாக்களின் சொரூபம் 


முதல் திருவாய்மொழி - பா . 6 , 7 


29 


லான கரணங்களுக்குப் புலப்படாததாய் இருந்துள்ள காரண 
மான ஜீவர்களின் தொகுதியும் நீ இட்ட வழக்கு . என்றது , 
பத்த ஆத்மசொருபமும் நீ இட்டவழக்கு என்றபடி . இன்னே 
ஆனால் எங்கு வந்து உறுகோ - அர்த்த தத்த்வம் இதுவான 
பின்பு , எங்கே வந்து கிட்டக் கடவேன் ? 

மங்கிய அருவாம் நேர்ப்பம் என்பதற்கு , பத்த ஆத்மாக் 
களின் தொகுதி என்றும் , வான் புலன் இறந்தது என்பதற்கு , 
முக்த ஆத்மாக்களின் சொரூபத்தைச் சொல்லுகிறது என் 
றும் பிள்ளான் பணிப்பர் . அப்போது , இல்லாததுக்குச் சம 
மாய்ச் சூக்குமமான ஆத்மாக்களின் தொகுதி என்றும் , பரம் 
பதத்திலேயாய்க் கண்களுக்குப் புலப்படாத முக்தாத்ம சொரூ 
பம் என்றும் பொருளாம் . இதனால் என் சொல்லியவாறோ ? 
எனின் காரிய நிலையோடு காரண நிலையோடு முக்தனான நிலை 
யோடு வாசி அற உன் கை பார்த்திருக்க வேண்டின பின்பு , 
நான் என்காரியத்துக்குக் கடவேனாதல் என்பது ஒரு பொருள் 
உண்டோ ? என்பதனைச் சொல்லியபடி . 

(6 ) 
179 


இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே 

நிகழ்வதோ நீ இன்னே ஆனால் 
சிறந்த நின் தன்மை அது இது உது என்ற 

அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் 
கறந்தபால் நெய்யே ! நெய்யின் இன் சுவையே ! 

கடலினுள் அமுதமே ! அமுதிற் 
பிறந்தஇன் சுவையே ! சுவையது பயனே ! 

பின்னை தோள் மணந்த பேராயா ! 
பொ - ரை : - கறந்த பாலே ! பாலில் இருக்கின்ற நெய்யே ! 
நெய்யிலுள்ள சுவையே ! கடலினுள் பிறந்த அமுதே ! அமுதில் பிறந்த 
இனிய சுவையே ! சுவையால் உண்டாகும் ஆனந்தமே ! நப்பின்னைப் 
பிராட்டியின் தோள்களைக் கூடிய கிருஷ்ணனே ! சென்ற காலத்தில் 
இருந்தவர்களும் இனி வரும்காலத்து இருப்பவர்களும் இப்பொழுது 
உள்ளவர்களும் ஆகிய எல்லாரும் நீ இட்ட வழக்கு ; இப்படி இருந்தால் , 
தூரத்தில் உள்ள பொருள்களும் அண்மையிலுள்ள பொருள்களும் நடு 
இடத்திலுள்ள பொருள்களும் ஆகிய எல்லாம் பரம்பரனான உன்னு 
டைய தன்மைகளாகும் ; சரீரத்துக்கு உண்டான துக்கம் ஆத்மாவுக்கு 


30 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
ஆனாற்போன்று , எல்லாருடைய துக்கங்களும் சரீரியான உன்னது என் 
னும் சம்பந்த ஞானம் ஒன்றையுமே அன்றோ நான் உய்வதற்குக் காரண 
மாக நினைத்திருப்பது ; அந்தச் சம்பந்த ஞானம் ஒன்றிலும் ஐயம் 
கொள்ளரநின்றேன் வினையேன் . 


வி - கு : - என்ற அறிவு என்பது , என்றறிவு என்றாயிற்று ; விகா 


ரம் . 


ஈடு : - ஏழாம்பாட்டு எல்லாப்பொருள்களும் பிரகாரமாக 
இருப்பதனால் சேஷமாய் , நீ பிரகாரியாய் , நீயே அவற்றுக்கு 
நிர்வாஹகன் என்னும் அறிவு ஒன்றுங் கொண்டு தரித்திருக் 
கிற நான் என் பாபத்தாலே அதிலும் ஐயம்கொள்ளாநின் 
றேன் என்கிறார் . 

இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ - 1 இக் 
காலத்துக்கு நான் கடவேன் , மற்றொரு காலத்துக்கு வேறே 
சிலர் கடவர் என்றுதான் உன்னாலே சொல்லலாமோ ? இறந்த 
காலத்தில் உள்ளாரோடு வருங்காலத்தில் உள்ளாரோடு நிகழ் 
காலத்தில் உள்ளாரோடு வாசி அற எல்லாரும் உனக்கு அதீ 
னப்பட்டவர்கள் . இன்னே ஆனால் - இப்படியானால் . இன்னே 
ஆனால் என்பதனை “ எங்கு வந்து உறுகோ ” என்ற மேல் திருப் 
பாசுரத்தோடு கூட்டுக . அன்றிக்கே , அது இது உது சிறந்த 
நின் தன்மை ; இன்னே ஆனால் , இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் 
நீயே நிகழ்வதோ நீ என்று கொண்டு கூட்டி , தூரத்திலே 
உள்ளதாயும் அண்மையில் உள்ள தாயும் இரண்டும் இல்லாத 
நடு இடத்தில் உள்ள தாயும் உள்ள எல்லாப் பொருள்களும் 
சேஷியாந்தன்மையாலே சிறந்திருந்துள்ள உனக்குப் பிரகார 
மாய் முடிந்தால் முக்காலங்களிலும்வாழ்கின்ற பொருள்களும் நீ 
இட்ட வழக்கு எனப்படுகின்ற என்னுதல் . அன்றிக்கே , இறந்த 
தும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னே ஆனால் , அது 
இது உது சிறந்த நின் தன்மை என்று கொண்டு கூட்டி , இப் 


1. " 


“ அது இது உது சிறந்த நின் தன்மை என்ற அறிவு ஒன்றும் 
சங்கிப்பன் வினையேன் ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2. முக்காலத்தில் உள்ள பொருள்களையும் தனித்தனியே பிரித்துச் 
சொன்னதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் இக்காலத்துக்கு என்று 
தொடங்கி , பதப்பொருள் அருளிச்செய்கிறார் இறந்தகாலத்தில் என்று 
தொடங்கி , 


முதல் திருவாய்மொழி - பா .7 


31 


படி முக்காலங்களிலும் வாழ்கின்ற பொருள்களும் நீ இட்ட 
வழக்கு ஆகையாலே எல்லாப் பொருள்களும் உனக்குப் பிர 
காரம் எனப்படுகின்ற என்னுதல் . 

என்ற அறிவு ஒன்றும் சங்கிப்பன் - தன்னை ஒழிந்தன் 
அடங்கலும் தனக்குப் பிரகாரமாய்த் தான் பிரகாரியாய் இருக் 
கையாலே , இவற்றுக்கு வந்தது தனக்கு வந்ததாக நினைத் 
திருப்பான் ஒருவன் என்கிற அறிவாயிற்று , இவர் உயிர்வாழ் 
வதற்குக் காரணம் ; அது ஒன்றிலும் ஐயம் கொள்ளாநின் 
றேன் ; அது என் காரியத்தைச் செய்யாமையாலே வினையேன் - 
கலக்கத்தாலே நான் ஐயப்பட்டமாத்திரத்தில் அவன் 

சொரூ 
பம் இல்லை என்பது ஆகாதே அன்றே : எனக்கு இப் புத்தி 
பிறத்தற்கு அடி , என் பாபம் அன்றோ என்கிறார் . 21 என் புண் 
ணியக் குறைவால் அருள் இல்லாதவர் பெருமாள் என்று ஐயப் 
படுகிறேன் " என்று பிராட்டி கூறினது போன்று . நாலாம் 
பாட்டில் ஐயப்பட்டதற்கும் , இதற்கும் நெடுவாசி உண்டு . அடி 
யார்கட்குப் பரதந்திரப் பட்டவன் என்கிற தன்மையிலே ஐயப் 
பட்டால் திரு அருள் செய்யாமை நம்முடைய ஆஸ்ரயணத்திற் 
குறையாலே என்று நினைத்திருக்கலாம் ; இப்பாசுரத்தில் அவ 
னுடைய சத்பாவத்திலே அன்றோ ஐயம் . 4 பிரகாரியாய்க் 
கொண்டு அன்றோ அவனுடைய சத்தை . அவனில் நின்றும் 
வேறுபட்ட பொருள்கள் அவனுக்குப் பிரகாரமாய்க் 
கொண்டே அன்றோ உண்டாவது ? இப்படிச் சொரூபத்தில் 
ஐயம் கொள்ளுவதற்கு அடி என் ? என்னில் , ஐயங்கொள்ளு 
தற்குக் காரணம் சொல்லுகிறது மேல் : 

<< வினையேன் ” என்பதற்கு , மேலிற் பதங்களையும் திருவுள்ளம் 
பற்றிப் பொருள் அருளிச்செய்கிறார் கலக்கத்தாலே என்று தொடங்கி . 

2. தாம் கூறிய பொருளுக்குப் பிரமாணம் காட்டுகிறார் என் புண்ணியக் 
குறைவால் என்று தொடங்கி . 

மங்கே மத்பாக்ய ஸங்க்ஷயாத் 3) 
இச்சுலோகத்தை 3 - ஆம் பக்கத்திற் காண்க . 

3. ஆம்பயணம் - பற்று முறையிலே பற்றுதல் . சத்பாவம் - உளதாம் 
தன்மை . 

4. ஈண்டு ஐயம் , பிரகாரியாக இருக்கும் தன்மையிலே அன்றோ ? 
சத்பாவத்தில் என்று கூறுவது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் 

பிரகாரியாய்க் கொண்டு என்று தொடங்கி . பிரகாரி - பிரகாரமாக 
வுடையவன் . பிரகாரம் - சரீரம் , பிரகாரி - சரீரி ; ஆத்மா. சத்தை - இருப்பு ; 
உளதாந்தன்மை . 

5. தாம் கூறிய பொருளுக்கு எதிர்த்தட்டான பொருளையும் காட்டுகிறார் 
அவனுக்கு என்று தொடங்கி , 


5 


1 . 


32 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

கறந்த பால் - கறந்தபோதை ரசத்தை நினைக்கிறது : 
இன்றேல் கறவாத பால் இல்லையே அன்றோ : வேறு ஒரு காரணத் 
தால் வந்த ரசவிசேடத்தை வேறுபடுத்துகிறது . நெய்யே - அதில் 
சாராம்சம் . நெய்யின் இன் சுவையே - நெய்யில் இனிய சுவை 
யானவனே ! கடலினுள் அமுதமே - மஹாசமுத்திரத்தைக் 
கலக்கி அதில் சாராம்சமாக வாங்கின அமிருதம் போலே இனி 
யன் ஆனவனே ! அமுதில் பிறந்த இன்சுவையே - அதில் ரசத் 
தின் தன்மையைச் சொல்லுகிறது . சுவையது பயனே - ரசத்தை 
அநுபவித்தலால் வந்த சுகரூபமானவனே ! ஒன்றில் ஒன்று 
மேம்பட்ட ரசத்தின் தன்மைகளைச் சொல்லி , அது போராமை 
யாலே தன்னையே சொல்லுகிறது மேல் : பின்னை தோள் 
மணந்த பேர் ஆயா - ஒரு மிதுன அநுபவம் ஆயிற்று இவர்க்கு 
போக்கியம் சம்சாரியை அவன் ஆனந்திப்பிக்குமாறு போலே 
ஆயிற்று , ஆனந்தமே உருவமாக இருக்கிறவனை அவள் உகப் 
பிக்கும்படி. இருவருடைய சேர்த்தி அழகாயிற்று இவர்க்கு 
போக்கியம் . இத்தால் , பிரியில் உலகம் அழியும் என்று நினைக்க 
வேண்டும்படியான அவனது இனிமையின் மிகுதியே ஐயத்திற் 
குக் காரணம் என்பதாயிற்று . 

(7 ) 
780 , 
மணந்த பேராயா ! மாயத்தால் முழுதும் 

வல்வினை யேனை ஈர் கின்ற 
குணங்களை யுடையாய் ! அசுரர் வன் கையர் 

கூற்றமே ! கொடியபுள் உயர்த்தாய் ! 
பணங்கள் ஆயிரமும் உடைய பைந்நாகப் 

பள்ளியாய் ! பாற்கடற் சேர்ப்பா ! 
வணங்குமாறு அறியேன் மனமும் வாசகமும் 

செய்கையும் யானும் நீ தானே . 
1. வேறு ஒரு காரணத்தால் என்றது , காய்ச்சுதல் முதலான 


காரணங்களை . 


3 . 


1 


2. மேலுக்கு அவதாரிகை அருளிச்செய்கிறார் ஒன்றில் ஒன்று என்று 
தொடங்கி . 
<< பின்னை தோள் மணந்த 

என்று விசேடித்ததற்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் ஒரு மிதுன அநுபவம் என்று தொடங்கி , மிதுனம் - 
இரட்டை . போக்கியம் - இனிய பொருள் . 

. 
4. பின்னை தோள் மணந்த ” என்றதனால் , பலித்த பொருளை 
அருளிச்செய்கிறார் 

சம்சாரியை என்று தொடங்கி , சம்சாரி - பிறப்பு 
இறப்புக்களிலே உழன்று வருகின்றவன் . 


முதல் திருவாய்மொழி- பா . 8 

83 
பொ - ரை : - நப்பின்னைப் பிராட்டியின் தோள்களை ஆசையால் 
கூடிய பேர் ஆயனே ! வலிய வினையேனாகிய என்னை வருத்துகின்ற 
குணங்களையுடையவனே ! வன்கையராகிற அசுரர்கட்குக் கூற்றமே ! 
கொடிய கருடப் பறவையைக் கொடியில் உயர்த்தியவனே ! ஆயிரம் 
படங்களையுடைய ஆதிசேஷனைப் படுக்கையாகவுடையவனே ! திருப் 
பாற்கடலில் சேர்ந்திருப்பவனே ! என் மனமும் வார்த்தையும் 
செயலும் யாலும் நீ இட்ட வழக்கு ; ஆகையாலே உன்னை வணங்கும் 
வகையை யான் அறியேன் . 

வி - கு : - மாயம் - ஆசை . கையர் - வஞ்சகர் . ஈர்தல் - பிளத்தல் . 
கொடிய - பகைவர்க்குக் கொடிய , பை - அழகு . நீதானே ஆகையால் 
வணங்குமாறு அறியேன் என்க . 

ஈடு : - எட்டாம் பாட்டு - 1 ஏதேனும் செய்தாலும் பேறு 
உம்மதாய் அடைவதற்குக் கரணங்களும் உமக்கு உண்டா 
னால் நீரே முயற்சி செய்ய வேண்டாவோ ? என்ன , ஆத்மாவும் 
ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களும் ஆகிய அனைத் 
தும் உன் அதீனமான பின்பு என்னால் செய்யலாவது ஒன்று 
இல்லை ; நீயே பாதுகாக்க வேண்டும் என்கிறார் . 

மாயத்தால் மணந்த பேர் ஆயா - காதலாலே நப்பின் 
னைப் பிராட்டி தோள்களோடே கலந்த பேர் ஆயனே ! 2 நப் 
பின்னைப் பிராட்டியைக் காட்டிலும் அச்சாதிக்கு உரிய குணங் 
களில் கிருஷ்ணனுக்கு உண்டான ஏற்றம் சொல்லுகிறது ‘பேர் 
ஆயா என்று . வல்வினையேனை ஈர்கின்ற முழுதும் குணங்களை 
யுடையாய் - சில குணங்கள் ஈரச் சில குணங்கள் தாரகமாகை 
அன்றிக்கே , எல்லாம் ஒக்க ஈரும்படியான குணங்களையுடைய 
வனே ! 4 உன் குணங்கள் ஆகையும் நான் ஆகையுமே நோவு 


1 . " வணங்குமாறு அறியேன் ; மனமும் வாசகமும் செய்கையும் 
நீ தானே " என்பனவற்றைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
2 . 

என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் நப் 
பின்னைப் பிராட்டியை என்று தொடங்கி , 


" பேர் ஆயா 


3 . முழுதும் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் - சில குணங் 
கள் என்று தொடங்கி , 


4 , வல்வினையேனை ஈர்கின்ற குணங்கள் என்று கூட்டிக் கருத்து 
அருளிச்செய்கிறார் உன் குணங்களாகையும் என்று தொடங்கி 

5 


34 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
படுகைக்கு அடி. சிலர் குண ஞானத்தாலே வாழ்ந்திருக்க , அது 
பாதகமாம்படி பாபத்தைப் பண்ணினேன் என்பார் தம்மை 
• வல்வினையேன் என்கிறார் . நலிந்ததாய் விடுகிறது இல்லை 
ஆதலின் ஈர்கின்ற என்கிறார் . அம்பு பட்ட புண் மருந்து 
இட்டு ஆற்றலாம் ; குணத்தால் வந்த நோய்க்குப் பரிஹாரம் 
இல்லையே . வன் கையர் அசுரர் கூற்றமே - முன்கை மிடுக்க 
ரான அசுரர்க்கு அந்தகன் தண்ணீர் என்னும்படி கூற்றமான 
வனே ! கொடிய புள் உயர்த்தாய் - கண்டபோதே பகைவர் 
களை மாய்க்க வல்ல பெரிய திருவடியைக் கொடியாகவுடைய 
வனே ! பகைவர்களை முடிப்பதற்குத் தான் வேண்டா; கொடி 
யைக் காண அமையும் ஆதலின் 

உயர்த்தாய் என்கிறார் . 
பணங்கள் ஆயிரமுமுடைய பை நர்கணைப் பள்ளியாய்- தன் 
னுடைய பரிசத்தாலே விரிந்த படங்களையுடையனாய் , பகவானை 
அநுபவித்தலால் உண்டாகும் உவகைக்குப் போக்கு வீடாகப் 
பல தலைகளையுமுடையனாய் , சர்வேஸ்வரனுக்கும் பிராட்டிமார்க் 
கும் நினைத்தபடி பரிமாறுகைக்குத் தகுதியான பரப்பையுடை 
யனாய் ஆயிற்றுத் திருவனந்தாழ்வான் இருப்பது ; அப்படி 
இருக்கிறவனைப் படுக்கையாக உடையவனே ! பாற்கடல் 
சேர்ப்பா - அடியார்களுடைய கூக்குரல் கேட்கைக்காகத் திருப் 
பாற்கடலிலே திருக்கண் வளர்கின்றவனே ! வணங்குமாறு 
அறியேன் - 5 பரம பதத்தை விட்டுத் திருப்பாற்கடலிலே 
சாய்ந்து என்னைப் பாதுகாப்பதற்கு முற்பாடனாய் இருக்கிற 
1. சிலர் குண ஞானத்தாலே வாழ்ந்திருக்க என்ற இவ்விடத்தில் , 
ஒளிவண்ணம் வளைசிந்தை உறக்கத்தோடு இவை எல்லாம் 
எளிமையால் இட்டு என்னை ஈடு அழியப் போயினவால் 
குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி 

அளியத்த மேகங்காள் ! ஆவி காத்து இருப்பேனே . 
என்ற ஆண்டாள் திருப்பாசுரம் நினைவு கூர்தல் தகும் . 

2 , நீக்கிக் கொள்ள ஒண்ணாதோ ? என்ன , அம்புபட்ட என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 . " உயர்த்தாய் " என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் பகைவர் 
களை என்று தொடங்கி 

4. பணங்கள் , ஆயிரம் , பை " என்ற மூன்று பதங்கட்கும் பொருள் 
அருளிச்செய்கிறார் தன்னுடைய என்று தொடங்கி . 

5. சேர்ப்பன் - சேர்ந்தவன் . 

6 . வணங்குமாறு அறியேன் என்று உபாயம் தேடுவதைக் காட்டி 
லும் , வணங்காதே வாளா இருக்க ஒண்ணாதோ ? என்ன , பரமபதத்தை 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


முதல் திருவாய்மொழி - பா . 8 , 9 


35 


உனக்கு நான் ஒரு கைங்கரியத்தைச் செய்தேன் ஆகைக்கு 
ஒரு விரகு அறிகின்றிலேன் ? அறியாது ஒழிகிறது என் ? 
உமக்கு மனம் வாக்குக் காயம் என்னும் கரணங்கள் உண்டு ; 
அவற்றை உபயோகப்படுத்துவதற்கு நீர் உண்டு; வணங்கத் 
தட்டு என் ? என்ன , மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீ 
தானே - எனக்கு ஆய் இருப்பது ஒரு நெஞ்சும் வாக்கும் செய் 
கையும் , எனக்கு ஆய் இருப்பது ஒரு நானும் உண்டாக வேண் 
டுமே ; எல்லாம் நீ இட்ட வழக்காய் அன்றோ இருக்கின்றன . 
வணங்க வேண்டும் என்னும் நினைவு உண்டு; வணங்கும் வகை 
அறிகின்றிலேன் . 

( 8 ) 


1 


நட் 


781 


யானும் நீ தானே யாவதோ மெய்யே 

அருநரகு அவையும் நீ யானால் 
வான்உயர் இன்பம் எய்தில் என் ? மற்றை 

நரகமே எய்தில் என் ? எனினும் 
யானும் நீ தானாய்த் தெளிதொறும் நன்றும் 

அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் 
வான் உயர் இன்பம் மன்னிவீற் றிருந்தாய் ! 

அருளுநின் தாள்களை எனக்கே. 
பொ - ரை : - எல்லாம் நீயாக இருக்கையாலே , நானும் நீதானே 
யாய் இருத்தலாகிய இது உண்மையே ; அரிய நரகலோகங்களும் நீயே ; 
ஆனபின்பு , பரமபதத்திலே சென்று உயர்ந்த இன்பத்தை அடைந்தால் 
என்ன ? அதற்கு வேறான நரகத்தை அடைந்தால் தான் என்ன ? என் 
றாலும் , யான் உனக்கு அடியேன் என்பதை உணரும்போது எல்லாம் 
நரகத்தை நான் அடைதலைப் பெரிதும் அஞ்சுவன் ; பரமபதத்திலே 
உயர்ந்த இன்பத்திலே நிலைபெற்று வீற்றிருப்பவனே ! உன்னுடைய 
திருவடிகளை எனக்குத் தந்தருள்வாய் . 


சம்சாரம் , நின் 


வி - கு : -- நன்று - பெரிது . 

நாகு - ஈண்டுச் 
தாள்களை எனக்கு அருளு என மாற்றுக . 


4 


அருளிச்செய்கிறார் 


வணங்க 


1 . ஆறு என்றதற்குக் கருத்து 
வேண்டும் என்று தொடங்கி 


: 


. 


4 


36 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . 1 " எல்லாப் பொருள்களும் நீ 
இட்ட வழக்கு " என்கிற இந்த ஞானத்தோடே இருக்கும் 
இடத்தில் சம்சாரத்தோடு பரமபதத்தோடு வாசி இல்லையே 
யாகிலும் , இந்த ஞானத்துக்கு விரோதியான சம்சாரத்தில் 
இருக்க அஞ்சாநின்றேன் ; இதற்குத் தகுதியான பரமபதத் 
திலே என்னைக் கொண்டு போக வேண்டும் என்கிறார் . 

யானும் நீதானே ஆவதோ மெய்யே - நான் நீ என்கிற 
சொல்லுக்குள்ளே அடங்கும்படி உனக்குப் பிரகாரமாய் , 
நான் பிரஹ்ம சப்தத்திற்குப் பொருளாம்படி இருக்கிற இந்த 
அர்த்தமோ , அது சாத்யம் . " ஆத்மா என்றே தியானம் செய் 
யக் கடவன் " , " நான் மநு , நான் சூரியன் என்பனவே 
அன்றே முக்தர்கள் பாசுரம் . மெய்யே - அதில் ஐயம் இல்லை . 
அருநரகு அவையும் நீ - எனக்குப் பொறுக்க ஒண்ணாதே கால் 
வாங்கி அல்லது நிற்க ஒண்ணாதபடியான சம்சாரமும் நீ இட்ட 
வழக்கு . இது இப்போது சொல்லுகிறது , நீ நினைத்த அன்று 
கழித்துத் தரவல்லை என்கைக்காக . 

ஆக , நானும் எனக்கு 
விரோதியான சம்சாரமும் உனக்குப் பிரகாரம் . ஆனால்- இருக் 
கின்ற உண்மை இதுவானால் . வான் உயர் இன்பம் எய்தில் என் 
5 - சேஷத்வ ஞானத்தோடே திருநாட்டிலே போய் நிரதிசய 
ஆனந்தத்தைப் பெற்றிருக்கில் என் ? மற்றை நரகமே எய்தில் 
என் - சுகத்துக்கும் சேஷத்வ ஞானத்துக்கும் எதிர்த்தட்டான 
சம்சாரத்திலே இருக்கில் என் ? 

எனினும் - உடையவன் வைத்த இடத்திலே கிடக்குமத் 
தனை அன்றோ என்று ஓர் அர்த்த தத்துவம் உண்டு ; இந் 

1. நன்றும் அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் ; வான் உயர் இன்பம் 
மன்னி வீற்றிருந்தாய் ” என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய் 
கிறார் , " யானும் நீதானே " , " அருநரகவையும் நீ 7 என்ற இது , எல்லாப் 
பொருள் கட்கும் உபலக்ஷணம் , 

தன்னை அவனாகச் சொல்லலாம்படி இருக்குமோ ? என்ன , ஆத்மா 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

ஆத்மேத்யேவ து க்ருஹ்ணீயாத் ” என்பது , வாக்யகாரவசனம் . 

" அஹம் மது ரபவம் ஸுர்யம்ச " என்பது , பிரஹதா ரணியக 
விட , 4 , முக்தர்கள் பாசுரம் - முக்தரைப் போன்றவர்களுடைய பாசுரம் ,. 

3 , சம்சாரமும் உனக்குப் பிரகாரம் என்றதற்குப் பிரயோஜனம் 
அருளிச்செய்கிறார் “ இது என்று தொடங்கி . 

4 . < யானும் நீ , அருநரகவையும் நீ ) என்ற இரண்டாலும் சொல்லப் 
பட்ட பொருளைச் சேர்த்து அருளிச்செய்கிறார் ஆக என்று தொடங்கி . 

5. சேஷத்வம் - சேஷமாம் தன்மை , 


. 


t 


முதல் திருவாய்மொழி - பா . 9 , 10 37 
உண்மை இப்படி இருந்தாலும் . யானும் நீதானாய்த் தெளிதொ 
றும் - இந்தச் சம்சாரம் உனக்குப் 1 புறம்பு என்கிற தன்மை 
யால் அன்றிக்கே, நான் உனக்கு அத்யந்த சேஷமாக இருப் 
பவன் என்கிற தெளிவு பிறக்கப் பிறக்க . நரகம் நான் அடை 
தல் நன்றும் அஞ்சுவன் - சேஷத்வ ஞானம் உண்டான 
பின்பு சேஷமாக இருக்கும் பொருள் சேஷி செய்தபடி கண்டு 
அவன் எல்லைக்குள்ளே கிடக்கு மித்தனை அன்றோ? நம்மை 
நிர்ப்பந்திக்கக் கடவதோ ? என்பதே அன்றோ தேவர்க்கு 
நினைவு! உனக்கு இது நினைவு ஆனாலும் , இந்தச் சம்சாரத்தில் 
இருப்பை நான் மிகவும் அஞ்சாநின்றேன் : அடிமை என்ற 
எண்ணத்திற்கு விரோதி ஆகையாலே நீர் அஞ்சிய மாத்திரத் 
தில் நம்மால் செய்யலாவது உண்டோ?என்னில் , வான் உயர் 
இன்பம் மன்னி வீற்றிருந்தாய் ! நின் தாள்களை எனக்கு 
அருளு - இதுவே அன்றிக்கே , நித்திய விபூதியிலே நிரதிசய 
ஆனந்தத்தையுடையனாய் , உன்னுடைய சேஷியாந் தன்மைக் 
குரிய வேறுபாடு தோற்ற இருப்பதோர் இருப்பு உண்டு ; அவ் 
இருப்பிலே என்னை அழைத்து அசாதாரணர்களுடைய கைங் 
கரியத்தை எனக்குத் தரவேண்டும் . 

( 9 ) 


782 


தாள்களை எனக்கே தலைத்தலைச் சிறப்பத் 

தந்த பேருதவிக் கைம் மாறா 
தோள்களை ஆரத் தழுவி என் உயிரை 

அறவிலை செய்தனன் சோதீ ! 
தோள்கள் ஆயிரத்தாய் ! முடிகள் ஆயிரத்தாய் ! 

துணைமலர்க் கண்கள் ஆயிரத்தாய் ! 
தாள்கள் ஆயிரத்தாய் ! பேர்கள் ஆயிரத்தாய் ! 

தமியனேன் பெரிய அப்பனே ! 


1 , புறம்பு என்கிற தன்மையால் அன்றிக்கே என்றது , உன்னை 
ஒழிய , சுவதந்திரம் வாய்ந்தது என்கிற தன்மையால் அன்றிக்கே , உனக்கு 
அத்யந்த பரதந்திரம் ஆகையாலே என்றபடி . அத்யந்தம் - மிகவும் . 

2. சேஷத்வ ஞானத்துக்கு விருத்தமான சம்சாரத்திலே இருக்கில் , அகப் 
பட்ட இந்த ஞானத்தையும் இழப்பன் என்று நான் மிகவும் அஞ்சாநின்றேன் 
என்ற இருபத்து நாலாயிரப்படி இங்குச் சிந்தித்தல் தகும் . 

3. நித்திய விபூதி - பரமபதம் . அசாதாரணர் - உனக்கே உரியவர்களான 
நித்திய சூரிகள் . 


38 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


வாறு . 


பொ - ரை : - சோதீ ! பலபல தோள்களையுடையவனே ! பல 
பல திருவடிகளையுடையவனே ! இணைந்திருக்கின்ற மலர் போன்ற பல 
பல திருக்கண்களையுடையவனே ! பலபல திருவடிகளையுடையவனே ! 
ஆயிரம் திருப்பெயர்களையுடையவனே ! தமியேனுக்குப் பெரிய அப்ப 
னாக இருப்பவனே ! மேலும் மேலும் சிறப்பு மிகும்படியாக உனது 
திருவடிகளை எனக்கே கொடுத்த பெரிய உபகாரத்துக்குப் பிரதி உப 
காரமாகத் தோள்களை நன்றாகத் தழுவிக்கொண்டு என் உயிரை 
உனக்கே அறவிலை செய்தேன் என்கிறார் . 

வி - கு : - என் உயிரைத் தோள்களை ஆரத் தழுவி அறவிலை செய் 
தனன் என்க . உயிரினுடைய தோள்களைத் தழுவி என்றது , உறுப்பு 
இல்ல தனை உறுப்புடைய தாகக் கூறினபடி . மிகவும் சிலாகித்து என்ற 
தலைத்தலை - மிகவும் . அறவிலை செய்தல் 

அறவிலை செய்தல் - சுத்த கிரயம் 
செய்தல் . 

ஈடு : - பத்தாம் பாட்டு . தாம் நினைத்தபடியே திருவடி 
களைத் தந்தருளின மஹோபகாரத்துக்குப் பிரதியுபகாரமாக 
இந்த ஆத்ம வஸ்துவை உனக்குத் தந்தேன் என்கிறார் . இப் 
போது திருவடிகளைக் கொடுக்கையாவது , சம்சாரத்தோடு 
பொருந்தாதபடியையும் தன்னை ஒழியச் செல்லாதபடியையும் 
தமக்குப் பிறப்பித்த நிலையைப் பிரகாசிப்பிக்கை. 

தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்பத் தந்த - " பலர் அடி 
யார் முன்பு அருளிய " என்கிறபடியே , ஸ்ரீவால்மீகி பகவான் , 
முதலாழ்வார்கள் தொடக்கமானார் உளராய் இருக்க , என் பக்க 
லிலே விசேஷ கடாக்ஷம் பண்ணி , மிகச் சிறக்கும்படி தந்த . 
என்றது , பூர்ணமாகத் தந்த என்றபடி . பேர் உதவி கொள்ளு 
கிற தம் தரத்தில் அன்றிக்கே , அவன் தரத்திலே தருகை . கைம் 
மாறு -பிரதியுபகாரமாக . தோள்களை ஆரத் தழுவி - ஒருவ 
னுக்கு ஒருவன் கன்னியை அணைத்துக் கொடுக்குமாறு 

1 . ( < பேருதவிக் கைம்மாறா என்றது முதல் அறவிலை செய்தனன் 
என்றது முடியக் கடா க்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. எனக்கே ” என்ற ஏகாரத்தின் பொருளை அருளிச்செய்கிறார் 
பலரடியார் ” என்று தொடங்கி , இது , திருவாய் . 7. 10 : 5 . 

3. உயிருக்குத் தோள்கள் உண்டோ ? என்ன , ஒருவனுக்கு என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

சென்றது கொல் போந்தது கொல் செவ்வி பெறுந்துணையும் 
நின்றது கொல் நேர்மருங்கில் கை ஊன்றி - முன்றில் 
முழங்கும் கடாயானை மொய்ம்மலர்த்தார் மாறற்கு 

உழந்து பின் சென்ற என் நெஞ்சு . 
என்னும் செய்யுள் இங்கு ஒப்பிடற்பாலது . 


முதல் திருவாய்மொழி 

- பா . 10 


39 


போலே , இங்கும் அணைத்துக் கொடுக்கலாம்படி உருவம் இல் 
லாத ஆத்ம வஸ்து தாளும் தோளுமாகப் பணைத்ததாயிற்று 
உபகாரத்தை நினைத்த நினைவாலே . " எனது ஆவி ஆவியும் நீ , 
எனது ஆவி ஆர் ? யான் ஆர் ? , மனமும் வாசகமும் செய்கை 
யும் யானும் நீதானே " என்பன போன்றனவற்றை மறந்தார் 
உவகையின் மிகுதியாலே . என் உயிரை அறவிலை செய் 
தனன் - என்னுடைய ஆத்ம வஸ்துவைத் தேவர்க்கு - அநந் 
யார்ஹமாம்படி அறவிலை செய்து தந்தேன் . சோதீ - இவர் 
தம்மது அல்லாதது ஒன்றனைத் தம்மதாக மயங்கிக் கொடுத் 
தாற்போலே , அவனும் தன்னது அல்லாதது ஒன்றனைப் பெற் 
றாற் போலே மயங்கிப் பேரொளியன் ஆகாநின்றான் . 3 ( விஜ் 
வரன் என்னும்படி இராநின்றான் . 

தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணை 
மலர்க் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் 
ஆயிரத்தாய் - * முன்பு இழவாலே கூப்பிட்டவர் தரித்துப் 
பிரதியுபகாரத்திலே இழிந்தபடியைக் கண்டு , அதனாலே அவ 
னுக்குப் பிறந்த பௌஷ்கல்யத்தைப் பேசுகிறார் . உபகாரத் 
தின் நினைவாலே இவருடைய ஆத்ம வஸ்து தாளும் தோளும் 
ஆகத் தளிர்த்தாற்போலே , எப்பொழுதும் ஒரு தன்மையதான 
அவன் வடிவும் நூறு கிளைகள் ஆயிற்று . பிறப்பு இறப்புக் 
களில் உழன்று திரிகின்ற ஓர் ஆத்மாவைப் பெற்றதனால் 
அவாப்தசமஸ்தகாமனான அவன் இப்படி உவகையன் ஆனான் 


1. ஆயின் , இங்கு " உயிரை அறவிலை செய்தனன் என்னும் இது , 
மேலே கூறிய பாரதந்திரிய சொரூபத்தோடு முரணாகாதோ ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் " எனதாவி ” என்று தொடங்கி . " என தாவி " 
என்பது , திருவாய் . 2. 3 : 4 . மனமும் என்பது , திருவாய் . 8.1 : 8 . 

2. அநந்யார்ஹமாம்படி- வேறு ஒருவர்க்கு உரியது ஆகாதவாறு உனக்கே 
உரியதாம்படி . 

3. விஜ்வரன் -ஜுரம் இல்லாதவன் . இது , ஸ்ரீராமா. பால . 1 : 85 . 

4. தோள்கள் ஆயிரத்தாய் ” என்று தொடங்கி வர்ணிப்பதற்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் முன்பு என்று தொடங்கி , பௌஷ்கல்யம் - நிறைந்த 
தன்மை . 

5. திருமேனி ஒரே தன்மையதாய் இருக்க , பல உறுப்புக்களாகப் 
பணைக்கக் கூடுமோ ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் உபகாரத் 
தின் நினைவாலே என்று தொடங்கி . 

6. உக்தியே அன்றிக்கே , பிரமாணங்கள் கூறுவதாலும் பொருந்தும் 
என்கிறார் பிறப்பு என்று தொடங்கி . அவாப்த சமஸ்தகாமன் - விரும்பப் 
படுகின்ற பொருள்கள் எல்லாவற்றலும் நிறைவு பெற்றவன் . 


2 


கிறது என் ? 
40 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
என்கிற இது கூடுமோ ? என்னில் , சக்கரவர்த்தியான க்ஷத்திரி 
யனுக்கு ஓர் உயர்த்தி உண்டு என்னா, தன் காதலுக்கு உரிய 
மனைவி பக்கலிலே ஆசை இன்றிக்கே ஒழியுமோ ? அவாப்த 
சமஸ்தகாமனாய் இருக்கும் தன்மையும் பிரமாணத்தாலே 
சித்தித்ததாய் , அடியார்களிடத்தில் வாத்ஸல்யமும் பிரமாண 
பிரசித்தமானால் அப்படியே கொள்ளுமத்தனை அன்றோ ? 
எனக்கு உவகையைப் பிறப்பித்து , அந்த உவகையைக் 
கண்டு அதனாலே தான் இப்படி விரிந்தவன் ஆவதே ! என்று 
கொண்டாடுகிறார் . தமியனேன் - இவன் சொரூபத்திலும் 
அடியார்கட்குப் பரதந்திரப் பட்டிருக்கும் தன்மையிலும் 
ஐயம் கொண்டபோதை வெறுமையை நினைத்துச் சொல்லு 
கிறார் . பெரிய அப்பனே - செய்த உபகாரம் ; ஒர் அளவு 
பட்டு இருந்தது இல்லையே ! அன்றிக்கே , என்பக்கல் ஒரு 
நன்மை உண்டாய்ச் செய்தாய் அல்லை அன்றோ, சம்பந்தத் 
தாலே செய்தர்யத்தனை அன்றோ என்னுதல் . 

( 10 ) 
783 . 
பெரிய அப்பனை பிரமன் அப்பனை 

உருத்திரன் அப்பனை முனிவர்க்கு 
உரிய அப்பனை அமரர் அப்பனை 

உலகுக்கு ஓர்தனி அப்பன் தன்னை 
பெரிய வண் குருகூர் வண்சட கோபன் 

பேணின ஆயிரத் துள்ளும் 
உரியசொல் மாலை இவையும்பத்து இவற்றால் 

உய்யலாம் தொண்டீர் நங்கட்கே ... 
1. வாத்ஸல்யம் - பசு , தன் கன்றினிடத்திலுள்ள தோஷங்களைப் போக் 
கியமாகக் கொள்ளுமாறு போன்று , இறைவனும் அடியார்களிடத்திலுள்ள 
குற்றங்களைக் குணமாகக் கொள்ளுகைக்கு அடியான ஒரு குணம் ; அன்பு . 
வத்ஸம் - கன்று . 

2. << தோள்கள் ஆயிரத்தாய் ) என்பது போன்று விளிப்பதற்குக் 
கருத்து அருளிச்செய்கிறார் ‘ எனக்கு என்று தொடங்கி . 
3. இப்போது ஒரே உவகை மயமாக இருக்க , “ தமியனேன் ” ” என் 

, 
திலும் என்று தொடங்கி . 

4 . " அப்பன் என்பதற்கு , இரண்டு பொருள் . அந்த இரண்டு 
பொருள்களையும் முறையே அருளிச்செய்கிறார் செய்த உபகாரம் என்று 
தொடங்கியும் , என் பக்கல் என்று தொடங்கியும் , 


. 


முதல் திருவாய்மொழி - பா . 11 


41 


பொ - ரை : - இவ்வுலகம் மேலுலகம் என்னும் இரண்டு உலகங் 
கட்கும் தலைவனும் பிரமனுக்குத் தமப்பனும் சிவபெருமானுக்குத் 
தமப்பனும் முனிவர்கட்கு உரிய தமப்பனும் தேவர்கட்குத் தமப்பனும் 
உலகங்கட்கு எல்லாம் ஒப்பற்ற தனித்த தமப்பனுமான சர்வேஸ்வரன் 
விஷயமாக , பெரிய வளப்பம் பொருந்திய திருக்குருகூரில் அவதரித்த 
வண்மையையுடைய ஸ்ரீ சடகோபராலே விரும்பி அருளிச்செய்யப் 
பட்ட ஆயிரம் திருப்பாசுரங்களுள்ளும் உரிய சொல்மாலையாகிய 
இவையும் பத்து ; தொண்டீர் ! இவற்றால் நீங்கள் உய்வு பெறலாம் 
என்றவாறு . 

வி - கு : - நங்கட்கு - உங்களுக்கு . 

ஈடு : - முடிவில் , இத் திருவாய்மொழியிற் சொன்ன அர்த் 
தத்தைச் சுருக்கமாகச் சொல்லி , இதனைக் கற்கின்றவர்கள் 
சர்வேஸ்வரனை அடைந்து உஜ்ஜீவிக்கலாம் என்கிறார் . 

பெரிய அப்பனை- உபயவிபூதிகளையுமுடையவனை . பிரமன் 
அப்பனை - பதினான்கு உலகங்கட்கும் ஈஸ்வரனான பிரமனுக்குத் 
தந்தையானவனை . உருத்திரன் அப்பனை - பிரமன் புத்திர 
னான உருத்திரனுக்கும் நிர்வாஹகனானவனை . சனகன் முதலிய 
மஹரிஷிகளுக்குப் பிரஹ்மபாவனையே ஆகையாலே முனி 
வர்க்கு உரிய அப்பனை என்கிறது . உரிய என்று அணுமை 
யைச் சொன்னபடி . அமரர் அப்பனை - தேவர்களுக்குத் தந்தை 
யானவனை . உலகுக்கு ஓர் தனி அப்பன் தன்னை - இப்படிப் 
பிரித்துச் சொல்லுகிறது என் ? எல்லா உலகங்கட்கும் ஒரே 
நிர்வாஹகன் ஆனவனை . எல்லாப் பிராணிகட்கும் அழியாத 


1. : இவற்றால் உய்யலாம் ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . இத் திருவாய்மொழியிற் சொல்லப்பட்ட அர்த்தமாவது , 
அடியார்கட்குப் பாதந்திரப்பட்டிருக்கும் தன்மையும் , தன்னினின்றும் வேறு 
பட்ட எல்லாப் பொருள்களும் தனக்குச் சரீரமாகத் தான் சரீரி ஆக இருக்கும் 
தன்மையும் ஆம் . 

2 . உபய விபூதி - லீலா விபூதியும் , நித்திய விபூதியும் . 
3 . 

நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் 
தான்முகமாய்ச் சங்கரனைத் தான் படைத்தான். ” 
( மலர் வந்த நான்முகன் திருமைந்தன் ; அவன் மைந்தன் மதிசூடி ) 

என வரும் பிரமாணங்களைக் காண்க . 

‘ ஒரே நிர்வாஹகன் ஆனவன் என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
எல்லாப் பிராணிகட்கும் என்று தொடங்கி . " பூதாநாம் ய : அவ்யய : பிதா 
என்பது , மஹாபாரதம் , சஹஸ்ரநாம அத் . 

6 


42 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
தந்தை என்றே அன்றோ இருப்பது . இப்போது இவை 
சொல்லுகிறது என் ? என்னில் , நிதி எடுத்தவன் இன்னது 
கண்டேன் , இன்னது கண்டேன் என்னுமாறு போலே , 
சொரூபத்திலும் குணத்திலும் ஐயம் கொண்டபோது இழந்தா 
ராய் இருந்தனவற்றைப் பெறுகையாலே, இவற்றைப்பிரித்துச் 
சொல்லுகிறார் . 2. முனிவர்க்குரிய அப்பனை என்றதனால் , அடி 
யார்கட்குப் பரதந்திரப்பட்டிருக்கும் தன்மையைச் சொல்லு 
கிறது . 

பெரிய வண் குருகூர் - காப்பவன் தாழ்த்தவாறே ஐயம் 
கொள்ளுகையும் , செய்ந்நன்றியின் நினைவாலே உவகையர் 
ஆகையுமாகிற இவற்றுக்கு அடி , அவ் ஊரில் பிறப்பு என்கை . 
வண் சடகோபன் - மாநச அநுபவ மாத்திரமாய் விடாதே , 
பிரபந்தமாகச் செய்து கொடுத்த ஔதார்யம் . பேணின 
ஆயிரத்துள்ளும் உரிய சொல் மாலை இவையும் பத்து - அவனைத் 
தாம் ஆசைப்பட்ட படியைச் சொன்ன பத்து . 40 வேதவாக் 
குக்கள் எந்த ஆனந்த குணத்தினின்றும் சொல்லமாட்டாது 
மீண்டனவோ என்கிறபடியே , மீளுகை அன்றிக்கே, பகவா 
னுடைய குணங்களுக்கு நேரே வாசகமாய் இருத்தலின் உரிய 
சொல் மாலை என்கிறது . தொண்டீர் நங்கட்கு இவற்றால் உய்ய 
லாம் - அநாதிகாலம் பகவானிடத்தில் விருப்பு இல்லாதவர்க 
ளாய் , வேறு விஷயங்களிலே ஈடுபட்டவர்களாய் , " இல்லாதவ 


2 


1. இப்போது இவை என்றது , பெரிய அப்பன் என்று தொடங் 
கிச் சொன்னவற்றை . 

2. சொரூபத்தில் அதிசங்கை தீர்ந்தமைக்குப் பதங்கள் வெளிப்படை 
யாய் இருப்பது போன்று , அடியார்களிடத்தில் பரதந்திரனாக இருப்பதில் 
அதிசங்கை தீர்ந்தமைக்குப் பதங்கள் வெளிப்படையாக இல்லாமையாலே , 
அது இன்னது என்று தெளிவாக அருளிச்செய்கிறார் முனிவர்க்குரிய 
என்று தொடங்கி . 

3. திருநகரியின் சம்பந்தம் சொல்லுகிறதற்குக் கருத்து அருளிச்செய் 
கிறார் - காப்பவன் என்று தொடங்கி . 

4 . யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மநஸா ஸஹ 
என்பது , தைத்திரீய ஆனந் . 9 : 1 . 
5 . * அஸந்நேவ ஸ் பவதி அஸத் ப்ரஹ்மேதி வேதசேத் 

அஸ்தி ப்ரஹ்மேதி சேத் வேத ஸந்தமேநம் ததோ விது : இதி 
என்பது , தைத்திரீய ஆன . 6 . 


முதல் திருவாய்மொழி - பா . 11 43 
னாக ஆகின்றான் என்கிறபடியே , இல்லாதவர்களைப்போல் 
இருக்கிற நுங்கட்கு " இருக்கின்றவனாக அறிகிறார்கள் ” என் 
கிறபடியே , உஜ்ஜீவிக்கலாம் . 

( 11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
தேவன் உறைபதியில் சேரப் பெறாமையால் 
மேவுமடி யார்வசனாம் மெய்ந்நிலையும் - யாவையும்தான் 
ஆம் நிலையும் சங்கித்து அவைதெளிந்த மாறன்பால் 
மா நிலத்தீர் நங்கள் மனம் . 

( 71 ) 


: 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


. 


1. நங்கட்கு என்பதற்கு , நுங்கட்கு என்று பொருள் அருளி 
செய்கிறார் . 
“ செங்கயல்போல் கருநெடுங்கண் தேமரு தாமரை உறையும் 

நங்கை இவர் என நெருநல் நடந்தவரோ நாம் என்ன 
என்ற இடத்தும் நாம் என்பது நீர் என்ற பொருளில் வந்திருத்தல் காண்க . 
கம்பராமா . சூர்ப்பண . 119 . 


" நங்கள் 


இரண்டாந் திருவாய்மொழி " 

முன்னுரை 
ஈடு : - மேல் திருவாய்மொழி பிராபகத்திலே நோக்கு ; 
இத் திருவாய்மொழி பிராப்யத்திலே நோக்காக இருக்கிறது . 
2 மேலே 

அவன் குணங்களிலும் சொகுபத்திலும் ஐயம் 
கொண்டு தெளிந்து , “ வணங்குமாறு அறியேன் ” என்று தம் 
தலையில் ஒரு சாதனத்தைச் செய்வதற்கு உரிய தகுதி இல் 
லாமையைத் தெரிவித்து , யானும் நீதானே யாவதோ 
மெய்யே என்று தன் பாரத்தை அவன் பக்கலிலே வைத்த 
மையைச் சொல்லி , இப்படிப் பிராசங்கிகமாக அவனே பிரா 
பகன் என்னும் இடத்தை அறுதியிட்டார் . அவனே பிராபக 
னாம் இடத்தில் பேற்றுக்குக் கால தாமதத்திற்குக் காரணம் 
இல்லையாய் இருக்க , அவன் வந்து முகம் காட்டாது ஒழிதற்குக் 
காரணம் உண்டாக வேண்டும் என்று பார்த்தார் ; அதில் 
அவன் பக்கல் பார்க்கலாவது ஒன்று இல்லை ; இதற்கு அடி 
நம் பக்கலிலே ஆகவேண்டும் என்றும் பார்த்தார் ; * என்னு 
டைய பாபமே சொல்ல முடியாதபடி மிகுதியும் இருக்கிறது ; 
இதில் சந்தேகம் இல்லை ” என்றாளே அன்றே பிராட்டி . 

இவரும் அப்படியே , பல நாள் அலைந்து திரிந்து கண் 
டவை எல்லாவற்றிலும் ருசி பண்ணிப் போந்தோம் ; நம் 
முடைய முன்னைய செயல்களையும் நமக்கு இப்போது உள்ள 
அளவையும் முற்றறிவினனான சர்வேஸ்வரன் அறியாமை 
இல்லை ; நாம் அறியாது இருக்க , அவன் அறிய அவன் பக்கல் 
ருசியிலே நமக்குக் குறை உண்டாக வேண்டும் என்று பார்த்து , 


1. மேல் திருவாய்மொழிக்கும் இத் திருவாய்மொழிக்கும் கருத்து 
அருளிச்செய்கிறார் • மேல் திருவாய்மொழி என்று தொடங்கி . 

2 மேல் திருவாய்மொழிக்குக் கருத்து , பிராபகமானபடி யாங்கனம் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் மேலே என்று தொடங்கி 
பிராசங்கிகம் - இடைப் பிறவரல் . 

3. மேல் திருவாய்மொழிக்கும் இத் திருவாய்மொழிக்கும் இயைபு 
அருளிச்செய்கிறார் அவனே என்று தொடங்கி. 

4 . ‘ நம் பக்கலிலே ஆகவேண்டும் என்றதற்குப் பிரமாணம் காட்டு 
றார் என்னுடைய என்று தொடங்கி . 

மமைவ துஷ்க்ருதம் கிஞ்சித் மஹத் அஸ்தி நஸம்பய : 

ஸமர்தாவபி தௌ யந்மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ ” 
என்பது , ஸ்ரீராமா . சுந் , 38 : 48 . 


ரண்டாந் திருவாய்மொழி - பா . 1 43 
அது உண்டாகவுமாம் , இல்லையாகவுமாம் : புறம்பு உண்டான 
வற்றில் ருசி இல்லை என்னும் இடத்தை அவன் திருவுள்ளத் 
திலே படுத்துவோம் என்று பார்த்து , பிராப்பியத்துக்குத் 
தடையாக உள்ளனவற்றிலும் , பிராபகத்திற்குத் தடையாக 
உள்ளவர்களிடத்திலும் தமக்கு ருசி இல்லாமையை அந்யா 
பதேசத்தாலே அருளிச் செய்கிறார் . 

" சர்வேஸ்வரனோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி , 
அவன் தானே வரக் கண்டு இருக்கை அன்றிக்கே , அபிஸாரி 
கையாய் அவன் இருந்த தேசத்து ஏறப்போவதாக ஒருப்பட , 
இதனை நினைத்த தோழிமார் தொடக்கமானார் , உனக்கு இது 
ஆகாது காண் என்று ஹிதம் சொல்லி மீட்கப் பார்க்க , 
அவர்களைக் குறித்து , தோழிமார் தொடக்கமானவர்களிலும் 
மற்றும் உள்ளவர்களிலும் நசை இல்லாமையை அவர்களுக்கு 
அறிவிக்கிற பாசுரத்தாலே தமக்கு நசை இல்லாமையை 
அவன் திருவுள்ளத்திலே படுத்துகிறார் . 


784 


, 


நங்கள் வரிவளை ஆயங் காளோ 

நம்முடை ஏதலர் முன்பு நாணி 
நுங்கட்கு யான் ஒன்று உரைக்கும் மாற்றம் 

நோக்குகின் றேன் எங்கும் காண மாட்டேன் 
சங்கம் சரிந்தன ; சாய் இழந்தேன் ; 

தடமுலை பொன்னிற மாய்த் த ளர்ந்தேன் ;; 
வெங்கண் பறவையின் பாகன் எங்கோன் 

வேங்கட வாணனை வேண்டிச் சென்றே . 
பொ - ரை :-அழகிய வளையல்களைத் தரித்திருக்கின்ற என் 
தோழிமீர்காள் ! நம்முடைய பகைவர்களாகிய தாய்மார் முன்னே 
கூறுதற்கு நாணம் கொண்டு , உயிர்த்தோழிமீர்களான உங்களுக்கு மட் 
டும் உரைக்கக் கூடிய ஒரு வார்த்தையைப் பார்க்கின்றேன் ; எல்லாவழி 

1. பிராப்பியத்துக்குத் தடையாக உள்ளவை , கிளி முதலானவை . பிரா 
பகத்திற்குத் தடையாக உள்ளவர்கள் , தாயார் முதலானோர் . அந்யாபதேசம் - 
வேறு ஒரு வகையாலே . 

2. வேறு ஒரு வகையாலே பேசும் விதத்தை விரித்து அருளிச்செய் 
கிறார் சர்வேஸ்வரனோடு என்று தொடங்கி . அபிஸாரிகை - நாயகன் குறிப் 
பிட்ட இடத்திற்கு , அவனை விரும்பிச் செல்பவள் . 


. 


46 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
யிலும் சொல்லும் வகையைக் காண்கிறேன் இல்லை ; கொடிய கண்களை 
யுடைய கருடப் பறவையை நடத்துகின்றவனாய் நம் தலைவனான வேங் 
கடநாதனை விரும்பிச் சென்றேன் ; சென்றதனால் , சங்கு வளையல்கள் 
சரிந்துவிட்டன ; ஒளியை இழந்துவிட்டேன் ; பெரிய தனங்களும் 
பொன்னிறமாக , உடலும் தளர்ந்தேன் . 

வி - கு : - கங்கள் என்பது , வளை க்கு அடைமொழி . ஆயங் 
களுக்கு அடையாக்கலுமாம் . நாணி நோக்குகின்றேன் என்க . நோக்கு 
கின்றேன் என்பது , நோக்கல் நோக்கம் . சென்று : செல்ல ; எச்சத் 
திரிபு . செல்ல , சரிந்தன , இழந்தேன் , தளர்ந்தேன் என்க . 

இத் திருவாய்மொழி , எண்சீர்க் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் . 

ஈடு : - முதற்பாட்டு . தோழிமார்கள் , உகவாதார் முன்பே 
அன்றோ நாண வேண்டுவது ? எங்கள் முன்னே நாண வேண் 
டுமோ ! உனக்கு ஓடுகிற நிலையைச் சொல்லு என்ன , 
பிறர்க்கு மறைத்து உங்களுக்குச் சொல்லலாம் வார்த்தை , 
பார்த்த இடத்து ஒன்னும் காண்கிறிலேன் என்கிறாள் . 

நங்கள் வரிவளை - " முன்பு உங்களோடு என்னோடு வாசி 
அற எல்லார்க்கும் உண்டான வளை என்னு தல் . அன்றிக்கே , 
34 இன்ப துன்பங்கள் நம் இருவருக்கும் ஒன்றே என்கிற 
படியே , இன்ப துன்பங்கள் ஒன்றாகச் சொல்லிப் போந்த 
நீங்கள் அநுஷ்டானத்தில் வந்தவாறே வேறுபடுவதே ! என் 
கிறாள் என்னுதல் . இப்போது செய்கையில் வேற்றுமை என் ? 
என்ன , கைமேலே கண்டிலேமோ ?* நான் சங்கை அற்று இருக் 
கிறேன் ; நீங்கள் சங்கையுடையீர்கோளாய் இருக்கின்றீர்கோள் 


, 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. நங்கள் ” என்பதனை , வளைக்கு ” அடைமொழி ஆக்கி , பிரிந் 
திருக்கும் நிலையிலே வளையல் தங்கியிருக்குமோ ? என்னும் வினாவினைத் திரு 
வுள்ளம் பற்றி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் முன்பு என்று தொடங்கி 

3 . " நங்கள் 11 என்பதனைத் தோழிக்கு அடையாக்கிப் பொருள் 
அருளிச்செய்கிறார் இன்ப துன்பங்கள் என்று தொடங்கி . இப் பொருளில் 
நங்கள் 7 ) என்பது , தனித் தன்மைப் பன்மை . 
த்வம் வயஸ்ய : அவி மே ருத்ய : ஹி ஏகம் துக்கம் ஸுகம் ச நௌ 

ஸுக்ரீவோ ராகவம் வாக்யம் இதி உவாச ப்ரஹ்ருஷ்டவத் " 
என்பது , ஸ்ரீராமா . கிஷ் , 5 : 18 . 

4 , மேல் வாக்கியத்தை ரசோக்தியாக விவாணம் செய்கிறார் நான் 
என்று தொடங்கி , 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 1 47 
அல்லீரோ ? வரிவளை - வரியையுடைய வளை என்னு தல்; அழகிய 
வளை என்னுதல் . 1 இவளைத் தரிப்பிப்பதற்காக அவர்களும் 
வருந்தித் தரித்திருப்பர்கள் அன்றோ. பிராட்டியைப் பிரிந்த 
இடத்தில் பெருமாளைக் காட்டிலும் , தம்முடைய காவற் சோர் 
வாலே வந்தது என்று தளர்த்தி இரட்டித்து இருக்கச் செய் 
தேயும் , பெருமாள் தளருவர் என்று தம்முடைய தளர்த்தி 
தோற்றா தபடி இளையபெருமாள் தரித்திருந்தாற் போலே இவர் 
களும் தரித்திருப்பர்கள் வளையை . ஆயங்காளோ - தோழிமாரி 
லும் தரம் உண்டாய் இருக்க , இப்போது எல்லோரும் ஒருபடிப் 
பட்டிருக்கிறார்கள் . தோழிமீர்காள் ! ஓகாரம் : துக்கத்தின் மிகுதி 
யைக் குறிக்க வந்தது . அவர்களை விளித்தவள் , வார்த்தை 
சொல்லுவதற்கு முன்னே துக்கம் உற்றவள் ஆகிறாள் . 


4 


இந்தத் துக்கத்திற்குக் காரணத்தைப் புறம்பு உள் 
ளார்க்கு மறைத்தாயாகிலும் எங்களுக்குச் சொல்ல வேண் 
டாவோ ? உனக்கு ஓடுகிற நிலையைச் சொல்லாய் என்ன , நம் 
முடை ஏதலர் முன்பு நாணி - பகைவர்கள் முன்பு நாணம் 
கொண்டு . தோழிமார்கள் இப்போது ஹிதம் சொல்லி மீட்கப் 
பாராநின்றார்களாகிலும் , பெறுமிடத்தில் விழுக்காட்டில் ஒத் 
திருக்கையாலே நம்முடை ஏதலர் என்று உளப்படுத்துகிறாள் . 
இவளுக்குப் பகைவர்கள் இலர் அன்றோ ; ஹிதம் சொல்லி 
மீட்கப் பார்க்கிற தாய்மார்கள் அல்லவோ பகைவர்கள் . ஏத 
லர் - பகைவர் . நுங்கட்கு - தோழிமாரான உங்களுக்கு . யான் 


8 


1. இவள் , கையில் வளை இன்றிக்கே இருக்க , அவர்கள் தரித்திருத்தல் 
சிநேகத்திற்குக் குறை அன்றோ ? என்ன , இவளை என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

2. இதற்குத் திருஷ்டாக்தம் காட்டுகிறார் பிராட்டியை என்று 
தொடங்கி . 

3 . ஆயங்காளோ " என்ற பன்மைக்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
தோழிமாரிலும் என்று தொடங்கி . 

4. துக்கத்தின் மிகுதியை அருளிச்செய்கிறார் அவர்களை என்று 
தொடங்கி , 

5. என்னுடை எதலர் என்னாமல் , மீட்கப் பார்க்கிற தோழிமாரையும் 
உளப்படுத்திக்கொண்டு நம்முடை ஏதலர் ” என்கிறது என் ? என்ன , 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் தோழிமார்கள் என்று தொடங்கி 

6. இப்போது ஏதலர் என்றது யாரை ? என்ன , இவளுக்கு 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


48 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஒன்று உரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன் - நான் ஒரு 
வார்த்தை சொல்லவேண்டும் என்று ஆராய்ந்து பாராநின் 
றேன் . எங்கும் காணமாட்டேன் - இதற்கு ஒரு பாசுரம் இட்டுச் 
சொல்லவேண்டும் என்று பார்த்த இடத்து ஒருபடியாலும் 
காண்கின்றிலேன் . 

மாட்டேன் என்கிறது என் ? சிலர்க்கு மறைத்து , நம்பத் 
தக்கவர்கட்குச் சொல்லத் தட்டு என் ? என்ன , சங்கம் சரிந் 
தன - யான் இதனை யார்க்கு மறைத்து யார்க்கு வெளியிடுவது ? 
1 ( உலகமே அழிந்தது " என்றது போலே காணும் இருக்கிறது . 
இவளைக் கிடையாதபோது நாயகன் இலன் , நாயகன் இல்லாத 
போது உபய விபூதியும் இல்லை . என்றது , இவள் கையும் வளையு 
மாய் இராத அன்று நாயகன் உளன் ஆகமாட்டான் : இருவரு 
மான சேர்த்தியில் உண்டாகக் கூடிய உபய விபூதியும் அழியும் 
என்றபடி , சாய் இழந்தேன் - அவனோடே கலந்து பெற்ற 
தாய் அவன் வருமளவும் தரிக்கைக்குக் கைம்முதலான எழிலை 
யும் இழந்தேன் . தட முலை பொன் நிறமாய்த் தளர்ந்தேன் - 
* அவன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லாதபடி அவன் கைம் 
முதலும் அழிந்தது . அநுபவிக்கும் நாயகனால் உண்டு அறுக்க 
ஒண்ணாத பரப்பையுடைய முலையாதலின் தடமூலை என்கிறது . 
பொன்நிறம் - பசலைநிறம் . நல்லநிலம் மணலீடாய்ப் போமாறு 
போலே . இழந்தவை வந்தாலும் தொங்குகைக்கு ஆம்ரயம் 
இல்லை என்பாள் தளர்ந்தேன் என்கிறாள் . 

வெம் கண் பறவையின் பாகன் எம் கோன் - இழந்த இழ 
வுக்குக் காரணம் சொல்லுகிறது : வெம் கண் பறவை - வெவ்விய 
கண்களையுடைய பெரிய திருவடி . வரும் இடத்தில் உண்டாகும் 


1. கழன்றன என்னாமல் , சரிந்தன என்றதற்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் உலகமே என்று தொடங்கி . 

ஜகத் அஸ்தமிதம் என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா. 
2. அழிந்தது எப்படி ? என்ன , இவளைக் கிடையாத போது என் 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
3. “ இழந்தேன் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் " 

அவ 
னோடே என்று தொடங்கி . 
4. தடமுலை பொன்னிறமாய் ” 

என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் அவன் வந்தாலும் என்று தொடங்கி , 
5 . 

என்று முலையினுடைய இனிமையைச் சொல்லி , 
( பொன்நிறமா ” யிற்று என்றதற்குத் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் ( நல்ல 
நிலம் என்று தொடங்கி . ஆப்ரயம் - பற்றுக்கோடான சரீரம் . 


தடமுலை 3 


ரண்டாந் திருவாய்மொழி - பா . 1 , 2 

49 
தடைகளையும் போக்கிக் கொடு வரும் என்னுதல் . கலவிக் 
காலத்திலே பிரித்துக் கொடு போம் என்னு தல் . அக்குரூரன் 
குரூர மனத்தையுடையவன் " என்னுமாறு போலே . பறவை 
யின் பாகன் எம்கோன் - பெரியதிருவடி முதுகில் இருப்பைக் 
காட்டி ஆயிற்று , என்னை அநந்யார்ஹை ஆக்கிற்று . வேங் 
கடவர்ணனை - 2 பரமபதத்தில் இருப்பை ஆசைப்பட்டேன் 
அல்லேன் : நமக்குக் காட்சி தருகைக்கு வர நின்ற இடத்தே . 
வேண்டிச் சென்று - நம்மை வேண்டி வந்தவனை நாம் வேண்டிச் 
சென்று : நாம் ஆசைப்பட்டுச் சென்று என்றபடி . அவன் 
தான் வரக் கண்டு இருக்கை அன்றிக்கே , அவன் இருந்த 
தேசத்தளவும் சென்று 
விரும்பியவை பெறாமையாலே , சங்கம் 
சரிந்தன . அன்றிக்கே , 4 சென்று - பால் சென்றாற்போலே 
சென்று அற்று என்றுமாம் . 

( 1 ) 
785 . 
வேண்டிச் சென்று ஒன்று பெறுகிற் பாரில் 

என்னுடைத் தோழியர் நுங்கட் கேலும் 
ஈண்டு இது உரைக்கும் படியை அந்தோ ! 

காண்கின்றி லேன் இட ராட்டி யேன் நான் 
காண் தகு தாமரைக் கண்ணன் கள்வன் 

விண்ணவர் கோன் நங்கள் கோனைக் கண்டால் 
ஈண்டிய சங்கும் நிறைவும் கொள்வான் 

எத்தனை காலம் இளைக்கின் றேனே ! 
பொ - ரை : - என்னிடத்தில் வந்து ஒன்றை விரும்பிப் பெறு 
மவர்களில் தலைமை பெற்றிருக்கின்ற என் தோழிமீர்காள் ! உங்களுக் 
கும்கூட இந்த இடத்தில் இப்பொழுது ஓடுகிற நிலைமையை உரைக் 
கும் தன்மையை இடராட்டியேனாகிய நான் ஐயோ காண்கின்றிலேன் ! 
காணத்தக்க தாமரைக்கண்ணனும் கண்ணபிரானும் கள்வனும் நித்திய 


| 


6 


1. வெம்கண் ” என்றதற்கு அருளிச்செய்த இரண்டாவது பொரு 
ளுக்குப் பிரமாணம் காட்டுகிறார் அக்குரூரன் என்று தொடங்கி . “ அக்ரூர : 
க்ரூர ஹ்ருதய 82 ) என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 

2. வேங்கடவாணனை ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
‘ பரமபதத்தில் என்று தொடங்கி . 

3. " சென்று ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் அவன் 
தான் என்று தொடங்கி . 

4. இரண்டாவது பொருளில் , இளைத்து என்பது பொருள் . 
7 


50 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
சூரிகளுக்குத் தலைவனுமான என் நாயகனைக் கண்டால் அவனிடத்தில் 
சேர்ந்த சங்கையும் நிறையினையும் கொள்வதற்கு எத்துணைக் காலமாக 
தளர்கின்றேன் . 

வி - கு : - சென்று : தன்மையின்கண் வந்தது . இடராட்டியேன் 
நான் காண்கின்றிலேன் என்க . நிறை - காப்பன காத்துக் கடிவன கடிந்து 
ஒழுகும் ஒழுக்கம் என்பர் . நிறை எனப்படுவது மறை பிறர் அறி 
யாமை என்பது கலித்தொகை . 

ஈடு : - இரண்டாம் பாட்டு . இப்படி ஆனாலும் அந்தரங்க 
மானவர்களான எங்களுக்கு நோவில் சொல்லலாகாதது 
உண்டோ ? சொல்லாய் என்ன , துக்க அநுபவத்தால் வந்த 
இளைப்பின் மிகுதியாலே உங்களுக்குச் சொல்லும் பாசுரம் 
அறிகிறிலேன் என்கிறாள் . 

சென்று வேண்டி ஒன்று பெறுகிற்பாரில் என்னுடைத் 
தோழியர் நுங்கட்கேலும் என்பக்கலிலே வந்து ஒன்றை 
விரும்பிப்பெறுமவர்களில் தலையான வரிசையையுடைய தோழி 
மாரான உங்களுக்காகிலும் என்னுடைத் தோழியர் என்றது , 
உயிர் 

ர்த் தோழியரை சென்று என்றது , வந்து என்றபடி . அங் 
ஙன் அன்றிக்கே , வேண்டிச்சென்று ஒன்று பெறுகிற்பார் இல் 
என்று பதத்தைப் பிரித்து நிறுத்தி , அவனிடத்தில் ஒன்று 
விரும்பிச் சென்றாரில் விரும்பியது ஒரு பொருளைப் பெற்றார் 
இலர் என்று பொருள் கூறி " எல்லாப் பலன்களையும் கொடுக் 
கிறவர் அன்றோ விஷ்ணு ” என்றும் , 44 வேண்டிற்று எல்லாம் 
தரும் " என்றும் வருகிற இடமெல்லாம் வார்த்தை அளவே 
ஆம் என்று ஒரு தமிழன் பொருள் கூறினான் . ஈண்டு- இப்போது . 
* முன்பு எல்லாம் சொல்லிப் போந்தேனேயாகிலும் இப்போது 


1 . " ஈண்டு இது உரைக்கும்படியை அந்தோ காண்கின்றிலேன் 
இடராட்டியேன் ” என்றவற்றைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய் 


கிறார் . 


44 


2. தமிழ்ப் புலவருடைய நிர்வாஹத்தில் , பெறுகிற்பார் - பெற்றவர் , 
இல் - இலர் என்பது பொருள் . 
3 . 

ஸகல பலப்ரதோஹி விஷ்ணு 
என்பது , ஸ்ரீ விஷ்ணு தர்மம் . மாங்கல்யஸ்தவம் . 

4. திருவாய் . 3. 9 : 5 . 

5. “ ஈண்டு ” என்பதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ முன்பு எல் 
லாம் என்று தொடங்கி . 


. 


. 


இரண்டாந் திருவாய்மொழி - பர் . 2 


51 


சொல்லலாவது காண்கின்றிலேன் . இது - எல்லாவற்றையும் 
பாசுரம் இட்டுச் சொல்லிப் போந்தேனேயாகிலும் , இது சொல் 
லுகைக்குப் பாசுரம் காண்கின்றிலேன் . 

உரைக்கும்படியை - நெஞ்சிலே விஷம் ஊர்ந்தாற் போலே 
ஊராநின்றது : பாசுரம் இட்டுச் சொல்லலாவது இல்லை . 
அந்தோ காண்கின்றிலேன் - எனக்கு ஓடுகின்ற நிலையை உங் 
களுக்குச் சொல்லி அகஞ்சுரிப்படுத்தித் தரித்திருப்பதற்கு , 
கேட்கிற உங்களிலும் எனக்குத் தேட்டமாய் இருக்க , பாசுரம் 
காண்கின்றிலேன் ; பிரலாபத்தாலேயே தரிக்கப்படுதல் ” 
என்கிறபடியே . இடராட்டியேன் நான் - நோவாட்டியேன் 
நான் . என்றது , என் இடருக்கு அன்றிக்கே , சொல்லு , 
சொல்லு என்று அலைக்கிற உங்களுக்கு அன்றிக்கே , துக்கப் 
படுகிற நான் என்றபடி . 

காண் தகு தாமரைக் கண்ணன் - காணத் தக்கிருந்துள்ள 
திருக்கண்களையுடையவன் . என்றது , எப்பொழுதும் காண்ப 
தற்கு உரிய கண்கள் என்றபடி . - மலர்த்தி , செவ்வி , குளிர்த்தி , 
நாற்றம் இவற்றால் தாமரைக்கு ஒத்தனவாய் இருக்கை. கள் 
வன் - நோக்காலே தன் செல்லாமையைக் காட்டி , என் ஆத்மா 
வையும் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் 
கொள்ளை கொண்டவன் . விண்ணவர்கோன் , நங்கள் கோனை 
நித்தியசூரிகளைப் போலே என்னைத் தனக்கே உரியவளாம்படி 
ஆக்கினவன் . என்றது , ஒரு விபூதியாகப் படுத்தின பாட்டைக் 
கண்டீர் என் ஒருத்தியையும் படுத்திற்று என்றபடி . கண்டால் - 


1 . " இது ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் எல்லாவற்றை 
யும் என்று தொடங்கி 

2. உரைக்கும்படியை ” என்றதற்குக் கருத்து , நெஞ்சிலே என்று 
தொடங்கும் வாக்கியம் .. 

3 . " அந்தோ என்கிறவளுடைய மனோபாவத்தை அருளிச்செய் 
கிறார் எனக்கு என்று தொடங்கி . அகஞ்சுரிப்படுத்தல் - குறைத்தல் . 

4. சொல்லுதல் , தரித்திருப்பதற்குக் காரணமாக இருக்குமோ ? என்ன , 
* பிரலாபத்தாலே என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

ப்ரலாபைரேவ தார்யதே ) 
என்பது , உத் . ராம . சரி . 
5 . 

தாமரைக் கண் ) என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
மலர்த்தி என்று தொடங்கி . 
6 . 

" கள்வன் என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் நோக்காலே 
என்று தொடங்கி , 


3 


52 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
காணப்பெற்றால் . ஈண்டிய சங்கும் - திரண்ட வளையையும் . ஒரு 
வலம்புரி கிடந்த இடத்தே ஆயிரம் சங்குகள் சேரும் . வலம்புரி 
ஆழியன் வேங்கடவேதியன் அன்றோ. நிறைவும் - அடக்கத் 
தையும் . கொள்வான் - கொள்ளுகைக்காக தன் பக்கல் 
தொங்காதவை எல்லாவற்றுக்கும் புகல் அங்கே என்று இருக் 
கிறாள் . இவளுக்குக் கைம் முதல் அங்கே அன்றே . இதுவாகில் 
உன் துணிவு , காலம் சென்றவாறே நீயே இளைத்து மீளுகிறாய் 
என்ன ? எத்தனை காலம் இளைக்கின்றேனே - இது சொல்லிப் 
* பகட்டக் கேட்பேனோ ? இந்த ஆசையோடே எத்தனைகாலம் 
உண்டு இளைத்துப் போருகிறது ? 

( 2 ) 


786 


காலம் இளைக்கில் அல்லால் வினையேன் 

நான் இளைக் கின்றிலன் கண்டு கொண்மின் ; 
ஞாலம் அறியப் பழி சுமந்தேன் 

நன்னுத லீர் ! இனி நாணித் தானென் ? 
நீல மலர்நெடும் சோதி சூழ்ந்த 

நீண்ட முகில்வண்ணன் கண்ணன் கொண்ட 
கோல வளையொடு மாமை கொள்வான் 

எத்தனை காலமும் கூடச் சென்றே . 
பொ - ரை : -நீல நிறத்தையுடைத்தாய்ப் பாந்ததாய் நீண்டதா 
யுள்ள சோதியாலே சூழப்பட்டு அளவிடமுடியாததாய் இருக்கிற மேகம் 
போன்ற நிறத்தையுடையனான கண்ணபிரான் கொண்ட அழகிய வளை 


1 . இவள் கையில் சங்கு , அவன் கையில் சேர்வதற்குக் காரணம் என் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ஒரு வலம்புரி என்று தொடங்கி . 

இப்பி ஆயிரம் சூழ்ந்தது இடம்புரி என்று கூறும் 
ஒப்பில் சங்கு ஆயிரம் சூழ் உறு வலம்புரி என்றேதும் 
அப்படி அதுவும் சூழ்ந்த சலஞ்சலமாகும் மற்றைத் 

தப்பிலாச் சலஞ்சலங்கள் சார்ந்தது பாஞ்ச சன்னியம் . 
என்பது , சூடாமணி நிகண்டு , விலங்கின்பெயர் . 73 . 

2. அவன் கையில் வலம்புரி இருப்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
வலம்புரி என்று தொடங்கி . இது , பெரிய திருமொழி . 

3. அவனிடத்திலே கொள்ளவேண்டும் என்கிறது என் ? என்ன , 
1 தன் பக்கல் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4. பகட்ட - மயங்கச் செய்ய , 

இளைக்கின்றேன் ; ஆதலால் , உரைக்கும்படியை இடராட்டியேன் நான் 
காண்கின்றிவேன் ; அந்தோ ! என்று கூட்டுக . 


11 


இரண்டாந் திருவாய்மொழி --பா . 3 53 
யோடு என் நிறத்தையும் பலகாலம் கூடவே சென்றாகிலும் மீட்டுக் 
கொள்ளுவதற்கு , பூலோகம் எல்லாம் அறியும்படி வாசல் கடந்து சென் 
றாள் என்ற பழியைச் சுமந்தேன் ; நல்ல நெற்றியையுடைய தோழி 
மார்களே ! இனி நாணித்தான் பயன் யாது ? காலம் முடியுமத்துணை 
அல்லது , வினையேனாகிய நான் தளர்ந்து மீளமாட்டேன் ; இதனை நீங் 
களே அநுபவத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் . 

வி.கு : - கொள்வான் கூடச் சென்று பழி சுமந்தேன் ; இனி 
நாணித்தான் என் என்க . சூழ்ந்த முகில்வண்ணன் என்க . 

ஈடு : - மூன்றாம் பாட்டு . 1 நாங்கள் சொல்ல மீண்டிலையாகி 
லும் எட்ட ஒண்ணாத விஷயமாகையாலே நாள் சென்றவாறே 
நீயே மீளுவுதி : எங்கள் வார்த்தைக்கு மீண்டாயாக அமை 
யாதோ ? என்ன , காலம் என்னும் ஒரு பொருள் முடிவு பெறி 
லும் நான் அவனைக் கண்டு அல்லது விடேன் என்கிறாள் . 

காலம் இளைக்கில் அல்லால் - 2 “ பெரிய காலமானது நித் 
தியமாகும் ; இதற்கு முடிவு இல்லை என்கிற காலம் முடிந்து 
போமித்தனை அல்லது நான் இளைத்து மீளுகிறிலேன் . " பரம 
பதத்தில் இந்தக் காலம் பிரபு ஆக இல்லை என்கிறபடியே , 
காலத்துக்கும் அவ்வருகான விஷயத்தை விளாக் 

கு 
கொண்ட காதலையுடைய நான் மீளுவனோ என்பாள் 
இளைக்கின்றிலன் என்கிறாள் . கிடைக்க மாட்டாதது என்றா 
லும் மீள ஒண்ணாத விஷயத்திலே கை வைக்கும் படியான 
பாபத்தைப் பண்ணினேன் என்பாள் வினையேன் என்கி 
றாள் . அன்றிக்கே , நீங்கள் சொல்லும் வார்த்தை நெஞ்சில் 
படாதபடியான பாபத்தைச் செய்தேன் என்பாள் - வினை 
யேன் என்கிறாள் என்னுதல் . இப்போது இங்ஙனே சொன்னா 
யாகிலும் நீயே மேல் செய்யப்போகிறாய் என்ன , கண்டுகொண் 
மின் - நேரே காணக்கூடிய பொருளைப் பிறர் பக்கலிலே 
கேட்டு அறிய வேண்டுமோ ? உன் துணிவு இதுவான பின்பு 
எல்லாரும் ஒருசேரப் பழி சொல்லுகிறார்களே ? என்ன , ஞாலம் 

1. காலம் இளைக்கில் அல்லால் வினையேன் நான் இளைக்கின்றிலேன் 13 
என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
2. நீ இளைபாமைக்குக் காரணம் யாது ? என்ன , 

( பெரிய காலமானது 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

அநாதிர் பகவாந் கால : நாந் தோஸ்ய 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 1. 2 : 28 . 

3. " ந காலம் தத்ர வைப்ரபு : ” என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா. 10. 9 : 


லை 
* நான் 


3 


54 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
அறியப் பழி சுமந்தேன் - இன்றோ நான் பழி சுமந்தது ? 
1 நாடும் இரைக்கவே " என்ற அன்றே பழி சுமந்திலேனோ ? 
பழி சுமந்தேன் என்னுமது வார்த்தையோ ? பெண் தன்மைக் 
குரியதான நாணத்தை நோக்கவேண்டாவோ ? என்ன , 


நல் நுதலீர் இனி நாணித்தான் என் - 2 நம் அழகு அழி 
வதற்கு முன்பு அன்றோ அது நோக்கவேண்டுவது ? உலகத் 
தில் பிரசித்தமாய் விட்டதாகில் இனி நாணி என்ன பிரயோ 
ஜனம் உண்டு ? * உங்கள் முகத்தில் எழில் அழியாதிருக்க என் 
முகத்தில் எழில் குடிபோனபடி கண்டீர்களே ; இந்த நெடு 
வாசியைப் பார்த்து அன்றோ வார்த்தை சொல்லுவது ? அது 
கிடக்க ; அவன் அழகு நம்மை நினைத்தபடி செய்ய ஒட்டாநின் 
றதோ என்கிறாள் மேல் : 

நீல மலர் - நீலமான நிறைத்தையுடையதாய்ப் பரந்ததாய் . 
நெடு - அளவிடற்கு அரியதாய் . சோதி சூழ்ந்த - பேரொளி 
யாலே சூழப்பட்டு . நீண்ட முகில் வண்ணன்- அளவிடற்கு அரி 
யதாய் இருப்பது ஒரு காளமேகத்தின் நிறம்போலே இருக்கிற 
நிறத்தையுடையனாயிருக்கிற கண்ணன் கொண்ட அவ்வடிவைப் 
பிறர்க்கே ஆக்கி வைக்கும் அவன் கவர்ந்த . கோலம் வளையோடு 
மாமை கொள்வான் - அழகிய வளையோடேகூட அவன் வாய் 
புலற்றும் நிறத்தையும் மீட்டுக்கொள்ளுகைக்காக . எத்தனை 
காலமும் கூடச் சென்று - காலம் எல்லாம் கூடச் சென்றும் . 
ஞாலம் அறியப் பழி சுமந்தேன் , நன்னுதலீர் 1 இனி நாணித் 
தான் என் ? என்க . அன்றிக்கே , நெடுங்காலம் கலவியின் 
பொருட்டுச் சென்று நாணித்தான் என் ? என்னுதல் . ( 3 ) 


1. " நாடும் இரைக்கவே என்பது , திருவாய் . 5. 3 : 10 . 

2. தோழிமார்களைப் பார்த்து " நன்னுதலீர் ” என்கையாலே , தன் 
எழில் அழிந்தமை தோற்றுகையாலே அதனைத் திருவுள்ளத்தே கொண்டு 
" இனி ” என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் நம் அழகு என்று 
தொடங்கி . 

3. ஞாலம் அறியப் பழி சுமந்தேன் ; இனி 71 என்று கூட்டிக் 
கருத்து அருளிச்செய்கிறார் உலகத்தில் என்று தொடங்கி , 

4 . “ நன்னுதலீர் ” என்று விளிக்கின்றவளுடைய மனோபாவத்தை 
அருளிச்செய்கிறார் உங்கள் முகத்தில் என்று தொடங்கி , 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 4 


55 


787 
கூடச் சென்றேன் இனி என் கொடுக்கேன் ? 

கோல்வளை நெஞ்சம் தொடக்கம் எல்லாம் 
பாடற் றொழிய இழந்து வைகல் 

பல்வளை யார் முன் பரிசு அழிந்தேன் ; 
மாடக் கொடிமதிள் தென்குளந்தை 

வண்குட பால் நின்ற மாயக் கூத்தன் 
ஆடற் பறவை உயர்த்த வெல்போர் 

ஆழி வலவனை ஆதரித்தே . 
பொ -ரை : - மாடங்களையும் கொடிகள் கட்டிய மதில்களையு 
முடைய அழகிய திருக்குளந்தை மன்னும் திவ்விய தேசத்தில் மேற் 
குத் திக்கில் நின்ற திருக்கோலமாய் எழுந்தருளியிருக்கின்ற வண் 
மையையுடைய மாயக்கூத்தனும் , வெற்றிபொருந்திய கருடப்பறவை 
யைக் கொடியிலே உயர்த்திய போரிலே வெல்லுகின்ற திருச்சக்கரத்தை 
வலக்கையிலே உடையவனுமான எம்பெருமானை விரும்பிக் கலவியின் 
நிமித்தம் சென்றேன் ; அழகிய வளை மனம் முதலானவைகள் எல்லாம் 
என் பக்கல் நின்றும் நீங்கி ஒழிய இழந்து , தங்கிய பலவகையான வளை 
யல்களையுடைய இப்பெண்களுக்கு முன்னே நாணமும் நீங்கினேன் ; 
இனி எதனைக் கொடுப்பேன் ? 

வி - கு : - கூத்தனாகிய ஆழிவலவனை ஆதரித்துக் கூடச் சென் 
றேன் ; கோல்வளை நெஞ்சம் தொடக்கம் எல்லாம் அற்று ஒழிய இழந்து 
பரிசு அழிந்தேன் ; இனி என் கொடுக்கேன் என்கிறாள் என்க . 

ஈடு : - நான்காம் பாட்டு . உன் துணிவு இதுவாக ,இன்னம் 
உள்ளவை முழுதும் இழக்கிறாய் அன்றோ என்ன , இனி நான் 
எதனை இழப்பது ? என்கிறாள் . 

கூடச் சென்றேன் - நான் முடிந்து ஒருதலையேயாம்படி 
கிட்டினேன் என்னு தல் . அன்றிக்கே , கலவியின் பொருட்டுச் 
சென்று கிட்டினேன் என்னு தல் . இனி என் கொடுக்கேன் - 


2 


1. பரிசு அழிந்தேன் , இனி என் கொடுக்கேன் என்பதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . கூடச் சென்றேன் என்றதற்கு இரண்டு விதமாகப் பொருள் 
அருளிச்செய்கிறார் . முதற் பொருளை , சரீரத்தை விட்டுப் பரமபதத்திலே 
போய் அவனோடே கூடும்படி சென்றேன் என்று விரித்து உரைத்துக்கொள்க , 


56 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
1 பண்டே எல்லாம் இழந்தபின்பு இனி எதனை இழப்பது ? 
கோல் வளை நெஞ்சம் தொடக்கம் எல்லாம் பாடு அற்று ஒழிய 
இழந்து - அழகிய வளை , நெஞ்சு தொடக்கமானவை எல்லாம் 
என்பாடு அற்று வாசனையோடே போம்படியாக இழந்து . 
அவன் விபூதியைப் போலே ஆகும் , இவள் பரிகரத்தின் பரப் 
பும் ஆதலின் எல்லாம் என்கிறது . வைகல் பல்வளையார் முன் 
பரிசு அழிந்தேன் - கழற்றிப் பூணும் ஆபரணமும் இழவாத 
வர்கள் முன்பே , கழற்ற வேண்டாத ஆபரணமான பரிசு 
உண்டு - பிரகாரம் - நாணம் ; அதனையும் இழந்தேன் . 


கொடி 


2 


நின்ற . 


மாடம் கொடி மதிள் தென்குளந்தை - மாடங்களையும் 

யோடே கூடின மதிளையுமுடைத்தான தென்குளந்தை 
யிலே . வண் குடபால் நின்ற - அழகிதான மேலைப்பக்தத்திலே 

இதுவும் ஒரு பரத்துவத்திற்குக் காரணம் போலே . 
மாயம் கூத்தன்.ஆச்சரியமான செயல்களையுடையவன் . ஆடல் 
பறவை உயர்த்த - சர்வேஸ்வரன் வாஹனம் என்னும் உவகை 
யின் மிகுதியாலே களித்து ஆடாநின்றுள்ள பெரிய திருவடி 
யாலே தாங்கப்பட்டிருப்பானாய் . வெல் போர் ஆழிவலவனை ஆத 
ரித்து - புக்க போரிலே வென்று அல்லது மீளாத திருவாழியை 
வலவருகேயுடையனாய் இருக்கிற சர்வேஸ்வரனை ஆசைப்பட்டு . 
மாடக்கொடிமதிள் தென்குளந்தை வண் குடபால் நின்ற , ஆடல் 
பறவை உயர்த்த , வெல்போர் ஆழிவலவனான மாயம்கூத்தனை 
ஆதரித்துக் கூடச் சென்றேன் ; கோல்வளை நெஞ்சம் தொடக் 
கம் எல்லாம் பாடு அற்று ஒழிய இழந்து வைகல் பல்வளையார் 
முன் பரிசு அழிந்தேன் ; இனி என் கொடுக்கேன் என்று 
கூட்டுக . 

( 4 ) 


1 . << கூடச் சென்றேன் ” ” என்பதற்கு அருளிச்செய்த இருவகையான 
பொருள்களில் , முதற் பொருளைத் திருவுளத்தே கொண்டு பண்டே 
தொடங்கி அருளிச்செய்கிறார் . 


1 என் 


2. மேலைப் பக்கத்தில் நிலையைச் சொன்னதற்கு , பாவம் அருளிச்செய் 
கிறார் . இதுவும் என்று தொடங்கி 


ரண்டாந் திருவாய்மொழி 

- பா . 5 


57 


788 


ஆழி வலவனை ஆத ரிப்பும் 

ஆங்கவன் நம்மில் வரவும் எல்லாம் 
தோழியர் காள் ! நம் உடைய மேதான் ? 

சொல்லுவ தோ இங்கு அரிய துதான் 
ஊழிதோறு ஊழி ஒருவன் ஆக 

நன்குஉணர் வார்க்கும் உணரல் ஆகா 
சூழல் உடைய சுடர்கொள் ஆதித் 

தொல்லை அம் சோதி நினைக்கும் காலே . 
பொ - ரை : - நினைக்குமிடத்து , நன்கு உணர்வார்க்கும் , காலம் 
என்னும் ஒரு பொருள் உள்ளவரையிலும் அறிய முயன்றாலும் இவ் 
விதமான தன்மையையுடையவன் என்று அளவிட்டு அறிய ஒண்ணாத , 
அடியார்களை அகப்படுத்திக்கொள்ளும் சூழ்ச்சியாகிற செயல்களை 
யுடைய ஒளியோடு கூடிய ஆதியும் , தொல்லை அம்சோதியுமான ஆழிவல 
வனை நாம் விரும்பிப் பணிதலும் , விரும்பி வணங்கிய அளவிலே அவன் 
நாம் இருக்குமிடத்துக்கு வருதலும் ஆகிய இவை எல்லாம் தோழிமார் 
களே ! நம் அளவதோ ? ஆதலால் , நீங்கள் சொல்லும் வார்த்தையாகிற 
இது சொல்லத் தகாதது ; நான் கேட்கத் தகாததுமாம் . 

வி - கு : - " நம் உடையமே தான் ” என்பதற்கு , நம் காரணமாகப் 
புதியனவாக ஏற்பட்டவை அல்லவே என்பது கருத்து , நன்கு உணர் 
வார்க்கும் ஊழிதோறு ஊழி ஒருவனாக உணரல் ஆகாச் சூழல் உடைய 
சுடர் கொள் ஆதி என்க . ஆதியும் சோதியுமான ஆழிவலவன் என்க . 

• உலககாரணன் . 

ஈடு : -ஐந்தாம்பாட்டு . 1 வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்ட 
ஒண்ணாத விஷயத்திலே மிக்க ஈடுபாடு உடையையாய் எதற் 
குத் துக்கப்படுகிறாய் என்ன , ஆனாலும் , அவனை அடைதலும் 
அவனாஉலே ஏற்றுக்கொள்ளப்படுபவர் ஆதலும் ஆன இம் மரி 
யாதை நம்மைத் தோற்றி உண்டாயிற்றோ , தொன்று தொட்டு 
வருவது அன்றோ ? என்கிறாள் . 

ஆழி வலவனை ஆதரிப்பும் - திருவாழியை வலவருகேயுடைய 
னானவனை அடைதலும் . ஆங்கு அடைகிற நிலையிலே . அவன் 


1. முதல் இரண்டு வரிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

8 


58 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
மேன்மையைப் போன்று நீர்மையையுடையனானவன் . நம்மில் 
வரவும் எல்லாம் - அடைந்த நாம் இருந்த இடங்களிலே வந்து 
ஏற்றுக்கொள்ளுகையுமாகிற இவை எல்லாம் . தோழியர்காள் - 
என்னைப் போன்று இவ் விஷயத்திலே மூழ்கினவர்கள் அல்லீர் 
கோள் ? நம் உடையமே தான் - நம் அளவதோ ? அவனை 
அடைதலும் , நாம் விரும்பியதை அவன் செய்கையுமாய்ப் 
போருகிற இது , நம்மைத் தோற்றிப் புதியதாக விட்டது ஒரு 
மரியாதையோ ? சொல்லுவதோ இங்கு அரியதுதான் - பொரு 
ளின் தன்மை ஏதேனுமாய் இருக்க , தோற்றிற்றுச் சொல்லு 
கையோ அரியது ! என்றது , தடைசெய்வார் இலர் என்னா 
தோன்றினவற்றைச் சொல்லக்கடவதோ ? என்றபடி . அவன் 
கிட்ட அரியவனாய் இருக்கிறமை இல்லையோ என்ன , அது 
தானும் நான் சொல்லக் கேட்க வேண்டாவோ உங்களுக்கு ? 


-2 


நன்கு உணர்வார்க்கும் ஊழிதோறு ஊழி ஒருவன் 
என்று உணரல் ஆகா - எத்துணையேனும் அளவு கடந்த 
ஞானத்தையுடையராய் இருப்பார்க்கும் , காலம் எல்லாம் 
டி அறியப் புக்காலும் அறியப் போகாது , இந்த விதமான 
சிறப்பையுடையவன் என்று . சூழலுடை.ய - கிட்டினாரை அகப் 
படுத்திக் கொள்ளுகைக்கு ஈடான விரகுகளையுடையனாய் இருக் 
கும் . சுடர் கொள் - ஒளி முதலான எல்லை இல்லாத கல்யாண 
குணங்களையுடையவன் . ஆதி - உலகத்திற்குக் 

காரணன் 
ஆனவன் . தொல்லை அம் சோதி - இயல்பிலே அமைந்ததாய் , 
எல்லை இல்லாத ஒளி உருவமாய் , மற்றை இனங்கட்கு வேறு 
பட்டதான திவ்விய விக்கிரஹத்தையுடையனாய் இருக்கும் . 
நினைக்கும் கால் - அவன் பெருமையை ஆராயப் புகில் . 

நினைக்கும்கால் நன்கு உணர்வார்க்கும் ஒருவனாக ஊழி 
தோறு ஊழி உணரல் ஆகாச் சூழலுடைய சுடர்கொள் ஆதித் 
தொல்லை அம் சோதி ஆழிவலவனை ஆதரிப்பும் , ஆங்கு அவன் 
நம்மில் வரவும் எல்லாம் , தோழியர்காள் ! நம் உடைய மேதான் , 
சொல்லுவதோ இங்கு அரியது தான் ? என்று கூட்டுக . என் 


> 


1 . நம்மில் வரவும் என்றதனைத் திருவுள்ளம்பற்றி மேன்மையை 
என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

2 . உணர்ந்தார்க்கு உணர்வு அரியோன் என்ற பாடற் பகுதியையும் , 
( திருக்கோவையார் ) அதற்குப் பேராசிரியர் எழுதிய உரையையும் இங்குப் 
படித்தறிதல் தகும் . 


த மக்கும் 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 5 , 6 53 
றது , விலக்ஷண வஸ்துவே சுலபமானால் , பற்ற அடுக்குமோ ? 
விட அடுக்குமோ ? என்கிறாள் என்றபடி 

( 5 ) 
189 . 
தொல்லை அம் சோதி நினைக்கும் கால்என் 

சொல்லள வன்று இமை யோர் 
எல்லை இலாதன கூழ்ப்புச் செய்யும் 

அத்திறம் நிற்க எம் மாமை கொண்டான் 
அல்லி மலர்த்தண் துழாயும் தாரான் 

ஆர்க்கிடு கோ இனிப் பூசல் ? சொல்லீர் 
வல்லி வளவயல் சூழ் கு டந்தை 

மாமலர்க் கண்வளர் கின்ற மாலே . 
பொ - ரை : - நினைக்குமிடத்து அவனுடைய இயல்பான அழகிய 
அந்த ஒளியானது என் சொல்லில் அடங்குமது அன்று ; பிரமன் முத 
லான தேவர்களுக்கும் அளவு இல்லாத ஐயத்தைச் செய்யாநிற்கும்படி 
யான அப் பெரிய மேன்மை நிற்க , வல்லிக்கொடிகள் நிறைந்த வளப் 
பத்தையுடைய வயல்கள் சூழ்ந்த திருக் குடந்தையில் திருக்கண்வளர் 
கின்ற திருமாலானவன் , என் அழகைக் கொண்டான் ; தாதுக்களை 
யுடைய மலர்ந்த குளிர்ந்த திருத்துழாயும் தருகின்றான் இலன் ; இப் 
படியான பின்பு , யாரை நோக்கி யான் முறையிடக் கடவேன் ? சொல் 
லுங்கோள் என்கிறாள் . 
வி - கு : - கூழ்ப்பு - ஐ யம் . பூசல் - ஒலி ; முறையீடு . 

மால் 
மாமை கொண்டான் , துழாயும் தாரான் , பூசல் ஆர்க்கு இடுகோ ? 
சொல்லீர் என்க . குடந்தை - கும்பகோணம் .. 

ஈடு: - ஆறாம்பாட்டு . " நீ சொல்லுகிறபடியே எளியன் அல் 
லன் , அரியன் என்ன , எளியனாகிலும் அரியனாகிலும் தன்னை 
ஒழியச் செல்லாதபடி நம்மைப் புகுர நிறுத்தினவன் வாசலிலே 


1 . " நினைக்குங்கால் ” என்று தொடங்கி , முன்னே பரத்துவத்தைச் 
சொல்லி , பின்னர் நீர்மையை எளிமையைக் கூறியதற்கு , பாவம் அருளிச் 
செய்கிறார் விலக்ஷண வஸ்து என்று தொடங்கி , விலக்ஷண வஸ்து - உயர்வற 
உயர்ந்த பொருள் . 

2. அத் திறம் நிற்க எம் மாமை கொண்டான் , ஆர்க்கு இடுகோ இனிப் 
பூசல் சொல்லீர் ” என்பது போன்றவைகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . குடந்தை மலர்க் கண் வளர்கின்ற ” என்றதனை நோக்கி 
• எளியனாகிலும் என்றும் , இமையோர் தமக்கும் ” என்பது போன்றவை 
களைத் திருவுள்ளம்பற்றி அரியனாகிலும் என்றும் அருளிச்செய்கிறார் . 
மால் , 

என்றதனைத் திருவுள்ளம்பற்றிச் சம்பந்தம் இல்லாதோர் 
என்கிறார் . 


60 

திருவாய்மொழி- எட்டாம் பத்து 
கூப்பிடாதே , சம்பந்தம் இல்லாதோர் வாசலிலேயோ கூப் 
பிடுவது ? என்கிறாள் . 

நினைக்கும்கால் தொல்லை அம் சோதி - 1 ஆராயப்புக்கால் , 
மற்றை இனங்கட்கு எல்லாம் வேறுபட்ட விக்கிரஹத்தை 
யுடையவன் . என் சொல் அளவு அன்று - அவனுடைய 
வைலக்ஷண்யம் , என்னுடைய பேச்சின் அளவு அன்று . என் 
றது , நான் ஓர் அபலை இருந்து சொல்லும் அளவோ அவன் 
பெருமை ? என்றபடி . இமையோர் தமக்கும் எல்லை இலாதன 
கூழ்ப்புச் செய்யும் - எத்துணையேனும் மேம்பட்ட ஞானத்தை 
யுடையரான பிரமன் முதலானோர்கட்கும் அளவு இறந்த 
ஐயங்களைச் செய்யாநிற்கும் . 3 " இந்தப் பிரமனும் எந்தப் பரம 
பதத்தை அறியாதுஇருக்கிறானோ ” , என்றும் , " ஓரிடத்திலும் 
ஒருவனாலும் அறியப்படுகிறான் இல்லை ” என்றும் வருகிறபடியே . 
அன்றிக்கே , இமையோர் என்கிறது , நித்திய சூரிகளையாய் , 
அவர்கள் சூட்டு நன் மாலைகள் தூயன ஏந்தி நிற்க , தான் ஈட்டிய 
வெண்ணெய் தொடு உண்ணப் போரும்படியை என்னவுமாம் . 
அத் திறம் நிற்க எம் மாமை கொண்டான் - அம் மேன்மையும் 
கிடக்கச்செய்தே , தன் அழகு முதலாயினவற்றைக் காட்டி 
என் நிறத்தைக் கொண்டான் . என்னோடே இட்டீடு கொண்டு 
அல்லது தரியாதானாய் , நம்முடைய நிறத்தைக் கொண்டது தன் 
னுடைய வைலக்ஷண்யத்தைப் பாராதே அன்றோ ? 


1 . “ நினைக்கும்கால் அம் சோதி ) என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் ‘ ஆராயப் புக்கால் என்று தொடங்கி . 

2 . " தமக்கும் என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ‘ எத்துணையேனும் " 
என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . ஐயங்கள் என்றது , அறியாமைகளை . 

3. ஐயங்களைச் செய்யும் என்பதற்கு இரண்டு பிரமாணங்கள் காட்டு 
கிறார் ‘ இந்த என்று தொடங்கியும் , ஓரிடத்திலும் என்று தொடங்கியும் . 

யந்தாயம் பகவாந் ப்ரஹ்மா ஜாநாதி பரமம் பதம் " 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 1. 9 : 59 . 

தவாந்தராத்மா மம ச யேசார்யே தேஹிஸம்ஜ்ஞகா : 

ஸர்வேஷாம் ஸா ஸீபூதோஸௌ ந க்ராஹ்ய : கோ சித் க்வசித் 
என்பது , பாரதம் மோக்ஷதர்மம் . 179 : 4. இது , பிரஹ்ம ருத்ர சம்வாதத்தில் 
உருத்திரனை நோக்கிப் பிரமன் - கூறியது . 

4. திருவிருத்தம் . 21 . 

5 , சம்பந்தம் இல்லாதோர் வாசலிலேயோ கூப்பிடுவது என்று 
உபகாரம் சொல்லி , மாமை கொண்டான் என்று அபகாரம் சொல்லுவான் 
என் ? என்ன , என்னோடே என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் இட்டீடு - விவாதம் . 


பு 


இரண்டாந் திருவாய்மொழி -பா. 6 , 7 


61 


1 


அல்லி மலர்த் தண் துழாயும் தாரான் - நம் நிறத்தைக் 
கொண்டால் தன்னோடு சம்பந்தம் உள்ளது ஒன்றைத் தந்து 
நம்மை உஜ்ஜீவிப்பிக்கலாம் அன்றோ, அது செய்கின்றிலன் .. 
அது செய்தானாகில் பூவுக்கு இட்டோம் போலும் என்று 
இருக்கலாமே . இனிப் பூசல் ஆர்க்கு இடுகோ சொல்லீர் - நம்மை 
நலிந்தவன் வாசலிலே கூப்பிடாதே யார் வாசலிலே கூப்பிடு 
வோம் ? சொல்லீர்கோள் ! வல்லி வளம் வயல் சூழ் குடந்தை 
மா மலர்க் கண் வளர்கின்ற மால் - பூங்கொடி படர்ந்த சோலை 
களும் , வளவிதான வயல்களும் சூழ்ந்த திருக் குடந்தையிலே 
திருக்கண்வளர்கின்ற சர்வேஸ்வரன் . மா மலர்க் கண் வளர் 
கின்ற மால் - சம்பந்தம் உள்ளவன் . மலர்ந்த தாமரைப் பூப் 
போலே இருக்கிற கண் என் அளவில் அலாக் காண்கின்றி 
லேன் . என்றது , விசேஷ கடாக்ஷம் செய்யக் காண்கின்றி 
லேன் என்றபடி . கூக்குரல் கேட்க அண்மையில் இருப்பவன் 
ஆதலின் , " குடந்தை மா மலர்க் கண் வளர்கின்ற " என்கிறாள் . 

வல்லி வளவயல் சூழ் குடந்தை மா மலர்க் கண் வளர்கின்ற 
மால் , தொல்லை அம் சோதி என்று தொடங்கி , ஆர்க்கு இடுகோ 
இனிப் பூசல் சொல்லீர் என்று முடிக்க . 

( 6 ) 
790 . 


f 


மால் அரி கேசவன் நார ணன் சீ 

மாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்று என்று 
ஓலம் இடஎன்னைப் பண்ணிவிட் டிட்டு 

ஒன்றும் உருவும் சுவடும் காட்டான் 
ஏலம் மலர்க்குழல் அன்னை மீர்காள் ! 

என்னுடைக் தோழியர் காள் ! என் செய்கேன் ? 
காலம் பல சென்றும் காண்பது ஆணை 

உங்களோடு எங்கள் இடைஇல்லையே . 


1. தந்தானாகில் தரம் ஆமோ ? என்ன , அது என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . பூவுக்கு இட்டோம் போலும் என்றது , 
காமுகர் காமிநிகளுக்கு இட்டது என்றபடி . பூவுக்கு இட்டோம் என்று , 
காமி கெளுக்கு இட்டதை , பூவுக்கு இட்டோம் என்று சங்கேதச்சொல் . இத் 
தால் அவன் திருத்துழாய் தந்தானாகில் , நாமும் பூவுக்கு இட்டது என்று 
இருக்கலாம் என்பது கருத்து என்பது ஈட்டின் அரும்பதம் . இந்த வாக்கியம் 
பூவுக்கு இட்டான் போலும் என்று இருக்கலாம் என்று நினைக்கிறேன் . 


62 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

பொ - ரை : - மாலே ! அரியே ! கேசவனே ! நாரணனே ! ஸ்ரீ 
மாதவனே ! கோவிந்தனே ! வைகுந்தனே ! என்று என்றே கூப்பி 
டும்படி என்னைச் செய்து கைவிட்டு , ஒரு வகையாலும் உருவத்தையும் 
தன்னைக் கிட்டுவதற்குரிய அடையாளத்தையும் காட்டான் ; வாசனை 
பொருந்திய மலர்களைத் தரித்த தாய்மார்களே ! என்னுடைய தோழி 
மார்களே ! நான் என்ன செய்வேன் ? பலகாலம் சென்றாகிலும் காணக் 
கடவேன் ; இது ஆணை ; இந்த உறுதியைக் குலைக்கப் பார்க்கிற உங்க 
ளோடு எனக்கு ஒரு வித சம்பந்தமும் இல்லை ; ஆதலால் , என்னோடு 
பேசவேண்டாம் . 

வி - கு : -விட்டிட்டு : ஒரு சொல்லாகக் கோடலுமாம் . இடை - 
உறவு . 

ஈடு : - ஏழாம் பாட்டு . அவனைக் கண்டு முடிகை அரிது , 
விடவல்லையே என்று உறவுமுறையார் அலைக்க , அவன் குணங் 
களிலே அகப்பட்ட நான் காலம் எல்லாம் கூடவாகிலும் அவ 
னைக் கண்டு அல்லது விடேன் ; அதற்கு விரோதிகளான உங் 
களுடைய சம்பந்தம் எனக்கு வேண்டா என்கிறாள் . 

மால் - அடியார்கள் பக்கல் வியாமோகமே வடிவாகவுடை 
யவன் . 2 பொய்ந்நின்ற ஞானம் தொடங்கி , இவ்வளவும் வரக் 
கூப்பிடச் செய்த வியாமோகம் . அரி - விரோதிகளை அழிக்கும் 
தன்மையன் . கேசவன் - காலம் எல்லாம் அநுபவியாநின்றா 
லும் மீள ஒண்ணாத செறிந்து நீண்ட மயிர்முடியையுடையவன் . 
நாரணன் - அடியார்களிடத்தில் அன்பையுடையவன் . சீ மாத 
வன் - அதற்கு அடியான திருமகள் கேள்வன் 

ஆனவன். 
கோவிந்தன் - அவளுடைய சேர்த்தியாலே அடியார்கட்குக் 
கையாளாய் இருக்குமவன் . வைகுந்தன் - இவற்றிற்கு எல்லாம் 
அடியான மேன்மையையுடையவன் . என்று என்று - எப் 
பொழுதும் . ஓலம் இட 3 காரியப்பாடு அறக் கூப்பிடும்படி , 


1. காலம் பல சென்றும் காண்பது ஆணை ; உங்களோடு எங்கள் இடை 
இல்லை ” என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . முடிகை - 
தலைக் கட்டுதல் ; முடித்தல் . 

2. வியாமோகத்தை ஈது என்று காட்டுகிறார் பொய்க்கின்ற என்று 
தொடங்கி . 

3. என்று என்று ஓலம் இட என்றதனால் காரியப்பாடு அறக் 
கூப்பிடும்படி என்கிறார் . காரியப் பாடாவது , புகழ் இலாபம் பூசை முதலிய 
வற்றிலே விருப்பம் . 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 7 


63 


, 


2 


என்னைப் பண்ணி - 14 வனத்தில் வசிப்பதற்காகவே படைக்கப் 
பட்டாய் ” என்கிறபடியே , இதுவே யாத்திரையாகச் செய்து . 
விட்டு என்னைத் தன் பக்கலில் நின்றும் பிரித்து . இட்டு - அறிவு 
இல்லாத பொருளைப் போன்று பொகட்டு . ஒன்றும் உருவும் 
சுவடும் காட்டான் - தன் வடிவைக் காட்டுகிறிலன் . தான் 
இருந்த இடத்திற்கு ஓர் அடையாளம் காட்டுகிறிலன் . என்றது , 
3. கோபிகைகள் நடுவே தோன்றினான் என்கிறபடியே , வடி 
வைக் காட்டுதல் ; ஸ்ரீராமனுடைய ஆம்ரமத்தில் ஸ்ரீபரதாழ் 
வானுக்கு ஓமப்புகை முதலானவைகள் அடையாளமானாற் 
போலே , இருந்த இடத்துக்கு ஓர் அடையாளம் காட்டுதல் 
செய்கிறிலன் என்றபடி , 

ஏலம் மலர்க் குழல் அன்னைமீர்காள் - 4 நீங்கள் பண்டு 
இருக்குமாறுபோலே நான் உங்களை என்று காணக்கடவேன் ? 
ஏலம் மலர் - ஏலம்போன்று கமழுகிற வாசனையையுடைய மலர் .. 
என்னுடைத் தோழியர்காள் - * உங்களுக்கு ஹிதம் சொல்லி 
மீட்குமது இல்லை . என் பிரியமே அன்றோ உங்களுக்கு உத் 
தேசியம் . என் செய்கேன் - ஓர் அடையாளமும் காணாத நான் 
இனி எதனைச் செய்வேன் ? எங்களைக் கேட்கில் , விட அடுக்கும் 
என்ன , காலம் பல சென்றும் காண்பது - காலம் எல்லாம் கூட 
வாகிலும் கண்டு அல்லது மீளேன் . அது , செய்து தலைக்கட்ட 
லாவது ஒன்று அன்று காண் என்ன , ஆணை - விடுகிறவர்கள் 
ஆணை இடாள் அன்றோ, பற்றுகிறவன்மேல் ஆணை இடுகிறாள் . 
இப்படித் துணியச் செய்தேயும் , ஹிதம் சொல்லத் தொடங்கி 
னார்கள் : உங்களோடு எங்கள் இடை இல்லை - உங்களோடு 
எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை ; எனக்கு நீங்கள் ஹிதம் சொல்ல 
வேண்டா என்கிறாள் . 

( 7 ) 


அடையாளம் . 


1 . ஸ்ருஷ்டஸ்த்வம் வநவாஸாய ஸ்வ நூரக்த ஸுஹ்ருஜ்ஜநே 

ராமே ப்ரமாதம் மாகார்ஷி : புத்ரப்ராதரி கச்சதி ” 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 40 : 5 . 

2 . சுவடு 

3. அட்படிக் காட்டின இடத்திற்கு இரண்டு பிரமாணங்கள் காட்டுகிருர் . 
" கோபிகைகன் என்று தொடங்கும் பொருளையுடைய சுலோகத்தை 15 - ஆம் பக் . 
காண்க . 

4. இப்பொழுது ஏல மலர்க் குழலராய் இருக்கின்றார்களோ ? என்ன , 
நீங்கள் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

5. என்னுடை ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் உங்க 
ளுக்கு என்று தொடங்கி . 

6 . யார்மேல் ஆணை இடுகிறது ? என்ன , விடுகிறவர்கள் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


-- 


64 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

791 
இடை இல்லை யான்வ ளர்த்த கிளிகாள் ! 

பூவை கள்காள் ! குயில்காள் ! மயில்காள் ! 
உடைய நம் மாமையும் சங்கும் நெஞ்சும் 

ஒன்றும் ஒழிய ஒட் டாது கொண்டான் 
அடையும் வைகுந் தமும் பாற் கடலும் 

அஞ்சன வெற்பும் அவை நணிய 
கடைஅறப் பாசங்கள் விட்ட பின்னை 

அன்றி அவன் அவை காண்கொ டானே . 
பொ - ரை : -யான் வளர்த்த கிளிகாள் ! பூவைகாள் ! குயில் 
காள் ! மயில்காள் ! நம்முடைய அழகும் சங்கவளையலும் நெஞ்சமும் 
ஆகிய இவற்றில் ஒன்றும் நம்மிடம் தங்க ஒட்டாது கவர்ந்துகொண்ட 
சர்வேஸ்வரன் இங்கிருந்து சென்று சேர்ந்திருக்கின்ற ஸ்ரீவைகுண்ட 
மும் திருப்பாற்கடலும் திருவேங்கடமலையுமாகிய அவை அண்மையில் 
இருக்கின்றன ; பாசங்கள் நம்மைவிட்டு அடியோடு நீங்கினபின் அன்றி 
அவன் அவற்றைக் காணக் கொடான் ; 

ஆதலால் , 

உங்களோடு 
எனக்கு ஒருவித சம்பந்தமும் இல்லை என்கிறாள் . 

வி.கு : - பூவையும் கிளியும் வெவ் வேறானவை . சங்கு - சங்க 
வளையல் . பாசங்கள் கடை அற விட்ட பின்னை அன்றி அவன் அவை 
காண் கொடான் ; ஆதலால் இடை இல்லை என்று கூட்டுக . 

ஈடு : - எட்டாம் பாட்டு . கிளிகள் தொடக்கமான விளை 
யாட்டுக் கருவிகளில் தனக்கு உண்டான விருப்பம் இன்மை 
யைச் சொல்லுகிறாள் . 

இடை இல்லை - என் பக்கல் உங்களுக்கு ஓர் இடம் இல்லை . 
யான் வளர்த்த கிளிகாள் -- பழமைகொண்டு பின் நாட்டுகின் 
நீர்கோள் அன்றோ நீங்களும் . பூவைகள் காள் குயில்காள் - 
முன்பு இவள் ஆதரித்தவை , அவனுடைய விளையாட்டுக் கருவி 
களிலும் குவால் அன்றோ ; அவை எல்லாவற்றிலும் நசை 
அற்றபடி . எல்லாவற்றிலும் நசை அற்ற படிக்குக் காரணம் 
சொல்லுகிறாள் மேல் : உடைய நம் மாமையும் சங்கும் நெஞ்சும் 

1. முதல் அடியைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . யான் வளர்த்த என்பதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
பழமை என்று தொடங்கி , 

3 . ( கிளிகாள் என்பது போன்றவற்றிலுள்ள பன்மைக்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் முன்பு என்று தொடங்கி , குவால் - கூட்டம் , 


- 


இரண்டாந் திருவாய்மொழி -பா . 8 , 9 65 
ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான் - நம்முடைத்தான நிற 
மும் , வளையும் , நெஞ்சும் ஆகிய புறப் பொருள்களோடு உட் 
பொருள்களோடு வாசி அற நம்பக்கல் ஒன்றும் எஞ்சாதவாறு 
கைக்கொண்டவன் . 

அடையும் வைகுந்தமும் - சேரும் பரமபதமும் . இத்தலை 
யில் உள்ளன எல்லாம் நேராகக் கொண்டு , எட்ட ஒண்ணாத 
நிலத்திலே போய்ப் பாரித்து வெற்றி கொண்டாடி இருந்தான் 
என்கை . பாற்கடலும் - அதனோடு தோள் தீண்டியான திருப் 
பாற்கடலும் . அஞ்சன வெற்பும் - திருமலையும் . பரமபதத்தோடு 
ஒக்கச் சொல்லலாய் இருக்கிறதாயிற்று . அவை நணிய - பிராப் 
பிய பூமியானவை கிட்டிற்றின . ஆனால் , அநுபவிக்கத் தட்டு 
என் ? என்ன , அவன் சுணையுடையவன் ; புறம் பேயும் ஒரு 
விஷயத்திலே நசை கிடக்கத் தனது அனுபவத்தைக் காட் 
டிக் கொடான் . கடை அறப் பாசங்கள் விட்ட பின்னை அன்றி 
அவன் அவை காண்கொடான் - பின் நாட்டாதபடி வாசனை 
யோடு புறத்திலே உள்ள ருசி போனால் அல்லது போகஸ்த் 
தானங்களைக் காட்டிக் கொடான் . 

2 மேலே , " வணங்குமாறு அறியேன் என்று பிராபக 
ஆபாசங்களை விட்டார் ; இங்கே , பிராப்பிய 
விடுகிறார் . 

( 8 ) 
792 . 
காண்கொடுப் பான் அலன் ஆர்க்கும் தன்னைக் 

கைசெயப் பாலதோர் மாயம் தன்னால் 
மாண்குறள் கோலம் வடிவு காட்டி 

மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்த 
சேண்சுடர்த் தோள்கள் பல தழைத்த 

தேவ பிராற்கு என் நிறைவி னோடு 
நாண்கொடுத் தேன் இனி என் கொடுக் கேன் 

என்னுடை நன்னுதல் நங்கை மீர்காள் ! 


ஆபாசங்களை 


1. ஒழிய ஒட்டாது - எஞ்சாதவாறு . 

2. இத் திருவாய்மொழியின் அவதாரிகையிலே , இத் திருவாய்மொழி 
பிராப்பியத்திலே நோக்கு என்று அருளிச்செய்ததனை இங்கே காட்டுகிறார் 
< மேலே என்று தொடங்கி , ஆபாசங்கள் - போலிப் பொருள்கள் . 

8 . “ கைசெயற்பாலதோர் மாயந் தன்னால் ” என்றும் பாடம் . 
9 


66 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


யன் ; 


பொ - ரை : - என்னுடை நல் நுதல் நங்கைமீர்காள் ! எத்துணை 
ஞானத்தையுடையவர்கட்கும் தன்படிகளைக் காட்டிக்கொடாத தன்மை 

மாயத்தாலே , சித்திரத்திலே எழுதுவதற்கு முடியாததான 
அழகையுடைய மாட்சிமை பொருந்திய வாமன வடிவத்தைக் காட்டி , 
பூலோகமும் மேல் உலகங்களும் விம்மும்படி வளர்ந்த நீண்ட ஒளியை 
யுடைய கல்பக தரு பணைத்தாற் போலே தழைத்த பல தோள்களை 
யுடைய தேவ பிரானுக்கு என் நிறைவினோடு நாணத்தையும் கொடுத் 
தேன் ; இனி எதனைக் கொடுக்கேன் ? 

வி - கு : - ஆர்க்கும் தன்னைக் காண் கொடுப்பான் அல்லன் என் 
றும் , மாயம் தன்னால் கைசெய் அப்பாலது ஓர் கோலம் மாண் குறள் 
வடிவு காட்டி என்றும் கூட்டுக . கைசெய்தல் - கையால் எழுதுதல் . மாண் - 
பிரமசாரியுமாம் . 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . இதுவே துணிவாகில் ஆத்மா 
வையும் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் நேராக 
இழக்கிறாய் அன்றோ என்ற தாய்மாரைக் குறித்து , முன்பே 
அடைய இழந்திலேனோ? இனி எதனை இழப்பது ? என்கிறாள் . 

ஆர்க்கும் தன்னைக் காண் கொடுப்பான் அலன் - தம் முயற் 
சியாலே காண நினைப்பார் எத்தனையேனும் அளவற்ற ஞானத் 
தையுடையரேயாகிலும் , தன்னைக் காட்டும் தன்மையன் அல் 
லன் . மாயம் தன்னால் கைசெய் அப்பாலது ஓர் கோலம் மாண் 
குறள் வடிவு காட்டி - மாயத்தால் , கைசெய்கைக்கு அப்பால 
தான அழகையுடைய வாமனவடிவைக் காட்டி . மாயமாவது , 
உபயவிபூதிகளையுமுடையனான தான் ஒன்றும் இல்லாதானாய் 
வருகையும் , திருமகள் கேள்வனான தன்னை இரவலன் ஆக்கு 
கையும் , சிறுகாலைக் காட்டிப் பெரிய காலாலே அளந்து 
கொள்ளுகையுமாம் . மாயம் - வஞ்சனை . கைசெய்கை என்பது 
கைசெய் எனக் கடைக் குறைந்து நிற்கிறது . அளவிடற்கு 
அரிய பெருமையுடைய தான் இரப்பிலே தகண் ஏறின வாமன 
வேடத்தைக் கொண்டான் ஆதலின் மாண்குறள்வடிவு என் 


1. மூன்றாம் அடியைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் செய்கிறார் . 

2. கைபுனைந்து இயற்றாக் கவின் என்பது திருமுருகாற்றுப்படை . 
" ஒவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் என்பது கம்பராமாயணம் . 

எழுத 
அரிய பெருமான் என்று எண்ணாது எழுதி இருந்தேனே ” என்பது , திரு 
அரங்கக் கலம்பகம் , 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 9 


67 


கிறார் . இப்படி அழிவுக்கு இட்ட வடிவுக்கு ஆலத்தி வழிக்க 
வேண்டி இருத்தலின் கோல வடிவு என்கிறார் . மஹாபலியை 
வஞ்சிக்கைக்காக இயற்கையான அழகையுடைய மாண் குற 
ளான வடிவைக் காட்டினான் ஆதலின் காட்டி என்கிறார் .. 
இனி , மாயம் தன்னால் என்பதனை , கோலம் என்பதற்கு 
அடைமொழி ஆக்குதலுமாம் . இனி , கைசெயற் பாலது ஓர் 
கோல வடிவு என்பதற்கு , சித்திரம் உயிர்பெற எழுதினாற் 
போலே இருந்துள்ள கோல வடிவு என்று பொருள் கூறலு 
மாம் . 

மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்த கையிலே நீர் 
விழுந்த உடனே எல்லா உலகங்களும் விம்ம வளர்ந்த . சேண் 
சுடர்த் தோள்கள் பல தழைத்த- நீண்டு ஒளியையுடைத்தாய் ,கல் 
பக தரு பணைத்தாற் போலே பலதோள்களையுடையவன் தேவ 
பிராற்கு - இந்திரன் இழந்த இராச்சியத்தைக் கொடுத்துத் 
தேவர்களுக்கு உபகாரத்தைச் செய்தவனுக்கு . என் நிறைவி 
னோடு நாண் கொடுத்தேன்- ” நான் இரண்டு இராச்சியம் இழந் 
தேன் . இந்திரன் இராச்சியம் பெற்றுப் போனான் ; மஹாபலி 
ஒளதார்யம் பண்ணிப் போனான் ; நான் எனக்கு எல்லாச் 
செல்வமுமான அடக்கத்தையும் நாணத்தையும் இழந்தேன் . 
இனி என் கொடுக்கேன் - இனி எதனைக் கொடுப்பேன் ? என் 
னுடை நல் நுதல் நங்கைமீர்காள் - * துக்கம் அறியாமையாலே 
ழகிலும் குறைவற்று , எல்லாம் நிறைந்தவர்களாய் , எனக்கு 
ஹிதம் சொல்லலாம் அன்றோ உங்களுக்கு . 

மேலே நான்காம் பாசுரத்திலே, இனி என்கொடுக் 
கேன் ? " என்று சொல்லிற்று ; அதற்கும் இதற்கும் வாசி 
என் ? என்னில் , பெரிய திருவடி முதுகில் இருப்பிலும் , கையும் 
திருவாழியுமான சேர்த்தியிலும் தோற்று மாயக் கூத்தனை 
ஆதரித்துக் கலக்கச் சென்று கிட்டாமையாலே வந்த இழவு 


அத் 


1. அழிவுக்கு இட்ட வடிவுக்கு - தன் மேன்மையை விட்டு நீர்மையைக் 
கொள்ளுகைக்காகக் கொண்ட வடிவுக்கு . 

2 , நிறைவும் நாணும் ” என்று இரண்டு ஆகையாலே , ரசோக்தியாக 
‘ நான் இரண்டு இராச்சியம் இழந்தேன் என்கிறார் , விவரணம் செய்கிறார் 
இந்திரன் என்று தொடங்கி . 

3. நல் நுதல் நங்கைமீர்காள் என்று விளிக்கிறவளுடைய மனோ 
பாவத்தை அருளிச்செய்கிறார் துக்கம் என்று தொடங்கி , 


பொ - ரை : 


நான் 


68 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
அதில் ; ஸ்ரீவாமனனுடைய அழகிலும் சீலத்திலும் தோற்ற 
மஹாபலியைப் போலே எல்லாவற்றையும் இழந்தேன் என் 
கிறது இப்பாசுரத்தில் . 

( 9 ) 
793 . 
என்னுடை நன்னுதல் நங்கை மீர்காள் ! 

யான் இனிச் செய்வதென் ? என்நெஞ்சு என்னை 
நின்னிடை யேன் அலேன் என்று நீங்கி 

நேமியும் சங்கும் இருகைக் கொண்டு 
பன்நெடும் சூழ்சுடர் ஞாயிற் றோடு 

பான்மதி ஏந்தி ஓர் கோல நீல 
நன்நெடும் குன்றம் வருவது ஒப்பான் 

நாண்மலர்ப் பாதம் அடைந்த துவே 

ரை : - என்னுடைய நல்நுதல் நங்கைமீர்காள் ! 
இனிச் செய்வது யாது ? என் மனமானது என்னைப் பார்த்து உனக்கும் 
எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நீங்கி , சக்கரத்தையும் சங் 
கையும் இரண்டு கைகளிலே ஏந்திக்கொண்டு , நீண்டு சூழ்ந்த பல சுடர் 
களையுடைய சூரியனையும் வெண்மை பொருந்திய சந்திரனையும் ஏந்தி 
ஓர் கோல நீல நல் நெடுங்குன்றம் வருவதைப் போன்று விளங்குகின்ற 
எம்பெருமானுடைய நாண்மலர் போன்ற திருவடிகளை அடைந்தது 
என்றவாறு . 

வி - கு : - என் நெஞ்சு நீங்கி நாண்மலர்ப்பாதம் அடைந்தது என்க . 
கேமியும் சங்கும் இரு கைக்கொண்டு குன்றம் வருவது ஒப்பான் நாண் 
மலர்ப் பாதம் என்க . நேமிக்கு ஞாயிறும் , சங்கிற்குப் பால்மதியும் , 
எம்பெருமானுக்குக் கோல நீல நன் நெடுங் குன்றமும் உவமைகள் . 

ஈடு : - பத்தாம் பாட்டு . எல்லாம் செய்தாலும் , உன் ஹிதத் 
தையே நாடுகின்றவர்களான எங்களுடைய வார்த்தைகளைக் 
1 . ( விரிகதிர் ஞாயிறும் திங்களும் விளங்கி 

இருமருங் கோங்கிய இடைநிலைத் தானத்து 
மின்னுக் கொடி உடுத்து விளங்குவிற் பூண்டு 
நன்னிற மேகம் நின்றது போலப் 
பகை அணங் காழியும் பால்வெண் சங்கமும் 

தகைபெறு தாமரைக் கையில் ஏந்தி 
என்பது , சிலப்பதிகாரம் . 

2 . என் நெஞ்சு நாண்மலர்ப் பாதம் அடைந்தது என்றதனைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


21 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 10 69 
கேட்க வேண்டுங்காண் என்ன , நீங்கள் சொல்லும் வார்த்தை 
களைக் கேட்கைக்கு நெஞ்சு வேண்டுமே ; அது அவன் பக்கல் 
போயிற்று என்கிறாள் . 

என்னுடை நல் நுதல் நங்கைமீர்காள் - எனக்கு உறவு 
முறையரான நீங்கள் வடிவழகிலும் பெண்மையிலும் குறை 
வற்று இருக்கையாலே துக்கம் இல்லாதவர்களாய் இருந்தீர் 
கோள் . யான் - எல்லாம் இழந்த துக்கம் உடையவளாக இருக் 
கிறேன் நான் . இனிச் செய்வது என் - இப்படியான பின்பு , 
எதனைச் செய்வேன் ! 1 இவற்றை மீட்கவோ , அவனை நியமிக் 
கவோ ? எல்லா அளவிலும் தரித்து இருக்க வேண்டாவோ ? 
என்ன , அதற்கும் நெஞ்சு வேண்டாவோ ? என்கிறாள் . என் 
நெஞ்சு- எல்லா நிலைகளிலும் எனக்கு அடங்கி இருக்கிற நெஞ்சு . 
என்னை - தன்னைக்கொண்டு பிழைக்க இருக்கிற என்னை . நின் 
இடையேன் அலேன் என்று நீங்கி - உன்னோடு எனக் 
அடைவு இல்லை என்று அகன்று . 26 இராவணனுக்குப் பின் 
பிறந்த விபீஷணன் இவ்விதமாகக் கடுஞ் சொற்களை இராவ 
ணனைப் பார்த்துக் கூறி , எவ்விடத்தில் இலக்குமணனோடு கூட 
இராமன் இருந்தானோ அவ்விடத்தில் சிறிது காலத்தில் வந்து 
சேர்ந்தான் என்கிறபடியே , செய்து போயிற்றுச் சம்பந்தம் 
சொல்லி மீட்க ஒண்ணாதபடி . 3 ( என்னாலே நன்கு விடப்பட் 
டது " என்று போயிற்று . உங்களுக்கு நான் நின்ற நிலை 
அன்றோ, என் நெஞ்சு எனக்கு அவ்வருகே போனபடி . 

நேமியும் சங்கும் இருகைக் கொண்டு பல் நெடும் சூழ் சுடர் 
ஞாயிற்றோடு பால் மதி ஏந்தி ஓர் கோலம் நீலம் நல்நெடும் குன் 
றம் வருவது ஒப்பான் நாண் மலர்ப்பாதம் அடைந்தது - பின் 
தொடர ஒண்ணாதபடி கடலிலே ஆயிற்றுப் புக்கது . நேமியும் 


1. : இவற்றை என்றது , மேற் பாசுரத்தில் கூறிய நானும் நிறையும் 
என்னுமவற்றை . 

2. அகன்றதன் சரமாவதியை அருளிச்செய்கிறார் இராவணனுக்கு 
என்று தொடங்கி . சரமாவதி . முடிந்த நிலம் . 

இதி உக்த்வா பருஷம் வாக்யம் ராவணம் ராவணாநுஜ 

ஆஜகாம முஹூர்த்தேந யத்ர ராயல் ஸலக்ஷ்மண ? 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 17 : 1 . 

3 . " ஸந்த்யஸ்தம் மயா 1 ) என்பது , பிரமாணம் . 

4 . " உங்களோடு எங்கள் இடை இல்லை என்று நான் போபினமை 
போன்று , என் நெஞ்சும் என்னை விட்டுப் போயிற்று என்கிறார் உங்களுக்கு 
என்று தொடங்கி . 


70 


திருவாய்மொழி- எட்டாம் பத்து 


சங்கும் இரு கைக் கொண்டு - வெறும் புறத்திலே ஆலத்தி 
வழிக்க வேண்டும்படி இருக்கிற இரண்டு கைகளிலும் ஆழ்வார் 
களைத் தரித்து . பல் நெடும் சூழ் சுடர் ஞாயிற்றோடு பால் மதி 
ஏந்தி - பலவாய் தூரப் போய் எங்கும் ஒக்க பரவக் கூடியன 
வான ஒளிகளையுடைய சூரியனோடே பாலோடு ஒத்த ஒளியை 
யுடைய சந்திரனை ஏந்தி . ஓர் கோலம் நீலம் நல் நெடும் குன் 
றம் வருவது ஒப்பான் - அந்த ஒளிகளுக்குப் பரபாகமாய் , 
மற்றை இனங்கட்கு வேறுபட்டதாய் , கண்டார் கண் குளிரும் 
படி நீலமாய் , 1 மற்றும் சொல்லப்படாத அழகுகளை உடைத் 
தாய் , அளவிடற்கு அரியதாய் இருப்பது ஒரு மலை நடந்து வரு 
மாறு போலே ஆயிற்று , ஆழ்வார்களை ஏந்திக்கொண்டு உலா 
வும்படி . நாண்மலர்ப்பாதம் அடைந்ததுவே - செவ்விப் பூவிலே 
வண்டு படிந்தாற் போலே சேர்ந்தது ; யான் இனிச் செய்வது 

( 10 ) 


என் ? 


794 . 


1 


டாதம் அடைவதன் பாசத் தாலே 

மற்றவன் பாசங்கள் முற்ற விட்டுக் 
கோதில் புகழ்க்கண்ணன் தன்னடி மேல் 

வண்குரு கூர்ச்சட கோபன் சொன்ன 
தீதில் அந்தாதி ஓர் ஆயி ரத்துள் 

இவையும் ஓர் பத்து இசை யோடும் வல்லார் 
ஆதும் ஓர் தீதிலர் ஆகி இங்கும் 

அங்கும் எல் லாம் அமை வார்கள் தாமே . 
பொ - ரை : - திருவடிகளை அடைய வேண்டும் என்ற ஆசையாலே , 
உலக சம்பந்தமான வலிய ஆசைகளை அடியோடு நீக்கி , குற்றம் இல் 
லாத புகழ்கள் நிறைந்த கண்ணபிரானுடைய திருவடிகளின் மேலே , 
வளவிய திருக்குருகூரிலே அவதரித்த ஸ்ரீ சடகோபராலே அருளிச் 
செய்யப்பட்ட குற்றம் இல்லாத அந்தாதி ஓர் ஆயிரத்துள் ஒப்பற்ற 
இவை பத்துப் பாசுரங்களையும் இசையோடு பாடவல்லவர்கள் , தீங்கு 
ஒரு சிறிதும் இல்லா தவராகி இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் 
எல்லாம் நிறைந்து குறைவற்று இருப்பர்கள் என்றவாறு . 


1 . 

நல் " என்றதன்பொருள் , மற்றும் சொல்லப்படாத அழகுகளை 
யுடைத்தாய் என்பது . 


இரண்டாந் திருவாய்மொழி - பா . 11 ( 1 
வி - கு : -பாதம் அடைவதன் பாசத்தாலே பாசங்கள் முற்ற 
விட்டுச் சொன்ன இவையும் ஓர் பத்து என்க . பத்து இசையோடும் 
வல்லார் தீது இலராகி எல்லாம் அமைவர்கள் என்பதாம் . 

ஈடு : - முடிவில் , இத்திருவாய்மொழி வல்லார் , அறிவின்மை 
முதலிய எல்லாக் குற்றங்களும் நீங்கி , இவ் உலகத்திலும் மேல் 
உலகத்திலும் தாங்களே கிருதக்கிருத்யர் ஆவர் என்கிறார் . 

பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்ற வல் பாசங்கள் 
முற்ற விட்டு - திருவடிகளைக் கிட்டுகையில் உண்டான விருப் 
பத்தாலே புறம்பு உண்டான வலிய பற்றுக்களை அடியோடே 
விட்டார் : -இது ஆயிற்று இத் திருவாய்மொழியிற் சொல்லிற் 
றாயிற்று . என்றது , புறம்பு உள்ள பற்றுக்கள் அற்றுத் திரு 
வடிகளை ஆசைப்பட்டவர் அல்லர் ; " மாற்பால் மனம் சுழிப்ப 
மங்கையர் தோள் கைவிட்டு ” என்கிறபடியே , திருவடிகளில் 
பற்றினாலே ஒரு காரணம் பற்றி வந்த புறம்பு உண்டான பற் 
றினைத் தவிர்ந்தவர் என்றபடி . கோது இல் புகழ் - திருவடி 
களில் பற்றுக்குக் காரணம் அவனுடைய கல்யாண குணங்கள் . 
குணங்களுக்குக் கோதாவது , தன்னை ஒழியப் புறம் பேயும் 
நசை செய்யும்படி இருக்கை . கண்ணன் தன் அடிமேல் வண் 
குருகூர்ச் சடகோபன் சொன்ன - இப் புகழ்களையுடைய 
கிருஷ்ணன் திருவடிகளிலே ஆயிற்றுச் சொல்லிற்று . பரம 
உதாரரான ஆழ்வார் அருளிச்செய்த 

தீது இல் அந்தாதி - பிரபந்தத்துக்குத் தீதாவது , வேறு 
கதைகளை எடுத்துக் கூறுதல் . என்றது , ஸ்ரீராம சரிதம் 
சொல்லப்புக்கு , முருகனுடைய பிறப்பு , புஷ்பக வர்ணநம் என் 
னும் இவை தொடக்கமானவற்றிலே இழிந்து பேசுதலைத் 
தெரிவித்தபடி . " இந்த நாராயணனுடைய சரிதத்தைச் சொல் 
1 , பின் இரண்டு அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய் 

யாதும் ஓர் தீது இலராகி " என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ‘ அறி 
வின்மை முதலிய எல்லாக் குற்றங்களும் நீங்கி என்கிறார் . 

2. இக் திருவாய்மொழியில் சொன்ன அர்த்தத்தைச் சுருங்க அருளிச் 
செய்கிறார் என்னும் இடம் தோன்ற அருளிச்செய்கிறார் இது வாயிற்று ) 
என்று தொடங்கி . இதனால் இவர்க்கு உண்டான வேறு பாட்டினை அருளிச் 
செய்கிறார் ‘ புறம்பு என்று தொடங்கி . மாற்பால் என்பது , மூன்றாம் 
திருவர் . 14 . 

3. பாதம் அடைவதன் பாசத்தாலே ” என்றதனைக் கூட்டிக் கோதில் 
புகழ் ” என்பதற்கு இயைபு அருளிச் செய்கிறார் ‘ திருவடிகளில் 
தொடங்கி , 

4. இந்த நாராயணனு டைய என்று தொடங்கும் வாக்கியம் , பாரதம் . 
நாராயண கதாம் இமாம் ” என்பது , 


கிறார் . 


. 


என் 


72 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


லப் புகுகிறேன் என்று தொடங்கிப் போரின்வகை முதலான 
வற்றைச் சொல்லுதல் . ஓர் ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து 
இசையோடும் வல்லார் - ஒப்பற்றவையான ஆயிரம் திருவாய் 
மொழியில் இப்பத்தையும் மிக்க பிரீதியோடு சொல்லுமவர்கள் . 
ஆதும் ஓர் தீது இலராகி - 1 அறிவின்மை முதலான குற்றங் 
களும் நீங்கப் பெறுவர் . புறம்பு உள்ள நசை அற்று இருக்கச் 
செய்தே ,பிரபந்தம் தலைக்கட்டுகைக்காக இருக்குமதுவும் அவர் 
களுக்கு இல்லை . இங்கும் அங்கும் எல்லாம் அமைவார்கள் - இவ் 
உலகத்தோடு மேலுலகத்தோடு வாசி அறக் குறைவற்று இருப் 
பர்கள் . என்றது , இவ் உலகத்தில் செய்யவேண்டியதைச் 
செய்து முடித்தவர்கள் யமனை எதிர்பார்க்கிறார்கள் என்கிற 
படியே சமைந்திருப்பார்கள் ; மேலுலகத்தில் நான் எல்லா 
அடிமைகளும் செய்வேன் " என்று குறைவு அற்று இருப்பார் 
கள் . தாமே - உபய விபூதியிலும் தாங்களே முதன்மை பெற் 
றவர்கள் ஆவர்கள் . 

(11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
நங்கருத்தை நன்றாக நாடி 

நிற்கும் மால் அறிய 
இங்கிவற்றில் ஆசை எமக்குளதென்- சங்கையினால் 
தன்னுயிரில் மற்றில் நசை தான் ஒழிந்த மாறன் தான் 
அந்நிலையை ஆய்ந்துரைத்தான் அங்கு . 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


1 . ( யாதும் தீது ” என்றதன் பொருள் , அறிவின்மை 

அறிவின்மை என்று 
தொடங்கும் வாக்கியம் . 

ஓர் தீது என்றதன் பொருள் புறம்புள்ள 
என்று தொடங்கும் வாக்கியம் . பிரபந்தம் தலைக்கட்டுகைக்காக இருத்தல் , 
ஆழ்வாருக்கு . 

2. இருக்கும் பிரகாரத்தை அருளிச்செய்கிறார் ( இவ் உலகத்தில் 1 
என்று தொடங்கி . 

“ க்ருத க்ருத்யா ப்ரதீக்ஷந்தே ம்ருத்யும் ப்ரியம் இவாதிதிம் 17 
என்பது , பாரதம் . 

பவாம்ஸ்து ஸஹவைதேஹ்யா கிரிஸாநுஷ ரம்ஸ்யதே 

அஹம் ஸர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதம் ஸ்வபதம்ச தே 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 31 : 25 . 

3. தாமே ” என்ற ஏகாரத்தின் பொருளை அருளிச்செய்கிறார் 
உபய விபூதியிலும் என்று தொடங்கி , 


2 


மூன்றாந் திருவாய்மொழி- " அங்கும் இங்கும் " 

முன்னுரை 
ஈடு - மேல் திருவாய்மொழியிலே , பத்தாம் பாசுரத்திலே 
" ஓர் கோல நீல நல் நெடும் குன்றம் வருவது ஒப்பான் என்று 
வடிவழகை அநுசந்தித்தவாறே , தாம் பட்ட கிலேசத்தை 
மறந்து , சிலர் விரும்பியதுவே காரணமாக இவ் வடிவோடே 
சம்சாரத்திலே தனியே வந்து அவதரித்து உலாவா நிற்பன் ; 
பகைவர்களும் , நடுநிலையரும் , வேறு பிரயோஜனங்களை 
விரும்புகின்றவர்களுமாய் இவனுக்குப் பரிவுடையார் ஒருவரும் 
இன்றிக்கே இருக்கிற சம்சாரத்திலே , அடியார்கள் விரும்பியன 
வற்றைத் தருவதற்காகச் சம்சாரிகள் இனத்தனாய் , சிலர்க்குப் 
பரதந்திரனாயும் அவதாரத்துக்குப் பிற்பட்டார்க்குக் கோயில் 
களிலும் வீடுகளிலும் அண்மையில் இருப்பவனாயும் இருந்து 
கொண்டிருக்கிற இவனுடைய சௌகுமார்யம் அறிந்து பரியக் 
கூடியவர்கள் ஒருவரும் இலர் ; நானும் உதவப் பெறுகின்றி 
லேன் என்று அவன் தனிமைக்கு வெறுத்து அஞ்சினாராக ; 
( 4 நமக்குப் பரிவர் இலர் என்று அஞ்சவேண்டா ; முமு 

க்களும் முக்தரும் நித்தியரும் ஆகிய இவர்கள் நம்மேல் 
பரிகையே யாத்திரையாய் இருக்குமவர்கள் அல்லரோ ? அன் 
றியும் , நமக்குத்தான் வேறே சிலர் பரிய வேண்டி இருந்ததோ? " 
என்று சர்வேர்வரன் - தன் வரம்பில் ஆற்றலுடைமையைக் 
காட்டிச் சமாதானம் செய்ய , சமாதானத்தை அடைந்தவராய் 
உவகையர் ஆகிறார் . 


1. மேல் திருவாய்மொழியிலே ஆத்மாவிலும் ஆத்மாவோடு சம்பந்தப் 
பட்ட பொருள்களிலும் நசை அற்ற படியைச் சொல்லி , இத் திருவாய்மொழி 
யிலே அவனுக்குப் பரிவர் இலர் என்று துக்கப் படுவதற்குக் காரணம் யாது ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் மேல் திருவாய்மொழியிலே 
என்று தொடங்கி , 

2. இத் திருவாய்மொழியில் வருகின்ற “ என் மனம் சூழ வருவாரே ) 
என்றதனைத் திருவுள்ளம்பற்றிச் • சம்சாரத்திலே என்று தொடங்கியும், 

தானவர் யாவரும் , வானவர் என்றதனைத் திருவுள்ளம் பற்றிப் பகைவர் 
களும் என்று தொடங்கியும் , “ கோளூரகத்தும் புளிங்குடியும் ” என்றதனைத் 
திருவுள்ளம்பற்றிக் கோயில்களிலும் என்று தொடங்கியும் , " கைகளை ஆரத் 
தொழக் காணேன் ” என்ற தனைத் திருவுள்ளம்பற்றி நானும் உதவப் பெறு 
கின்றிலேன் என்றும் அருளிச்செய்கிறார் . சௌகுமார்யம் - மிருதுத் தன்மை . 
3 கலக்கம் இல்லா " 

என்பது போன்றவைகளைக் கடாக்ஷித்து 
முமுக்ஷுக்களும் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

4 மாகடல் தன்னைக் கடைந்தானை " என்பதனைக் கடாக்ஷித்துத் 
< தன் வரம்பில் ஆற்றலுடைமையைக் காட்டி என்கிறார் .. 

10 


74 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
அன்றிக்கே , சர்வேஸ்வரன்மேல் பரிகைக்குத் தமக்குக் 
கூட்டு ஆவார் இலர் என்று தம் தனிமைக்கு வெறுக்கிறார் 
என்றும் சொல்லுவர்கள் . நித்திய சூரிகள் பகவத் அனுபவத் 
திலே நோக்குள்ளவர்கள் ; சம்சாரிகள் ஐம்புல இன்பங்களிலே 
நோக்குள்ளவர்கள் ; பிரமன் சிவன் முதலானவர்கள் , தங் 
களுக்காக 34 நீள் நகர் நீள் எரி வைத்தருளாய் ” என்று அவனை 
அம்புக்கு இலக்கு ஆக்குதல் , ஏவிக் காரியம் கொள்ளுதல் செய் 
பவர்கள் ; ஆகையாலே , பரிகைக்குத் தமக்கு ஒரு துணை இல்லை 
என்று தம் தனிமைக்கு வெறுக்கிறார் என்றபடி . 

4 சேஷமாக 
உள்ள இவ் ஆத்மாவுக்குச் சேஷியே இரக்ஷகன் என்னும் 
வெளிச் சிறப்பு அறிவிற்கு முதல் அடி ; சேஷவஸ்துவாகில் , 
சேஷிக்கு அதிசயத்தை விளைத்துத் தன் சொரூபம் பெறுமது 
ஆகையாலே , அவன் காப்பாற்றப்படும்வன் , நாம் காப்பாற்று 
மவர் என்னுமளவும் செல்ல அறிகை , சொரூபத்தை உள்ள 
படி உணருகையாவது . 

795 


அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் 
எங்கும் இனையை என்று உன்னை அறிய கிலாது அலற்றி 
அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் 
சங்கு சக்கரக் கையவன் என்பர் சரணமே . 


என்று 


1. இத்திருவாய்மொழியில் வருகிற " தாளும் தோளும் கைகளை ஆர 
என்பது போன்றவைகளைக் கடாக்ஷித்து வேறும் ஒரு வகையில் அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் ‘ சர்வேஸ்வரன் என்று தொடங்கி . 

2. துணை இலர் என்கிறது என் ? நித்தியசூரிகள் முதலானோர் இவரோ ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் நித்திய சூரிகள் 
தொடங்கி . 

3 . நீள்நகர் 7 ) என்பது ,திருவிருத்தம் , 92 . 

4. காப்பாற்றுகிறவனைக் கண்டால் , தான் விரும்புகிற காரியங்களை 
வேண்டிப் பெற்றுக்கொள்வதே அன்றி , அவனுக்கு என் வருகிறதோ ? என்று 
பரியத் தேடுவது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் சேஷ 
மாக உள்ள என்று தொடங்கி . வெளிச் சிறப்பு - ஞானம் . 

5. சேஷமாக உள்ள இவ்ஆத்மாவுக்கு முடிந்த நிலம் யாது ? என்ன , 
< சேஷ வஸ்துவாகில் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 


கிறார் , 


இத் திருவாய் மொழி நம்மாழ்வாருடைய திருப்பல்லாண்டு என்று 
அருளிச்செய்வர் . 


மூன்றாந் திருவாய்மொழி -- பா . 1 75 
பொ - ரை : - அந்த உலகங்களிலும் இந்த உலகத்திலும் மற்று 
முள்ள எல்லா உலகங்களிலும் தங்கி இருக்கின்ற தேவர்களும் தான 
வர்களும் மற்றும் உள்ள மனிதர்களும் ஆகிய இவர்கள் , இத் தன் 
மையை என்று உன்னை அறியமாட்டாது துதித்து , ஸ்ரீதேவியும் பூதே 
வியும் நீளாதேவியும் ஆகிய தேவிமார்கள் திரு மேனியில் சேர்ந்திருக் 
கின்ற, சங்கையும் சக்கரத்தையும் தரித்திருக்கும் திருக்கரங்களையுடைய 
எம்பெருமானே ! நாங்கள் சரணம் என்பர்கள் . 

வி - கு : -அங்கும் இங்கும் எங்கும் வானவர் தானவர் யாவரும் 
இனையை என்று அறியகிலாது அலற்றிச் சரணம் என்பர் என்க . இத் 
தன்மையை என்று உன்னை அறிய மாட்டாது என்றது , உன் சௌகு 
மார்யத்தை அறியமாட்டாது என்றபடி . சேரும் அவன் என்றும் , சங்கு 
சக்கரக் கை அவன் என்றும் கூட்டுக . ஆய்மகள் - நப்பின்னைப்பிராட்டி . 

இத் திருவாய்மொழி , கலி நிலைத்துறை . 

ஈடு : -முதற்பாட்டு . இதில் , உன் சௌகுமார்யத்தை 
அறிந்து பரிதல் இன்றிக்கே , தாங்கள் விரும்பியனவற்றை 
அடைதற்குச் சாதனம் என்று இருப்பர்கள் என்று , ஐய்வர் 
யங்களை விரும்புகின்றவர்களுடைய செயலைக் குறித்து குறை 
கூறுகிறார் . 

அங்கும் இங்கும் - மேல் உலகங்களிலும் , பூமியிலும் . எங் 
கும் - சொல்லப்படாத பாதாளம் முதலிய உலகங்களிலும் . 
வானவர் - அநுகூலர் . தானவர் - பிரதிகூலர் . யாவரும் 
இரண்டு வகையினருமான மனிதர்கள் முதலானவர்களும் . 
உன்னை இனையை என்று - சர்வேஸ்வரனான உன்னை , இப் 
படிப் பட்டவன் என்று . என்றது , நிரதிசய சௌகுமார்யத்தை 
யுடையவன் என்று என்றபடி . இவர் நெஞ்சில் அவன் 
சௌகுமார்யமே ஆயிற்று உறைத்திருப்பது . இனையை அறிய 
கிலாது - கருமுகைமாலை போலே இருக்கிற உன்படி அறி 
யாதே . பரிய அறியாமைக்கு , அநுகூலரான தேவர்களோடு 
பிரதி கூலரான அசுரர்களோடு , இவ் இரண்டும் கூடின மனி 


1. " இனையை என்று அறியகிலாது சரணம் என்பர் 11 என்பதனைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . " இனையை ” என்ற பதம் , சௌகுமார்யத்தைக் காட்டுமோ ? என்ன , 
( இவர் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. பிரதிகூலரான தானவர்கள் பரிவர்களோ ? என்ன , திருஷ்டாந் 
தத்தின் பொருட்டு என்கிறார் ‘ பரிய அறியாமைக்கு என்று தொடங்கி , 
அதாவது , பிரதிகூலர்கள் பரியாதது போன்று , அநுகூலர்களும் பரிய அறியார் 


கள் என்றபடி , 


76 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


தர்களோடு வாசி இல்லை . 1 அவனைப் பரியக் கண்டவர்கள் 
எல்லாரும் என்று இருக்கிறாராயிற்று இவர் . அலற்றி . எவன் 
எல்லாவற்றையும் முழுதும் உணர்ந்தவனோ ? எல்லாவற்றையும் 
தனித் தனியாகவும் உணர்ந்தவனோ " என்றும் , " இவனுடைய 
ஆற்றல் உயர்ந்தது ; பலவகையாகக் கேட்கப் படுகின்றது ; 
இவனுடைய ஜ்ஞான பலக் கிரியைகள் இயல்பானவை ”” என் 
றும் தங்களுடைய இரக்ஷணத்துக்கு உடலான வார்த்தை 
களைக் கதறாநிற்பர்கள் . நீ பாதுகாக்கப்படுமவன் என்று அறி 
யார்கள் . சௌகுமார்யத்தையும் அழகையும் சொல்லுகிறது 
இதற்கு மேல் : 

பூமகள் மண்மகள் ஆய்மகள் அங்கம் சேரும் - 6 அவனை 
அடைவதற்குப் புருஷகாரமாகப் பிராட்டிமார் உண்டு என்பர் 
கள் . என்றது , “ யாவன் குற்றம் செய்யாதவன் ” என்பாரும் , 
" குற்றத்தை உணருகிறது என் ? பொறுக்கு மித்தனை 
அன்றோ ? என்பாரும் , முதலிலே குற்றம் காணாதபடி தன் 
இனிமையை முன்னிடுவாரும் அங்கே உண்டு என்பர்கள் 
என்றபடி . " வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை 


1. மேலதற்கே வேறும் ஒரு வகையில் விடை அருளிச்செய்கிறார் 
( அவனை என்று தொடங்கி . என்றது , இந்தச் சரீரத்தைப் படைத்தது 
சர்வேஸ்வரனை ஆராதிக்கும் பொருட்டே யாதலின் எல்லாரும் பரியவேண்டிய 
வர்களே என்றபடி . 

2 . ய : ஸர்வஜ்ஞ: ஸர்வவித் ) 
என்பது , முண்டகோபநிடதம் . 1 : 1 . 
3 . “ பராஸ்ய பக்தி : விவிதைவ ம்ரூயதே 

ஸ்வாபாவிகீ ஜ்ஞாந பலக்ரியாச 
என்பது , ஸ்வேதாய்வதர உபநிடதம் . 6 . 

4. ஆயின் , எது செய்யவேண்டும் ? என்ன , அவன சௌ குமார்யத்தை 
நினைத்துப் பரிய வேண்டும் ; அது செய்கிறார்கள் இலர் என்கிறார் நீ என்று 
தொடங்கி . 

5. புஷ்பத்தில் வசிப்பவள் ஆகையாலே மிகுந்த மிருதுத் தன்மையை 
யும் அழகையுமுடைய பிராட்டி முதலானோர் சேர்ந்திருக்கும் திருமேனி 
என்கையாலே , அவனுடைய மிருதுத் தன்மையும் , அழகும் சித்தம் என்று 
திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார் " சௌகுமார்யத்தையும் என்று 
தொடங்கி . 

6. நம்மைப் பாதுகாப்பவன் அவன் என்றிருக்குமவர்கள் , பிராட்டி 
மாரை நினைக்கும் நினைவினை அருளிச்செய்கிறார் அவனை என்று தொடங்கி 

7 . புருஷகாரமாக இருக்கும் விதத்தை அருளிச்செய்கிறார் யாவன் ) 
என்று தொடங்கி , இப்பொருளையுடைய சுலோகத்தை 5 - ஆம் பக் . காண்க ,. 

8. அவர்களுடைய நினைவினை இகழ்கின்ற இவருடைய மனோ 
பாவத்தை அருளிச்செய்கிறார் வடிவாய் என்று தொடங்கி , இது , திருப் 
பல்லாண்டு . 2 . 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 1 , 2 77 
யும் பல்லாண்டு ” என்று அச் சேர்த்திக்கு மங்களாசாசனம் 
செய்வார் இலர் . சங்கு சக்கரம் கையவன் - கையும் திருவாழியு 
மான அழகை அநுபவிக்கைக்கு இழிவார் இலர் . நம் விரோதி 
களைத் துண்டிக்கைக்குக் கையிலே திவ்விய ஆயுதங்களை யுடை 
யவன் என்பர் . வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் 
பல்லாண்டு ” என்ன வேண்டி இருக்குமே இவர்களுக்கு . சர 
ணம் என்பர் - விரும்பினவற்றைப் பெறுதற்குச் சாதனம் 
என்பர் ; விரும்பத் தக்கது என்று அறிவார் இலர் ; சுகுமார 
விஷயம் என்று அறிவார் இலர் . என்றது , முன் தானை ஏற்றல் , 
எதிரிகள் அம்புக்கு இலக்கு ஆக்குதல் செய்வர்கள் என்ற 
படி . 

( 1 ) 
796 
சரணம் ஆகிய நான்மறை நூல்களும் சாராதே 
மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பென்றிவைமாய்த்தோம் 
கரணப் பல் படை பற்று அற ஓடும் கனல் ஆழி 
அரணத் திண் படை ஏந்திய ஈசற்கு ஆளாயே . 3 

பொ - ரை : - புகலிடமாக இருக்கின்ற நான்கு வேதங்களாகிற 
சாஸ்திரங்களில் இழியாமல் , வாள் வேல் முதலிய கருவிகளையுடைய 
பல வகைப்பட்ட சேனைகளும் பற்று அறும்படி ஓடச் செய்கின்ற, 
நெருப்பைப் போன்று பிரகாசிக்கின்ற , அடியார்களுக்குப் பாதுகாவ 
லாக உள்ள வலிய ஆழிப்படையைத் தரித்திருக்கின்ற ஈசனுக்கு அடி 
மைப்பட்டும் இறப்பு பிறப்பு பெரியவியாதி முதுமை என்னும் 
இவற்றையே நாம் போக்கிக்கொண்டோம் . என்றது , இவற்றைப் போக் 
கிக்கொண்டது இத்தனை ஒழிய , வேறு அத்தாணிச் சேவகம் பெற்றோம் 
இல்லையே என்றபடி . 

வி - கு :-( நாம் ) சாராதே - சாராதும் , ஈசற்கு ஆளாய் - ஆளாயும் 
வை மாய்த்தோம் என்க . ஒடும் - ஓடச் செய்கின்ற கனல் ஆழி என்க . 
அன்றிக்கே , பல் படை பற்று அறும்படியாகப் பகைவர்கள் மேல் ஓடு 
கின்ற கனல் ஆழி என்னலுமாம்.அரணம் திண்கனல் ஆழிப் படை என்க . 
1 . " சங்கு சக்கரக் கையவன் 

என்னுமவருடைய மனோபாவத்தை 
அருளிச்செய்கிறார் கையும் என்று தொடங்கி 

2. ஆயின் , தாம் எப்படி இருப்பர் ? என்ன , “ வடிவார் சோதி ” 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

< வடிவார் என்பது , 
திருப்பல்லாண்டு . 2 . 

3. இழந்த செல்வத்தைப் பெற விரும்புகின்றவர்கள் , புதிய செல் 
வத்தைப்பெற விரும்புகின்றவர்கள் என்னும் இருவித ஐஸ்வரிய காமரையும் 
சொல்லுகிறார் இப்பாசரத்தால் , 


78 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

ஈடு : -இரண்டாம் பாட்டு . " ஐஸ்வர்யம்போலே நிலை நில்லா 
தது ஒன்று அன்றே இது ; நித்தியமாய் இருப்பது ஒன்று 
அன்றோ ? என்று ஆத்ம லாபத்துக்காக வணங்குகிற கேவலர் 
வந்து தோற்ற , அவர்கள் செயலைக் குறித்துக் குறை கூறுகி 
றார் . என்றது , 2 4 சத்துவம் முதலிய குணங்களையுடையாரை 
விஷயமாகக் கொண்டவை வேதங்கள் " என்கிறபடியே , ஐம் 
வரியத்தையும் அதற்குரிய சாதனங்களையும் தெரிவிக்கிற முற் 
பகுதியில் இழியாமல் வீட்டு நெறியைத் தெரிவிக்கிற பிற்பகுதி 
யிலே நின்று இறைவனை அடைந்து பிறப்புப் பற்றை மாய்த் 
தோம் அன்றோ நாம் என்று கேவலர் செயலுக்கு இரங்குகிறார் 
இதில் என்றபடி . 

சரணமாகிய - ஐஸ்வர்யங்கள் விஷயமாகவும் , அவற்றைப் 
பெறுதற்குஉரிய சாதனங்கள் விஷயமாகவும் உள்ள ஞானங் 
களுக்குச் சாதனமான . நான்மறை நூல்கள் - நான்கு வேதங் 
களாகிற சாஸ்திரங்கள் . நூல் - சாஸ்திரம் . அன்றிக்கே , நான் 
மறைகளும் நூல்களும் எனப் பிரித்து , நூல்கள் என்பதற்கு , 
ஆகமம் முதலானவைகள் என்று பொருள் கூறலுமாம் . நான் 
மறையாகிற சாஸ்திரம் என்றே சீயர் அருளிச் செய்வர் ; 
4 ( “ வேத பாஸ்த்ரா விரோதிநா ” என்னக் கடவது அன்றோ. 
மரணம் தோற்றம் வான் பிணி மூப்பு என்ற இவை மாய்த் 
தோம் - பிறப்பு இறப்புக்கள் , பிரபலமான வியாதி , மூப்பு 


1 . மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பு என்ற இவை மாய்த்தோம் 
என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. இப்பாசுரத்திற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் சாத்துவம் முதலிய 
என்று தொடங்கி . 

த்ரைகுண்ய விஷயா வேதா : நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுந 
என்பது , ஸ்ரீ கீதை 2 : 45 . 

மாய்த்தோம் அன்றோ நாம் என்றது , ஈண்டு முன்னிலைக்கண் வந்தது . 
" நாமரை யாமத்து என்னோ வைகி நயந்ததுவே " (திருக்கோவையார். 164 .) 
என்றவிடத்து நாம் என்னும் முன்னிலை உளப் பாட்டுத் தன்மை உயர்வு 
தோன்ற முன்னிலைக்கண் வந்தது என்றார் பேராசிரியர் . இந்த எட்டாம் பத் 
தின் 43 - ஆம் பக் . குறிப்புப் பார்க்கவும் . 

3. நான் மறை நூல் சரணம் ஆகையாவது என் ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் ஐஸ்வர்யமும் என்று தொடங்கி . அவற்றைப் பெறு 
தற்குரிய சாதனங்கள் என்றது , ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை 

4. ஆயின் , வேதமான சாஸ்திரம் என்ற இடம் உண்டோ ? என்ன ,உண்டு 
சன்று அதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் வேத பாஸ்த்ர என்று தொடங்கி ,. 
இது , ஆரிஷம் , 


மூன்றாந் திருவாய்மொழி - பா .2 ,3 


79 


2 


தொடக்கமான ஆறு விதமான விகாரங்களை மறுவல் இடாத 
படி கழித்துக் கொண்ட இத்தனை அன்றோ நாமும் செய்தது . 
மாய்த்தோம் என்ற உயர்வு நிந்தையிலே . 

கரணம் பல் படை பற்று அற ஓடும் கனல் ஆழி - குதிரை 
தேர் யானை காலாள் என்பனவாய்ப் பலவகைப்பட்ட பகைவர் 
கள் சேனையானது அடியோடு ஓடும்படி ஒளி வீசுகின்ற திரு 
வாழி . அன்றிக்கே , 1 கரணங்களின் கூட்டங்களை விஷயங்களி 
னின்றும் அடியோடு பற்று அற ஓடும்படி ஒளிவீசுகின்ற திரு 
ஆழி என்னுதல் . அரணம் திண் படை - அடியார்களுக்கு அர 
ணாய் , பகைவர்களாலே வேறுபடுத்த ஒண்ணாதபடியாய் 
இருக்கை . அன்றிக்கே , 

அன்றிக்கே, ஈஸ்வரன் விடினும் அடியார்களை 
விடாத திண்மையையுடைய படை ஆதலின் திண்படை என் 
கிறார் என்னலுமாம் . ஏந்திய ஈசற்கு - திரு ஆழியை ஏந்து 
கையினாலே சர்வேம்வரன் ஆனவனுக்கு . ஆளாயே - அவர்கள் 
ஆள் ஆகையாவது என் ? என்னில் , பகவானை அடைய விரும் 
புமவனைப் போன்று , பகவானை வணங்குதலும் அந்திமஸ்மிரு 
தியும் உண்டு ஆகையாலே சொல்லுகிறது . ஆளாய் , மரணம் 
தோற்றம் வான் பிணி மூப்பு என்ற இவை மாய்த்தோம் . ( 2 ) 

797 
ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் 
வாளும் வில்லும் கொண்டுபின் செல்வார் மற்றில்லை 
தாளும் தோளும் கைகளை ஆரத் தொழக்காணேன் 
நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே .. 

பொ - ரை : - ஒருவரை ஆளாகவும் அங்கீகரியார் ; சக்கரத்தையும் 
சங்கையும் தாமே சுமப்பார் ; வாளையும் வில்லையும் கொண்டு இளையபெரு 
மாளைப் போன்று பின்செல்கின்றவர்கள் ஒருவரும் இலர் ; திருவடிகளை 
யும் திருத்தோள்களையும் என்னுடைய கைகள் நிறையும் படியாக நான் 
தொழுவதற்கு என் கண்களாலே காணப் பெறுகின்றிலேன் ; இந்தப் 
பூமியில் நாள்தோறும் அடியேன் தேடாநின்றேன் . 


1 . கரணங்களின் கூட்டங்களை என்றது , ஐந்து இந்திரியங்களான 
கூட்டங்களை என்றபடி . கரணம் இந்திரியங்கள் . பல்படை கூட்டம் . 

2. ஆள் ஆகையாவது என் ? என்றது , பகவானுடைய அநுபவத்தை 
விட்டு , ஆத்ம அநுபவத்திலேயே நிறைவு பெற்றவர்களாய் இருக்கின்ற அவர் 
கள் ஆளாகையாவது என் ? என்னில் , என்றபடி , அந்திம ஸ்மிருதி - உடலை 
விட்டு உயிர் நீங்கும் காலத்தில் பகவானைப் பற்றிய நினை வு . 


8d 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஈடு : -மூன்றாம் பாட்டு , 1 வேறு பிரயோஜனங்களை 
விரும்புகின்றவர்கட்காகத் தன் வாசி அறியாதே எதிரிடவல்ல 
சம்சாரத்திலே தனியே வசிக்கின்றான் ; அங்குத்தைக்குக் 
காவலாக நான் உதவப் பெறுகின்றிலேன் என்று இன்னாதா 
கிறார் . 

ஆளும் ஆளார் - இரண்டு உலகங்களிலும் பரிகைக்கு 
ஆள் இல்லை; தனியே ஒருவரை ஆளவேண்டும் என்று இருக் 
கிறார் . 3 நித்திய சூரிகள் பகவானுடைய அநுபவத்திலேயே 
நோக்குள்ளவர்கள் ; சம்சாரிகள் ஐம்புல இன்பங்களிலே 
நோக்குள்ளவர்கள் . ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் - ஆபரண 
மான திவ்விய ஆயுதங்கள் , அவனுடைய மிருதுத் தன்மை 
யாலே மலை எடுத்தாற் போலே சுமையாகத் தோற்றுகிறது 
இவர்க்கு . பகைவர்களுக்கு ஆயுதங்களாய் , அநுபவிப்பார்க்கு 
ஆபரணமாய் இருக்கிறவை . தாம் 
இருக்கிறவை . தாம் - தம்மைப் 

தம்மைப் பார்த்துக் 
கொள்ள வேண்டாவோ . எப்போதும் கை கழலா நேமியான் 
அன்றோ, அவனுக்கு நிரூபகங்களான இவை சுமையோ ? 
என்ன , அதுதான் செய்கிறது . வாளும் வில்லும் கொண்டு - 
இளையபெருமாளைப் போலே ஒருவர் பின்னே கொடு சென் 
றால் ஆகாதோ ? ஆளும் ஆளார் , சுமப்பார் தாம் , பின் செல் 
வார் மற்று இல்லை என்கிறது , பரிவரான நீர் அவற்றுக்கு 
அன்றோ ? என்று தம்மை ஏவுகைக்காக . 


7 


1. திருப்பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2. இம்மை மறுமை என்னும் இரண்டு உலகங்களையும் ஆளாநிற்க ,, 
( ஆளும் ஆளார் என்கிறது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் இரண்டு என்று தொடங்கி . 

3. ஆள் இல்லாதபடி எப்படி ? என்ன , நித்தியசூரிகள் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4 . ஏந்துவார் என்னாமல் " சுமப்பார் என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் ஆபரணமான என்று தொடங்கி , 

5. ஆயுதங்கள் ஆபரணமானபடி எப்படி ? என்ன , ‘ பகைவர்களுக்கு 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

6. வாளும் வில்லும் கொண்டு ” என்பதற்கு , அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் எப்போதும் என்று தொடங்கி , நிரூபகங்களான - அறுதி இட்டு 
உரைப்பவைகளான . 

7. “ பின் செல்வார் மற்று இல்லை ” என்பதற்கு , பின் செல்வார் 
உண்டோ ? என்ன , இளையபெருமாளைப்போலே என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார். 


• 216 


+ 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 3 81 
தாளும் தோளும் - நடக்கும்போது நடைச்சக்கரவத்துப் 
பிடிக்கும்படி ஆயிற்று , மாறி இடும் திருவடிகள் இருப்பது . 

ஸ்ரீராமபிரான் முன்னே எழுந்தருளினார் " என்னக் கடவது 
அன்றோ. அதனையும் , வீசு தோள்களையும் . 

3 கைகளை ஆர 
வயிறு ஆர உண்ண என்பாரைப் போலே . தொழக் 
காணேன் - 4 தொழுகையும் பரிதலும் பரியாயம் போலே 
காணும் . தொழக் காணப் பெறுகின்றிலேன் . நம என் 
பதனால் , எனக்கு அன்று , அவனுக்கு என்று அன்றோ 
சொல்லுகிறது . தொழுதலும் , நம 8 என்றலும் பரியாயம் 
அன்றோ. நாளும் நாளும் நாடுவன் - அவன் தனிமையை 
நினைத்து, அவனுக்கு என் வருகிறதோ ? என்று நாள்தோறும் 
ஆராயாநிற்பன் . சம்பந்தம் நித்தியமானால் அதன் காரியமான 
பரிவும் நித்தியமாகக் கடவது அன்றோ. அடியேன் - சொரூப 
ஞானமுடைய நான் . என்றது , சேஷிக்கு மேன்மையை விளைக் 
கையே சேஷ வஸ்துவுக்குச் சொரூபம் என்று அறிந்த நான் 
என்றபடி . ஞாலத்தே - பரமபதத்திலே இருந்து அஸ்தாநேபய 


1. தாள்களையும் தோள்களையும் தொழுவதற்கு , அப்படி மனக் கவர்ச்சி 
யாக இருக்குமோ ? என்ன , நடக்கும் போது என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் , நடைச் சக்கரவத்துப் பிடிக்கையாவது , கடைச் 
சக்கரவர்த்தி வந்தான் என்று விருது பிடித்தல் . 

2. மாறி இடும் திருவடிகள் மனக் கவர்ச்சியாக இருக்கும் என்பதற்குப் 
பிரமாணம் காட்டுகிறார் ‘ ஸ்ரீ ராமபிரான் என்று தொடங்கி . 

" அக்ரத : ப்ரயயௌ ராம : ஸீதா மத்யே ஸுமத்யமா 

ப்ருஷ்டதஸ்து தநுஷ்பாணி : லக்மண : அநுஜகாமஹ 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் , 11 : 1 . 

3 . கைகளை " என்பதில் ஐகாரம் அசைநிலை . கைகள் என்பதே 
பொருள் . 
4 . 

பரியக் காணேன் என்னாமல் , " தொழக் காணேன் " என்பான் என் ? 
என்ன , தொழுகையும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் . பரியாயம் - ஒரு பொருட் சொற்கள் . 

5. தொழுதலும் பரிதலும் பரியாயமானவாறு யாங்ஙனம் ? என்ன , 
* நம 8 என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . என்றது , 
அவனுக்குப் பரதந்திரமானால் அவனுக்கு அதிசயத்தைப் பண்ணுகை சொரூப 
மாகையாலே நம : என்பதனாலே பரிவைச் சொல்லுகிறது என்றபடி . 

6 , நாள்தோறும் ஆராயவேண்டுமோ ? என்ன , சம்பந்தம் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
7. " ஞாலத்தே ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 

பரம 
பதத்திலே என்று தொடங்கி . அஸ்தாநே பய சங்கை பண்ணுதல் - அஞ்ச 
வேண்டிய இடம் அல்லாத இடத்திலும் அச்சத்தாலே என் வருகிறதோ ? 
என்று ஐயங்கொள்ளுதல் . 

11 


82 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


சங்கை பண்ணுகிறேனோ ? பிரஹ்மாஸ்திரம் விடுவார் , நாக 
பாசத்தை இட்டுக் கட்டுவார் , அழைத்து வைத்து மல்லரை இட்டு 
வஞ்சிக்கத் தேடுவார் , பொய்யாசனம் இடுவார் ஆகிய இவர்கள் 
இருக்கிற தேசத்தில் வாழாநின்றால் நான் அஞ்சாதே செய் 

( 3 ) 


வது என் ? 


798 


ஞாலம் போனகம் பற்றி ஒர் முற்றா உருவாகி 
ஆலம் பேரிலை அன்ன வசம் செயும் அம்மானே ! 
காலம் பேர்வது ஒர் காரிருள் ஊழி ஒத்துள தால்உன் 
கோலம் காரெழில் காணலுற்று ஆழும் கொடியேற்கே . 


காண 


பொ - ரை : - உலகத்தை எல்லாம் உண்டு , முகிழ் விரிகின் 
றது ஓர் ஆல் இலையில் ஓர் இளம்பிள்ளையாய் இடம் வலமாகப் படுத்த 
அம்மானே ! மேகம் போன்ற உன் அழகிய கோலத்தைக் 
வேண்டும் என்று விரும்பி ஆழங்காற்பட்ட கொடியேனாகிய எனக்கு , 
ஒரு கணத்தினின்றும் மற்றொரு கணத்திற்கு மாறுகின்ற சிறிய கால 
மானது , கரிய இருள் நிறைந்த ஊழிக்காலத்தை ஒத்திருக்கின்றது 
என்றவாறு , 


வி - கு : - முற்றா உருவாகிப் போனகம் பற்றி அன்னவசம் செய் 
யும் அம்மான் என்க . அன்னவசம் செய்தல் - உண்ட உணவு ஜீர்ணம் 
ஆகாதபடி இடம் வலமாகப் படுத்தல் . கொடியேற்குப் பேர்வது ஓர் 
காலம் ஊழி ஒத்துளது என்க . பேர்தல் - மாறுதல் . 


ஈடு : - நான்காம் பாட்டு . இவர் இப்படி அஞ்சினவாறே 
அழிவு காலத்தில் அவ் ஆபத்தினின்றும் உலகத்தை எடுத்து 
வயிற்றிலே வைத்து நோக்கினவன் அன்றோ நான் ? நீர் 
நம்மை நோக்கி அஞ்ச வேண்டாங் காணும் என்று , தான் 
எல்லாப் பொருள்களையும் காப்பாற்றுகின்றவனாக இருக்கும் 
இருப்பைக் காட்டினான் ; எல்லாரையும் இருக்கின்ற வஸ்து 
அன்றோ பிரளயத்திலே அகப்படப் புக்கது என்று அதற்கும் 
அஞ்சுகிறார் . 


1 . " ஆலம் பேர் இலை அன்னவசம் செயும் அம்மானே ” என்றதனைத் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் ,, 


மூன்றாந் திருவாய்மொழி - 

83 
ஞாலம் போனகம் பற்றி " இது நமக்கு அறாது என்று அறி 
யாமல் , பூமிப்பரப்பை அன்றோ வயிற்றிலே எடுத்து வைத்தது ? 
வெண்ணெயும் ஜீர்ணியாது என்றே அன்றோ இவர் இருப் 
பது ? ஒர் முற்று உருவாகி - ஒரு கொறுட்டிலே தெறித்தால் 
மற்றைக் கொறுட்டாலே பால்பாயும் பருவமாயிற்றுப் பருவம் . 
அன்றிக்கே , யசோதையின் குழந்தையாகிய கிருஷ்ணனுக்கும் 
கீழாய் அன்றோ இருப்பது , இந்த இளமை என்னுதல் . பிரளய 
ஆபத்திலே வரையாதே பாதுகாத்த பாதுகாப்பும் , அகடி தகட 
நாசாமர்த்தியமும் இவர் நெஞ்சில் படுகிறன இல்லை; செளகுமார் 
யமே ஆயிற்று இவர்க்குத் தோற்றி இருப்பது . ஆலம் பேர் 
இலை - அங்கு ஒரு தொட்டிலிலே கிடக்கப்பெற்றது , இங்கு ஓர் 
இளந்தளிரான ஆல் இலையிலே ஆயிற்றுத் திருக்கண் வளர்ந் 
தருளுகிறது . பேர் இலை - பெயருகிற இலை ; அதாவது , முகிழ் 
விரிகிற இலை என்றபடி . உலகங்கள் எல்லாம் அழிந்திருக்கும் 
காலத்தில் ஆலமரத்தினுடைய கிளையில் ஒரு தளிரிலே இக் 
குழந்தை படுத்துக் கொண்டிருக்கிறதே இது என்ன ஆச் 
சரியம் ! " , இளந்தளிரில் கண்வளர்ந்த என்கிறபடியே . 
அன்றிக்கே , ஆலம் பேரிலை - ஆலிலை என்று ஒரு பெயர் மாத் 
திரமான இலை என்னுதல் . அன்றிக்கே , பெரிய இலை என்று 
விபரீத லக்ஷணையாய் , சிற்றிலை என்னு தல் . 


1. ஞாலத்தைப் போனகமாகப் பற்றி என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் 

இது என்று தொடங்கி , 
2. கொறட்டிலே என்ற பாடம் , சீயர் அரும்பதத்துக்குப் பொருந்தும். 
கொடிற்றிலே என்று இருக்கலாமோ என்று தோன்றுகிறது . 

3. பாதுகாக்கும் தன்மையும் , அகடித கடநாசாமர்த்தியமும் அச்சம் நீங்கு 
தற்குக் காரணங்களே அன்றோ ? என்ன , பிரளய ஆபத்திலே என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . அகடித கடநாசாமர்த்தியம் 
செயற்கரிய செயல்களையும் செய்யும் ஆற்றல் . சௌகுமார்யம் - மிருதுத் தன்மை . 

ஞாலம்போனகம் " என்கையாலே பாதுகாக்கும் தன்மையும் , ஆலம் 
பேரிலை ” என்கையாலே அகடிதகடநா சாமர்த்தியமும் தோற்றுகின்றன . 

4 . " ஆலம்பேரிலை ” என்றதனால் போதரும் வேறு பாட்டினைக் காட்டு 
கிறார் < அங்கு என்று தொடங்கி , 

5. ஆலந்தளிரில் கண் வளர்ந்ததற்குப் பிரமாணங்கள் காட்டுகிறார் 
உலகங்கள் என்று தொடங்கி , 

கதம் நு அயம் பலி : பேதே லோகே நாபா முபாகதே 

பாகாயாம் வடவ்ருக்ஷஸ்ய பல்லவேது இதி விஸ்மி த ே ” 
என்பது . 

" இளம் தளிரில் ” என்பது , பெரிய திரு. 2 , 10 : 1 . 
6. விபரீ தலக்ஷணை - குறிப்பு மொழி . 


84 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


2 


அன்னவசம் செய்யும் - உணவுக்கு ஈடாக இடம் வலம் 
கொள்ளும் . என்றது , யசோதைப் பிராட்டியின் தொட்டிலில் 
செய்யும் செயல்களனைத்தையும் செய்யுமாயிற்று அதற்குள்ளே . 
கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் அதில் என்றபடி . 
தனக்கு ஜீர்ணமாகாத பூமியை உண்டலும் , ஜீர்ணமாகாது 
என்று அறியாத இளைஞன் ஆகையும் , பிரளயத்திலே சிறிய 
இடத்தையுடைய ஆலிலையிலே திருக்கண் வளர்ந்தருளுகையும் , 
அதிலே கிடந்த இடத்தில் கிடவாமல் விளையாடுதலும் , இவை 
எல்லாம் பயத்துக்கு இடங்களாய் இருக்கிறதாயிற்று இவர்க்கு .. 
அம்மானே - எல்லாரையும் காப்பாற்றுகின்றவன் ஆன 
வனே ! 3 ஒரு சிறிய மனிதனுக்கு வந்தது ஒன்று அன்றிக்கே , 
எல்லாரையும் காப்பாற்றுகின்றவனானவனுக்கு வந்தது என்று 
இதுவும் அச்சத்திற்கு இடமாகிறது இவர்க்கு . பேர்வது ஓர் 
காலம் கார் இருள் ஊழி ஒத்துளதால் - உன் தனிமையை 
நினைக்க நினைக்க , ஒரு கணத்தினின்றும் மற்றொரு கணத்துக் 
குப் பேருகிற நடுவிலே சந்திக்கிற நேரமானது , மஹா அந்த 
காரமான கல்பமாய்க் கொண்டு நெடுகாநின்றது எனக்கு . 

உன் கார் எழில் கோலம் காணல் உற்று - உன்னுடைய 
கறுத்த எழிலான திருமேனியைக் காணல் உற்று என்னுதல் . 
அன்றிக்கே , மேகத்தினுடைய எழில் போலே இருந்துள்ள 
அழகு என்னு தல் . காண லுற்று ஆழுங் கொடியேற்கே - மங் 
களாசாசனம் செய்கைக்கு உன் அழகிய வடிவைக் காண 
ஆசைப்பட்டுப் பெறாதே நோவுபடுகிற மஹா பாபியான 
எனக்கு . 

4 சம்சாரத்தின் அச்சம் அவனை அடையப் போம் ; 
ஒரு காலத்திலும் முடியாதே நித்தியமாய் இருப்பது ஓர் அச்சம் 
தொடர்ந்து வரும்படியான பாபத்தைச் செய்தேன் என்பார் 
ஆழுங் கொடியேற்கே என்கிற இரக்ஷகனுக்கு என் வரு 
கிறதோ ? என்கிற அச்சத்துக்கு முடிவு இல்லையே , ( 4 ) 

‘ கிடக்கில் பெரியாழ்வார் திரு . 1. 1 ; 9 , 
2. மேலே கூறியவற்றை எல்லாம் முடித்துக் காட்டுகிறார் தனக்கு 
என்று தொடங்கி . 

3 . அம்மான் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ஒரு 
சிறிய என்று தொடங்கி . 

4 . “ ஆழும் என்ற நிகழ்காலத்தின் பொருளை விவரிக்கிறார் சம் 
சாரத்தின் என்று தொடங்கி . 

5. இந்த அச்சம் நித்தியமாக இருக்குமோ ? என்ன , இரக்ஷகனுக்கு 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . என்றது , எம்பெருமா 
னுடைய விக்கிரஹல வலக்ஷண்யம் நித்தியமாகையாலே பரிவும் நத்தியமாய் 
இருக்கும் என்றபடி , 


. 


5 


1 . 


, 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 5 


85 


799 


. 


கொடியார் மாடக் கோளூர் அகத்தும் புளிங்குடியும் 
மடியாது இன்னே நீ துயில் மேவி மகிழ்ந்தது தான் 
அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ ? அன்றேல் இப் 
படிதான் நீண்டு தாவிய அசைவோ ? பணியாயே . 

பொ - ரை : - கொடிகள் கட்டிய மாடங்களையுடைய திருக்கோ 
ளூர் என்ற திவ்விய தேசத்திலும் திருப்புளிங்குடி என்ற திவ்விய 
தேசத்திலும் சோம்புதல் இல்லாமல் இப்படித் திருக்கண்வளர்ந்தருளி 
நீ மகிழ்ந்திருக்கிற இது , பல அவதாரங்களைச் செய்து அடியார்களு 
டைய துன்பத்தை நீக்கிய தளர்ச்சியோ ? அன்றேல் , திரிவிக்கிரம அவ 
தாரத்தைச் செய்து இவ் உலகத்தைத் தாவி அளந்த தளர்ச்சியோ ? 
அருளிச் செய்ய வேண்டும் . 

வி - கு : -துயில் மேவி மகிழ்ந்தது அசைவோ ? அசைவோ ? 
பணியாய் என்க . மடியாது - இடம்வலமாக மாறாமல் . திருக்கோளூரும் 
திருப்புளிங்குடியும் பாண்டிய நாட்டிலேயுள்ள திவ்விய தேசங்கள் . 

ஈடு : - ஐந்தாம் பாட்டு . பிரளய சமுத்திரத்திலே தனியே 
கண்வளர்ந்தருளுகிறான் என்று பயப்பட்டவருடைய அச்சம் 
தீர , பரிவரும் உண்டாய் , அச்சம் இல்லாதவையான திருக் 
கோளூர் திருப்புளிங்குடி தொடக்கமான இடங்களிலே கண் 
வளர்ந்தருளுகிறபடியைக் காட்டிக் கொடுக்க , அது தானும் 
இவர்க்கு அச்சத்திற்குக் காரணமாயிற்று . 

கொடி ஆர் மாடம் கோளூரகத்தும் - கொடி மிக்க மாடங் 
களையுடைய திருக்கோளூரிலும் : பகைவர்கள் , கிடந்த இடம் 
அறிந்து அபிசரிக்கும்படி கொடி கட்டிக்கொண்டு கிடக்க 
வேண்டுமோ ? கொடிக்குப் பயப்பட வல்லார் இவரைப் போன் 
றார் இலர் . கம்ச பயத்தாலே ஒளித்து வளர்ந்தாற் போலே 
இருக்கல் ஆகாதோ ? இந்த அச்சம் இல்லை அன்றோ மேற் 
பாட்டில் ; அநுகூலர் என்றும் பிரதிகூலர் என்றும் வேறுபாடு 


1. " கோளூரகத்தும் புளிங்குடியும் துயில்மேவி மகிழ்ந்தது என்ப 
தனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . “ கொடியார் மாடம் என்பதற்கு ரசோக் தியாக அருளிச்செய்கிறார் 
கொடிக்கு என்று தொடங்கி . கொடி - பெண்ணுமாம் . 

3. மேற் பாசுரத்துக்கும் இப் பாசுரத்துக்கும் வாசியை அருளிச்செய் 
கிறார் இந்த அச்சம் என்று தொடங்கி , இல்லாமைக்குக் காரணத்தை 
அருளிச்செய்கிறார் அநுகூலர் என்று தொடங்கி , 


86 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
அறத் தன்னோடு கலந்து கிடக்கையாலே . புளிங்குடியும் - 1 இது 
வும் ஓர் அச்சத்திற்குக் காரணம் . பல இடங்களிலும் படுக்கை 
படுக்கிறது சிரமத்தின் மிகுதி என்று இருக்கிறார் . மடியாது - 
* இடம் வலம் கொள்ளாமல் , அன்றிக்கே , மடி என்று சோம் 
பாய் , சோம்பாதே என்னுதல் . என்றது , நமக்காக இவன் 
கிடக்கிறான் என்று அறிந்து , பரிதலுக்கு ஒருவரைப் பெற்றி 
லோம் என்று இளகாது ஒழிதலைக் குறித்தபடி . 

இன்னே - இப்படியே கிடந்ததோர் கிடக்கை என்னு 
மித்தனை ஒழிய , பாசுரம் இடப் போகாதிருக்கை . நீ துயில் மேவி 
மகிழ்ந்தது தான் - அவிகாரியாய் இருக்கிற நீ ஒருபடியே கண் 
வளர்ந்தருளி, அதனாலே இனியன் ஆகைக்குக் காரணம் என் ? 
7( இவன் முகத்திலே தெளிவுண்டாய் இருந்தது ; அதற்கு அடி 
முன்பே ஒரு சிரமம் உண்டாகை அன்றோ என்று இருக்கிறார் ; 
சிரமமுடையார்க்கு உறங்க உறங்க முகம் தெளிந்து வரக் 
காண்கையாலே . அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ - திரு 
வடிகளிலே சரணம் புகுந்த இந்திரன் முதலாயினோர்கட்காக 
இராவணன் முதலானோர்களை அழியச் செய்து ,அவர்களுடைய 
துக்கங்களைக் கெடுத்த இளைப்போ ? அன்றேல் - அன்றாயின் , 
நீண்டு இப்படிதான் தாவிய அசைவோ - அன்றே பிறந்து 
அன்றே வளர்ந்து மிருதுவான திருவடிகளைக் கொண்டு காடும் 
ஓடையும் அளந்து கொள்ளுகையாலே திருவடிகள் நொந்தோ ? 


1. இரண்டு திருப்பதிகளிலும் கண் வளர்வதனைச் சொல்லுகிறவருடைய 
மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் ‘ இதுவும் என்று தொடங்கி 

2 . அது எப்படி ? என்ன , ‘ பல இடங்களிலும் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. < இடம் வலம் கொள்ளாமல் என்றதற்குக் கருத்து , பாடோடிக் 
கிடப்பதே என்று திக்கிக்கிறார் என்பது . 

4. இளகாது ஒழிதல் - எழுந்திராது ஒழிதல் . 

5. இன்னபடி என்று சொன்னால் என் ? என்ன , கிடந்ததோர் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . கிடந்ததோர் என்பது , திரு 


மாலை . 23 . 


6. அவிகாரி - வேறுபாடு இல்லாதவன் . 

7. இனியன் ஆகை நல்லது அன்றோ ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் ‘ இவன் என்று தொடங்கி . 

8. இது எங்கே கண்டோம் ? என்ன , சிரம முடையார்க்கு என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 5 , 6 


பணியாய் -தோள் நொந்தோ , திருவடிகள் நொந்தோர் அருளிச் 
செய்யாய் . என்றது , தோள் நொந்தது என்னில் தோளைப் 
பிடிக்க , தாள் கொந்தது என்னில் தாளைப் பிடிக்கவும் அருளிச் 
செய்யவேண்டும் என்றபடி . அன்றிக்கே , வார்த்தைகளின் ஒலி 
யின் தளர்ச்சியைக் கொண்டு அறியலாம் என்று கேட்கிறார் 
என்னுதல் . 2 உகந்தருளின இடங்களிலும் செய்யமுடியாதன 
இல்லை ; சொல்ல நினையாமல் இருக்கிறான் இத்தனை என்று இருக் 
கிறார் . 

( 5 ) 
800 


1 


பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் 
அணியார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் அவர்காண்மின் 
தணியா வெந்நோய் உலகில் தவிர்ப்பான் திருநீல 
மணியார் மேனியொடு என்மனம் சூழ வருவாரே . 

பொ - ரை : -வேறு ஒருவரையும் வணங்காத நித்தியசூரிக 
ளுடைய வணக்கத்திற்கும் ஞானம் முதலான குணங்களுக்கும் தாமே 
விஷயமாக இருப்பவரும் , அழகுபொருந்திய சக்கரத்தையும் சங்கையும் 
ஏந்திக்கொண்டிருப்பவருமான இறைவன் காண்மின் ; தணியாத கொடிய 
பிறவியாகிய கோயினை இந்த உலகத்திலே தணிக்கும்பொருட்டு , அழகிய 
நீலமணிபோன்ற திருமேனியோடு என் மனம் மயங்கும் படியாக 
வந்து உலாவுவர் என்கிறார் . 

வி - கு : -ஏந்துமவர் , வெம் நோய் தவிர்ப்பான் திரு நீலமணியார் 
மேனியொடு என்மனம் சூழ வருவார் காண்மின் என்க . 

ஈடு :-ஆறாம் பாட்டு . * நீர் இங்ஙனே கிடந்து படுகிறது 
என் ? எல்லாரையும் காப்பாற்றுமவன் அல்லனோ அவன் ! 
என்ன , நித்திய சூரிகள் பரிய இருக்கக்கூடிய அவன் சம்சாரத் 
திலே அவ் வடிவோடே வந்து உலாவாநின்றால் நான் இப்படிப் 
படாதே செய்வது என் ? என் கிறார் . 


1. மேல் வாக்கியத்தை விவரணம் செய்கிறார் தோள் நொந்தோ 
என்று தொடங்கி . 

2. அர்ச்சாவதாரம் வார்த்தை அருளிச்செய்யக் கூடுமோ ? என்ன , 
< உகந்தருளின என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. திருப்பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 


88 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
பணியா அமரர் - வேறே சிலரைப் பணிவதற்குக் காரணம் 
இல்லாத நித்திய சூரிகள் . என்றது , முன்பு சேவிக்கத் தகா 
தார் காலே குனிந்து , ஒரு நாளிலே ஞானம் பிறந்து , அழுக்கு 
உடம்பு எச்சில் வாய் " என்று கழிந்ததற்கு வருந்தி , பின்பு 
வகுத் கார் காலிலே குனிந்தவர்கள் அல்லர் ; பணித்தல் பணிதல் 
செய்யாதவர்கள் என்றபடி . இதனால் , முக்தரை வேறு படுத்து 
கிறது . பணிவும் பண்பும் தாமேயாம் - அவர்கள் பணிவுக்கும் 
ஞானம் முதலான குணங்களுக்கும் தாமே விஷயமாக இருக்கு 
மவர் . அணியார் ஆழியும் சங்கும் ஏந்தும் - 4 எல்லா ஆபரணங் 
களும் தாமேயாகப் போரும்படியான திவ்விய ஆயுதங்களைத் 
தரித்து , நித்தியசூரிகளுக்குக் காட்சி கொடுத்தால் அவர் 
களும் அஸ்தாதே பயத்தால் சங்கை பண்ணி மங்களாசாசனம் 
பண்ணும்படி ஆயிற்று இருப்பது . அவர்களுக்கும் நான் பட் 
டது படவேண்டும் . 

அவர் காண்மின் - " அவர் கண்டீர் அச்சமுள்ள இடத்திலே 
வந்து பிறக்கிறார் . 6 தமக்கு ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் 
வருகிறாரோ ? என்னில் , உலகில் தணியா வெம் நோய் தவிர்ப் 
பான் வருகிறார் . தணியா வெம்நோயாவது , ஒரு நாளும் முடி 
யாத தாபத்திரயம் முதலானவைகள் . திருநீல மணி ஆர் மேனி 
யொடு - நீலமணி போலே சிரமத்தைப் போக்கக் கூடியதாய்ச் 
சுகுமாரமான வடிவோடே . இங்கே வர வேண்டினால் , அவ் வடி 
வோடே வரவேண்டுமோ ? என்மனம் - அந்தச் சுகுமாரமான 


1. உடம்புக்கு அழுக்காவது , பிறரை வணங்குதல் . வாய்க்கு எச்சி 
லாவது , பிறரைத் துதித்தல் . 

" ஆவியை அரங்க மாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் 

தூய்மையில் தொண்டனேன் கான் சொல்லினேன் தொல்லை நாமம் ” 
என்பது , திருக் குறுந்தாண்டகம் . 12 . 

2. பணித்தல் - துதித்தல் . பணிதல் - வணங்குதல் , 

3 . " பண்பு ” என்றது , நீர்மையைக் காட்டி , அதனால் ஞானம் முதலான 
குணங்களைக் கூறுகிறது . 

4. அணி ஆபரணம் . ஆர்தல் - அமைதல் . இதனைத் திருவுள்ளம் 
பற்றியே , எல்லா ஆபரணங்களும் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

5 . வருவார் என்றதனைக் கடாக்ஷித்துக் கருத்து அருளிச்செய்கிறார் 
( அவர் கண்டீர் என்று தொடங்கி . 

6. மேலுக்கு அவதாரிகை அருளிச்செய்கிறார் ‘ தமக்கு என்று 
தொடங்கி . தாபத்திரயமாவது , தன்னைப்பற்றி வருவனவும் , பிற உயிர்களைப் 
பற்றி வருவனவும் , தெய்வத்தைப்பற்றி வருவனவும் என மூவகையான் வரும் 
துன்பங்கள் . 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 6,7 


89 


வடிவோடே சம்சாரத்திலே உலாவுகிறான் என்று அறிந்த 
என் மனமானது . சூழ வருவாரே - சுழன்று வரும்படி வரு 
கிறவர் . அன்றிக்கே , தணியா வெம் நோய் தவிர்ப்பான் உல 
கில் வருகிறவர் என்றுமாம் . 

( 6 ) 


801 
வருவார் செல்வார் வண்பரி சாரத்து இருந்த என் 
திருவாழ் மார்வற்கு என் திறம் சொல்லார் செய்வது என் ? 
உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு 
ஒருபாடு உழல்வான் ஓர் அடி யானும் உளன் என்றே . 

பொ - ரை : - திருவண் பரிசாரத்திலிருந்து இங்கு வருகிறவர்களும் , 
இங்கிருந்து அங்குச் செல்கின்றவர்களுமான மக்கள் , திருவண்பரிசாரத் 
தில் எழுந்தருளியிருக்கின்ற என் திருவாழ்மார்பற்கு , அழகு 
பொருந்திய சக்கரத்தையும் சங்கையும் சுமந்து கொண்டு , இந்த உலகத் 
தில் உம்மோடு கூட ஒருபக்கத்திலே திரிகின்றவனான ஓர் அடியவனும் 
உளன் என்பதாக , என்னுடைய தன்மையைச் சொல்ல மாட்டார்கள் 

; 
நான் இனிச் செய்வது என் ? 

வி - கு : - வருவார் செல்வார் , என் திருவாழ் மார்வற்கு , சுமந்து 
உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்று என் திறம் சொல்லார் ; 
செய்வது என் ? என்க . 

ஈடு : -ஏழாம் பாட்டு . இங்கே வந்து திருப்பரிசாரத்திலே 
எழுந்தருளியிருக்க, நான் உதவப்பெறாமல் துன்புற்றவனானால் , 
ஓர் அடியானும் உளன் என்று அவனுக்கு அறிவிப்பாரையும் 
பெறுகிறிலோம் என்கிறார் . 

வருவார் செல்வார் - திருநகரியினின்றும் திருப்பரிசாரத் 
திற்குப் பெருவழியாக இசங்காநிற்கும் . என்றது , இயக்கம் 


து 


1 . ( வண் பரிசாரத்து இருந்த என் திருவாழ்மார்வற்கு ஓர் அடியானும் 
உளன் என்று 

என் திறம் சொல்லார் ” என்பதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. அவனுக்குத் தாம் உளர் என்று அறிவிக்கை தேட்டமானால் " செல் 
வார் என்ன அமைந்திருக்க , வருவார் ” என்பான் என் ? என்ன , திரு 
நகரியில் நின்றும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
என்றது , போவாரும் வருவாருமாய் வழி கடவாநிற்கச்செய்தே , என் திறம் 
சொல்லாதிருக்கிறார்கள் என்றபடி , இசங்குதல் - நடத்தல் , 

12 


90 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


1 


13 


அற்று இருக்கிறது அன்று கண்டீர் என்றபடி . அன்றிக்கே , 
தங்கள் காரியத்தாலே விரைந்து போவாரைத் தம் நிலை அறி 
விக்கப்போகிறார்கள் என்றும் , அங்கு நின்றும் வருவாரைத் 
தம்மை அழைக்க வருகிறார்கள் என்றும் இருப்பர் என்னுதல் . 
வண்பரிசாரத்து இருந்த என் திருவாழ் மார்வற்கு - - திருப்பரி 
சாரத்தில் இருப்புக்குப் பரிய வேண்டும் ; அதற்குமேல் , பிராட்டி 
யுடைய சேர்த்திக்குப் பரியவேண்டும் . அன்றிக்கே , 34. சீதா 
பிராட்டியோடு கூடி தேவரீர் மலையடிவாரத்தில் உலாவும் 
பொழுது நான் தேவருக்கு எல்லா நிலையிலும் எல்லா அடிமை 
களும் செய்வேனாக என்ற இளையபெருமாளைப் போலே 
தொடர்ந்து போய் அடிமை செய்ய வேண்டும்படி ஆயிற்று 
இங்கு இருக்கிற இருப்பு என்னுதல் . என் திறம் சொல்லார் 
சொன்ன வார்த்தையைக் கேட்பிப்பார் இல்லாமை சொல்லாது 
ஒழிகிறார் அல்லர் கண்டீர் ! என் திருவாழ்மார்வற்கு - என் பிராட்டி 
சந்நிதி ஆகையாலே சொன்ன வார்த்தை விலை செல்லும் 
கண்டீர் . செய்வது என் - இதற்கு என்னாற் செய்யலாவது என் ? 
தங்கள் தங்கள் காரியத்தின் நிமித்தம் போவார்களாகில் . 

நன்று ; அவர்கள் அங்குப் போனால் சொல்லும் பாசுரம் 
யாது ? என்ன , உரு ஆர் சக்கரம் சங்கு சுமந்து - அழகு மிக் 
கிருந்துள்ள ஆழ்வார்களை விருப்பத்தோடு தரித்து , அன் 
றிக்கே , திருமேனிக்கு எல்லாம் வேறு ஓர் ஆபரணம் வேண் 
டாதே தானே ஆபரணமாகப் போரும்படியான ஆழ்வார் 


என்ற 


1 . " ஸ்வகாரியார்த்தமாகப் போகிறாரும் வருகிறாரும் திருப்பரிசாரத்து 
ஏறப்போகிறாராகவும் அங்கு நின்றும் வருகிறாராகவும் நிச்சயித்து 
ஆறாயிரப்படி இங்கு நினைவுகூர்க . 

2. " வண்பரிசாரத் திருந்த ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
( திருப்பரி சாரத்தில் என்று தொடங்கி , திருவாழ்மார்பற்கு ” என்றதற்கு , 
பாவம் அருளிச்செய்கிறார் அதற்குமேல் என்று தொடங்கி , 

3. கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொருள் ஒரு மிதுனம் என்னும் 
இடம் தோற்றுகைக்காகப் பிராட்டியினுடைய சம்பந்தம் சொல்லுகிறது என்று 
இரண்டாவதாக வேறும் ஒரு கருத்து அருளிச்செய்கிறார் ‘சீதாபிராட்டியோடு 
என்று தொடங்கி . 

<< பவாம்ஸ்து ஸஹவைதேஹ்யா கிரிஸா நுஷ ரம்ஸ்யதே 

அஹம் ஸர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத : ஸ்வபதம்சதே ” 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் , 31 : 25 . 

4. புருஷகாரத்திற்காகப் பிராட்டியினுடைய சம்பந்தம் சொல்லுகிறது 
என்று மூன்றாவதாக வேறும் ஒரு கருத்து அருளிச்செய்கிறார் ‘ சொன்ன 
வார்த்தை என்று தொடங்கி 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 7 , 8 91 
களைத் தரித்து என்னுதல் . இங்கு - பரிவர் இன்றிக்கே இருக் 
கிற இவ் உலகத்திலே . உம்மோடு ஒருபாடு உழல்வான் - இடை 
விடாதே ஒரு பக்கத்தைப் பற்றித் திரிவான் . ஒரு பக்கத்துக்கு 
இளையபெருமாள் உளர் அன்றோ. ஓர் அடியானும் உளன் 
என்றே - வேறு பிரயோஜனத்தைக் கருதாதவனாய் இருப் 
பான் ஒருவன் உளன் என்று . என்றது , 3 “ அந்த மஹாத் 
மாவானவன் கிடைத்தற்கு மிகவும் அரியன் என்கிறபடியே, 
ஒருவர் இலர் என்று கைவாங்கி இருப்பர் ; அது வேண்டா ; 
ஒருவன் உளன் என்று என் இடையாட்டம் சொல்லுகின்றிலர் 
கள் என்கிறார் என்றபடி . செய்வது என் ? 

( 7 ) 
802 . 
என்றே எனைஉன் ஏரார் கோலம் திருந்து அடிக்கீழ் 
நின்றே ஆட்செய்ய நீ கொண் டருள நினைப்பதுதான் 
குன்றேழ் பார்ஏழ் சூழ்கடல் ஞாலம் முழுஏழும் 
நின்றே தாவிய நீள்கழல் ஆழித் திருமாலே ! 

பொ - ரை : - எழு மலைகளும் எழுதீவுகளும் எழு கடல்களும் ஏழ் 
உலகங்களும் ஆகிய எல்லாவற்றினையும் நின்று அளந்த நீண்ட திருவடி 
களையுடைய சக்கரத்தைத் தரித்த திருமாலே ! உனக்கு அடியவனான 
என்னை , உன்னுடைய அழகு பொருந்திய ஒப்பனை திருந்திய திருவடி 
களின் கீழே நின்று அடிமை செய்வதற்கு நீ திருவுள்ளத்தே கொண் 
டருள நினைப்பது தான் எப்பொழுதோ ? என்கிறார் . 

வி - கு : - திருமாலே ! ஆட்செய்ய நீ கொண்டருள நினைப்பது 
தான் என்றே என்க . உன் நேரார் என்றும் பிரித்தல் தகும் . தனக்குத் 
தானே ஒத்த என்பது பொருள் . 

ஈடு : - எட்டாம் பாட்டு . பிறரை விடீர் ; உன் திருவடிக் 
கீழே பரிகைக்கு நிலை ஆளாக என்னைக் கொள்வது என் ? 
என்று அவனைக் கேட்கிறார் . 

1. மற்றொரு பக்கத்திற்கோ ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் ஒரு பக்கத்துக்கு என்று தொடங்கி . 

2 . அடியான் என்றதற்கு , பாவம் , வேறு பிரயோஜனத்தை 
என்று தொடங்கும் வாக்கியம் , 
3 . 

ஓர் , உளன் என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் அந்த 
என்று தொடங்கி , 

பஹநாம் ஜந்மநாமந்தே ஜ்ஞானவாந் மாம் ப்ரபத்யதே 

வாஸுதேவ : ஸர்வம் இதி ஸ மஹாத்மா ஸதுர்லபம் " 
என்பது , ஸ்ரீ கீதை , 7 : 19 . 

4. அடிக்கீழ் ஆட்செய்ய நீ கொண்டருள ” என்றதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


92 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


என்றே - 1 உம்முடைய காரியம் செய்கிறோம் அன்றோ 
என்ன , அதுதான் என்று ? என்கிறார் . என்னை - உன்னிடத் 
தில் பரிந்து அன்றி உளேன் ஆகாது இருக்கிற என்னை . உன் 
ஏர் ஆர் கோலம் திருந்து அடிக் கீழ் - அழகு மிக்க ஒப்பனை 
திருந்தின உன் திருவடிகளின் கீழே . என்றது , மங்களாசாச 
னம் செய்தல்லது நிற்க ஒண்ணாத திருவடிகள் என்றபடி . 
நின்றே ஆள் செய்ய - 2 எனக்குக் கொடுப்பாய் ; உனக்குக் 
கொடுக்கிறேன் என்று பிரயோஜனத்தைக் கொண்டு 
போகை அன்றிக்கே, விடாமல் அடிமை செய்ய . நீ கொண் 
டருள - நான் கிடந்தானை கண்டு ஏறுகை அன்றிக்கே , அடிமை 
செய்வான் என்று திருவுள்ளத்தே கொண்டருள . நினைப்பது 
தான் - அவன் நினைவிற்கே பலத்தோடு ஸம்பந்தம் உள்ளது ; 
தம்முடைய காதல் பலத்திற்குக் காரணம் அன்று என்று 
இருக்கிறார் . 

4. வண் பரிசாரத்து இருந்த " என்று எழுந்தருளி இருக் 
கிற இருப்புத் தனக்கே பரிய வேண்டி இருக்க , மனித செயல் 
களுக்கு அப்பாற் பட்ட செயலைச் செய்தால் மங்களாசாசனம் 
செய்தே நிற்க வேண்டாவோ ? என்கிறார் மேல் : குன்று ஏழ் 
பார் ஏழ் சூழ் கடல் ஞாலம் முழு ஏழும் நின்றே தாவிய நீள் 
கழல் ஆழித் திருமாலே - எழு குல மலைகள் என்ன , எழு தீவுகள் 
என்ன , அவற்றைச் சூழ்ந்துள்ள எழுகடல்கள் என்ன , இப்படி 
எழு வகைப்பட்ட பூமியை அடைய நின்ற நிலையிலே நின்று 
அளந்து கொண்டருளும்படி நீண்ட திருவடிகளையுடையை 
யாய்க் கையும் திருவாழியுமான திருமகள் கேள்வனே ! என் 
றது , சங்கம் சக்கரம் முதலிய திவ்ய ஆயுதங்களையுடைய திரு 
மகள் கேள்வனாய் வைத்து , காடும் ஓடையுமான பூமியை முழு 
தும் , நின்ற நிலையிலே மெல்லிய திருவடிகளைக் கொண்டு 
அளந்த சிரமம் தீரக் குளிர்ந்தஉபசாரம் செய்யப் பெறும் நாள் 


2 
. 


1. அவன் செய்கிறோம் என்றால் ஒழிய , என்று என்று கேட்கக் கூடா 
மையாலே , காரியம் செய்கிறோம் என்று அவன் திருவுள்ளம்பற்றினமையை 
அருளிச்செய்கிறார் உம்முடைய என்று தொடங்கி 

2 " தேஹி மே ததாமி தே ” என்பது , யஜுர்வேதம் . 

3 . ( நினைப்பது தான் ” என்றதனால் பலித்த பொருளை அருளிச்செய் 
கிறார் ‘ அவன் என்று தொடங்கி . 

4. மேலுக்கு எல்லாம் அவதாரிகை அருளிச்செய்கிறார் வண்பரி 
சாரத்து என்று தொடங்கி ,. 


மூன்றாந் திருவாய்மொழி -பா . 8 , 9 


93 


என்று ? என்றபடி . அன்றிக்கே , 1 அரியன செய்ய வல்ல நீ , 
நான் உன் திருவடிகளைக் கிட்டி நின்று அடிமை செய்யும்படி 
நினைத்தருள வேண்டும் என்கிறார் என்றலுமாம் . 

( 8 ) 
803 
திருமால் ! நான் முகன் செஞ்சடை யான் என்ற இவர்கள் எம் 
பெருமான் தன்மையை யார் அறி கிற்பார் ? பேசி என் ? 
ஒரு மா முதல்வா ! ஊழிப் பிரான் ! என்னை ஆளுடை 
கருமா மேனியன் என்பன் என் காதல் கலக்கவே . 

பொ - ரை : -நான்கு முகங்களையுடைய பிரமனும் சிவந்த சடை 
யை உடைய சிவனும் என்ற இவர்கள் , எம்பெருமானுடைய தன் 
மையை அறிகின் றவர்கள் யாவர் ? இதனைப் பற்றிப் பேசுவதனால் பயன் 
யாது ? நானும் , காதலானது என்னைக் கலக்க , திருமகள் கேள்வனே ! 
ஒப்பற்ற சிறந்த காரணனே ! ஊழிப்பிரானே ! என்னை அடிமை 
கொண்ட கரிய பெருமை பொருந்திய திருமேனியையுடையவனே ! 
என்று இவ்வளவேயன்றோ சொல்ல வல்லேன் ? 

வி - கு : - திருமால் : விளிப்பெயர் . காதல் என்னைக் 
மேனியன் என்பன் என்க , 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . 2 நம்மிடத்தில் பரிவு கொள்ளு 
வதற்குப் பிரமன் முதலானோர் இருக்க , நீர் இங்ஙன் அஞ்சுகிறது 
என் ? என்ன , அவர்கள் உன் சௌகுமார்யத்தை அறிவர் 
களோ என்கிறார் . 

திருமால் - திருமால் என்று பிரித்து விளிக்கிறார் . * நீயும் 
பிராட்டியுமான சேர்த்திக்கு மங்களாசாசனம் செய்வர்களோ 
அவர்கள் ? நான்முகன் - படைப்புக்கு உறுப்பான பல முகங் 
களையுடையனாய் , அதிலே நோக்குள்ளவன் . செம் சடையான் - 
சாதக வேஷம் தோன்ற நிற்கின்ற சிவன் . என்றது , தான் 
விரும்பிய பலத்தை அடைவதிலே நோக்குள்ளவன் என்றபடி . 


கலக்க 


1. அரியன செய்ய வல்ல என்று தொடங்கும் வாக்கியத்துக்குக் 
கருத்து , திரு உலகத்தை அளந்த செயற்கரிய செயல் போலே , என்னையும் 
உன் திருவடிகளிலே ஆக்கிக்கொள்ளுகையும் செயற்கரிய செயல் அன்றோ ? 
இதனையும் செய்யவேண்டும் என்பது . 

2 . நான்முகன் செஞ்சடையான் என்றிவர்கள் ஆர் அறிகிற்பார் 
என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

3. நான்முகன் என்றது முதல் " ஆர் அறிகிற்பார் என்றது முடிய , 
பாவம் அருளிச்செய்கிறார் நீயும் என்று தொடங்கி 


94 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


எம்பெருமான் தன்மையை - சர்வேஸ்வரனான உன்னுடைய 
சௌகுமார்யத்தை. ஆர் அறிகிற்பார் - சிலராலே அறியலாய் 
இருந்ததோ ? வேறு ஒன்றிலே நோக்குள்ளவர்களாய் இருக் 
கிறவர்கள் உன் சௌகுமார்யத்தை அறிய வல்லர்களோ ? 
வேறு ஒன்றையும் விரும்பாமல் உன்னையே விரும்புகின்றவர் 
களாய் இருந்தாலே தான் தேவரீருடைய சௌகுமார்யம் சில 
ரால் அறியலாய் இருந்ததோ ? பேசி என் - இது சொல்லி 
என்ன பிரயோஜனம் உண்டு ? என்றது , அவர்களைப் பரிவர் 
ஆக்கவோ ? உன் சௌகுமார்யத்தை அளவிற்கு உட்பட்டது 
ஆக்கவோ ? என்றபடி . அவர்கள் நம்மை அறியமாட்டார்களா 
கில் அறிந்த நீர் பேசிக் காணீர் என்ன , என்னால் தான் பேச 
லாய் இருந்ததோ ! என்கிறார் மேல் 

ஒரு மா முதல்வா - விலக்ஷணமான பரம காரணன் ஆன 
வனே ! ஊழிப்பிரான் - காலத்தால் சம்பந்தப்பட்ட எல்லாப் 
பொருள்கட்கும் ஸ்வாமி ஆனவனே ! என்னை ஆளுடை கருமா 
மேனியன் - புறம்பே ஈடுபட்டிருந்த என்னை உன்னிடத்திலே 
ஈடுபடும்படி செய்த வடிவை உடையவனே ! என்பன் - 2 இவ் 
வளவே அன்றோ என் அளவும் . எல்லாப் பொருள்கட்கும் நிர் 
வாஹகனாய் வடிவழகிலே என்னைச் சேர்த்துக்கொண்ட இது 
அன்றோ என்னைக் கலங்கப் பண்ணிற்று. என் காதல் கலக் 
கவே - என்னுடைய காதலானது நான் அஞ்சும்படி கலங்கப் 
பண்ண , உன் வடிவழகிலும் மேன்மையிலும் கலங்கிச் 
சொன்ன அத்தனை போக்கி , உன் சௌகுமார்யத்தை எல்லை 
கண்டு சொன்னேன் அல்லேன் . என்றது , காதலாலே அறிவு 
அற்றவனாய்க் கொண்டு சொன்னேன் அத்தனை போக்கி , 
நெஞ்சு ஒழிந்து சொன்னேன் அல்லேன் என்றபடி . - வேறு 
பிரயோஜனங்களை விரும்புகிறவர்களான பிரமன் சிவன் முத 


1 . ஆர் அறிகிற்பார் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
வேறு ஒன்றையும் என்று தொடங்கி , 

2 . " என்பன் என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ இவ்வளவே 
அன்றோ என்று தொடங்கி . என்றது , உன் சௌகுமார்யத்துக்குத் தகும்படி 
சொன்னேன் அல்லேன் ; கலங்கிச் சொன்னேன் என்றபடி . 

3. கலங்குகைக்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் எல்லாப் பொருள் 
கட்கும் என்று தொடங்கி , 

4. இப்பாசுரத்தால் பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் வேறு 
பிரயோஜனங்களை என்று தொடங்கி 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 9 , 10 


95 


லானோர்கள் பரிவும் உனக்கு ஒத்தது அன்று ; காதலால் கண் 
இல்லாதவனான என் பரிவும் உனக்கு ஒத்தது அன்று என்ற 
தாயிற்று . 

( 9 ) 
804 . 


கலக்கம் இல்லா நல்தவ முனிவர் கரைகண்டோர் 
துளக்கம் இல்லா வானவர் எல்லாம் தொழுவார்கள் 
மலக்கம் எய்த மாகடல் தன்னைக் கடைந்தானை 
உலக்க நாம் புகழ் கிற்பது என் செய்வது உரையீரே . 

பொ - ரை : - கலக்கம் இல்லாத ஞானத்தையும் நல்ல தவத்தையு 
முடைய சனகன் முதலான முனிவர்களும் கரைகண்டவர்களான முக்தர் 
களும் நடுக்கம் இல்லாத நித்திய சூரிகளுமான எல்லாரும் வணங்குவார் 
கள் ; கலக்கத்தை அடையும்படி பெரிய கடலைக் கடைந்த எம்பெருமா 
னுடைய கல்யாண குணங்கள் முடிவு பெறும்படி நாம் புகழ்ந்தோ 
மாவது கை கூடுமதோ ? சொல்லுங்கோள் . 

ஈடு : -பத்தாம்பாட்டு . 1 இவருடைய அச்சத்தைப் போக்கு 
கைக்காக , நம்மிடத்தில் சனகன் முதலான முனிவர்கள் முக்தர் 
கள் நித்தியசூரிகள் இவர்கள் கிட்டி நின்று தொழுகின்றார்கள் ; 
நாம்தாம் அரிய செயல்களும் செய்ய வல்லோம் 

ஆன 
பின்பு நீர் நம்பொருட்டு அஞ்சவேண்டாங் காணும் ; என்ன , 
முன்பு அச்சத்திற்குக் காரணங்களாக இருந்தவைதாமே அச் 
சம் நீங்குதற்குக் காரணமாக அதனை நினைத்து இனியர் 
ஆகிறார் . இவர் தமக்கு , இன்னபோது இன்னது அச்சத்திற் 
குக் காரணமாம் ; இன்னபோது இன்னது பரிஹாரமாம் 
என்று தெரியாதே அன்றோ. 

கலக்கம் இல்லா நல் தவ முனிவர் - தங்கள் ஞானத்துக்கு 
விஷயங்களால் வரும் கலக்கம் இன்றிக்கே , மிக்க தவங்களை 
யுடையராய் மனனசீலரான சனகன் முதலானோர் . கரை கண் 
டோர் - முக்தர் . துளக்கம் இல்லா வானவர் - சம்சாரத்தின் சம் 


1. முதல் மூன்று அடிகளையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய் 
கிறார் . முன்பு அச்சத்திற்குக் காரணங்களாக இருந்தவை என்றது , திரு 
உலகு அளந்தது , ஆலிலையில் பள்ளிகோடல் முதலிய செயல்கள் . மலக்கம் 
எய்த மாகடல்தன்னைக் கடைந்தானை ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ‘ அச்சம் 
நீங்குதற்குக் காரணமாக என்கிறார் . அச்சத்திற்குக் காரணமாயவை , அச்சம் 
நீங்குதற்குக் காரணமாகக் கூடுமோ ? என்ன , இவர் தமக்கு என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


96 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
பந்தம் இல்லாத நித்தியசூரிகள் . அன்றிக்கே , துளக்கம் - 
சலனம் , 

அதாவது , ஞானக்குறைவு . அது இல்லாத நித்திய 
சூரிகள் என்னவுமாம் . எல்லாம் தொழுவார்கள் - முமுக்ஷக் 
களும் முக்தரும் நித்தியசூரிகளுமான இவர்கள் அடிமை 
செய்கிறவர்கள் . அடிமையாவது , ஸ்வாமிக்கு அதிசயத்தைப் 
பண்ணுமது ஆகையாலே , மங்களாசாசனமே அன்றோ. மலக் 
கம் எய்த மா கடல் தன்னைக் கடைந்தானை - மிகப் பெரியதான 
கடலைக் கலங்கும்படி கடைந்த பெருமிடுக்கன் . என்றது , 
பரிகிறவர்கள் தாங்களும் குழை சரக்காம்படி பெருமிடுக்கன் 
என்கை . உலக்க நாம் புகழ்கிற்பது என் செய்வது உரையீர் - 
அவன் படியை நேராக அறியாத நாம் பரிவிலே இழிந்து 
முடியப் பேசப் புக்கது , என்செய்தோம் ஆனோம் ? சொல்லீர் 
கோள் . முன்பு தன் மிடுக்கைக் காட்டின இடங்களில் அதனை 
நினையாதே , அதனையே சொல்ல இப்போது சமாதானத்தை 
அடைந்தவர் ஆயினார் : இது , இப் பிரபந்தம் தலைகட்டக் கடவ 
தாகையாலேயாதல் ; ஈஸ்வரனுடைய ஜீவன அதிர்ஷ்டத்தாலே 
யாதல் அன்றோ. 

( 10 ) 


805 . 


உரையா வெந்நோய் தவிர அருள் நீள் முடியானை 
வரையார் மாடம் மன்னு குருகூர்ச் சடகோபன் 
உரைஏய் சொல்தொடை ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் 
நிரையே வல்லார் நீடு உல கத்துப் பிறவாரே . 

பொ - ரை : - கூற முடியாததான கொடிய கலக்கமாகிய நோய் 
தீரும்படி திருவருள் செய்கின்ற நீண்ட திருமுடியையுடையவனை , 
மலைகள் போன்று உயர்ந்திருக்கின்ற மாடங்கள் நிலைபெற்ற திருக்குரு 
கூரில் அவதரித்த ஸ்ரீ சடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட புகழ் 


என்ன , 


1. 

பரிவர்கள் என்னாமல் , " தொழுவார்கள் என்கிறது என் ? 

அடிமையாவது என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார். 

2. குழை சரக்கு - பாதுகாக்கப்படுகின்ற பொருள் . 

3. உரையீர் என்றது , அண்மையில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களைப் 
பார்த்து . 

4. இப்போது சமாதானத்தை அடைந்தவர் ஆனமைக்குக் காரணத்தை 
இரண்டு வகையாக அருளிச்செய்கிறார் ‘ முன்பு என்று தொடங்கி , 


மூன்றாந் திருவாய்மொழி - பா . 11 97 
நிறைந்த சொல் தொடை அமைந்த ஒப்பற்ற ஆயிரம் திருப்பாசுரங் 
களுள் இப் பத்துத் திருப்பாசுரங்களையும் முறையாக வல்லவர்கள் 
நீண்ட இந்த உலகத்திலே பிறக்கமாட்டார்கள் என்றவாறு . 

வி - கு ? - வல்லார் பிறவார் என்க . உரை - சொற்களுமாம் . 

ஈடு: - முடிவில், இத் திருவாய்மொழி கற்பவர்கள் , அவன் 
தனிமை கண்டு பயப்படும் சம்சாரத்தில் பிறவார் என்கிறார் . 

உரையா வெம் நோய் - சொல்லுதற்கு முடியாததாய் , மிகக் 
கொடியதான நோய் . " தம் அளவில் பொறுத்தல் அன்றிக்கே , 
உபய விபூதிநாதனுக்கு என் வருகிறதோ ? என்று அஞ்சின 
நோயே அன்றோ. தவிர அருள் நீள் முடியானை - இது போகும் 
படிக்குத் தகுதியாகத் திருவருள் புரியும் தன்மையனான உபய 
விபூதி நாதனை . இவர் அச்சம் போகும்படி நீர் விரும்பிய 
காரியத்தைச் செய்கிறோம் என்று தலையைத் துலுக்கினான் 
போலே காண் என்று அம்மங்கி அம்மாள் அருளிச்செய்வர் . 
அன்றிக்கே , இவ் ஆழ்வாருடைய பயம் நீங்கிய பின்பாயிற்று , 
உபய விபூதிக்கும் இரக்ஷகனாய்ச் சூடின முடியும் நிலை நின்ற 
தாயிற்று என்றபடியுமாம் . 

வரை ஆர் மாடம் மன்னு குருகூர்ச் சடகோபன் - இவர் 
அச்சம் நீங்கினவாறே நிறைவு பெற்றதுமாய் நிலையுள்ளது 
மாயிற்றுத் திருநகரியும்.உரை ஏய் சொல் தொடை ஓர் ஆயிரம் 
சொற்களால் சேர்ந்த சொல் தொடையையுடைத்தாய் 
விலக்ஷணமான ஆயிரம் . இப் பத்தும் நிரையே வல்லார் - இப் 


1 . “ வல்லார் நீடு உலகத்துப் பிறவார் " என்றதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. உரைக்க முடியாததை விவரிக்கிறார் ‘ தம்மளவில் என்று தொடங்கி . 
தம் அளவில் பொறுத்தல் அன்றிக்கே என்றது , சம்சார தோஷத்தைக் 
கண்டு தமக்காகப் பயப்படுகை அன்றிக்கே என்றபடி . 


3. நீண் முடியானை ” ” என்றதற்குப் பொருள் , உபயவிபூதிநாதனை 
என்பது . 


4. பரிந்து பேசும் இந்த இடத்திலே “ நீண்முடியானை ” ” என்று திரு 
முடியை அருளிச்செய்ததற்கு இரண்டு வகையாகக் கருத்து அருளிச்செய்கிறார் 
இவர் அச்சம் என்று தொடங்கியும் , இவ் ஆழ்வாருடைய என்று 
தொடங்கியும் . 

13 


98 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
பத்தை அடைவு தப்பாமல் கற்கவல்லவர்கள் : தமக்குப் பிறந்த 
கலக்கத்தாலே , இதில் இழிவார்க்கும் அடைவுபடச் சொல்ல 
ஒண்ணாது என்று இருக்கிறார் . நீடு உலகத்துப் பிறவாரே - இப் 
பூமிப் பரப்பை அடைய நினைத்தால் , பரப்பேயாய் , சர்வேம் 
வரன் தனிமைக்குப் பரிய ஒருவரைக் கிடையாத இத் தேசத் 
திலே பிறவார்கள் ; ஒரு நாடாக மங்களாசாசனம் செய்கிற 
தேசத்திலே சென்று நித்தியாநுபவம் பண்ணப்பெறுவர் . (11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 


அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ்திருமாற்கு 
இங்கோர் பரிவர் இலை என்று அஞ்ச - எங்கும் 
பரிவர் உளர் என்னப் பயம் தீர்ந்த மாறன் 
வரிகழல் தாள் சேர்ந்தவர்வாழ் வார் . 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


1 , $ நிரையே ” என்கிறது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் தமக்கு என்று தொடங்கி , 


2 


நான்காந் திருவாய்மொழி- " வார்கடர் அருவி 

முன்னுரை 
ஈடு : - சர்வேஸ்வரன் சம்சாரிகளுடைய விருப்பத்தையே 
பற்றுக்கோடாகக் கொண்டு சம்சாரத்திலே வந்து அவதரித் 
துத் தனியே உலாவாநிற்கும் : சம்சாரிகளும் தாங்கள் தாங்கள் 
விரும்பினவற்றைப் பெறுதற்குக் கிட்டுமது ஒழிய இவன் 
வாசி அறிந்து பரியக் கூடிய சம்சாரிகள் இலர் : என் புகு 
கிறதோ ? என்று அஞ்சின இவர்க்கு , அந்த அச்சம் தீரும்படி 
நமக்குப் பரிவர் உளர் ; ஒருவர் பரிய வேண்டாதபடியான 
மிடுக்கும் நமக்கு உண்டு என்று தன் படிகளைக் காட்டிச் சமா 
தானம் செய்யச் சமாதானத்தை அடைந்தவராய் நின்றார் மேல் . 
இத் திருவாய்மொழியில் , " இவராகிறார் காதலையே இயல்பாக 
உடையவராய் இருப்பர்; காதல் மையல் ஏறிக் கலங்கி , முத்த 
ரும் நித்தியரும் இங்கு இலரே , சனகன் முதலான முமுக்ஷக் 
கள் நல்ல தவத்தையும் மனனத்தையும் தியானத்தையும் விட 
மாட்டார்கள் ; கடல் கடைந்தது தெய்வப் பிறப்பிலே அன்றோ 
என்று கலங்குவர் ; இன்னம் இவர்க்கு இது மறுவல் இடக் 
கூடும் ” என்று பார்த்து , மறுவல் இடாதபடி தன்னுடைய 
சூரத்தன்மை வீரத்தன்மை முதலான குணங்களையும் , படைத் 
தல் முதலான ஆச்சரியமான காரியங்களையும் , எதிர் இட்ட 
பகைவர்கள் கூட்டத்தை வேரோடே வாங்கிப் பொகடவல்ல 
ஆற்றலையும் காட்டிக் கொடுத்து , அதற்குமேலே , மேம்பட்ட 
ஞானத்தையும் சக்தியையுமுடையவர்களாய்த் தனக்குப் பரி 

1. மேல் திருவாய்மொழிக்கும் இந்தத் திருவாய்மொழிக்கும் இயைபு 
அருளிச்செய்யத் திருவுள்ளம்பற்றி , மேல் திருவாய்மொழியில் அருளிச்செய் 
தனவற்றை அநுவதிக்கிறார் சர்வேய்வரன் என்று தொடங்கி 

மேல் திருவாய்மொழியில் சமாதானத்தை அடைந்தாரேயாயின் , 
மீண்டும் இத் திருவாய்மொழியில் அச்சத்தை நீக்குவான் என் ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் இத்திருவாய்மொழியில் என்று தொடங்கி . 

3. இத் திருவாய்மொழியில் வருகின்ற " சீர்கொள் சிற்றாயன் ” என்பது 
போன் றவைகளைக் கடாக்ஷித்துச் சூரத்தன்மை என்று தொடங்கியும் , 
படைத்து அளித்து அழிக்கும் என்பது போன்றவைகளைத் திருவுள்ளம் 
பற்றிப் படைத்தல் முதலான என்று தொடங்கியும் , " கஞ்சனைத் தகர்த்த " 
என்பது போன்றவைகளைத் திருவுள்ளம்பற்றி எதிரிட்ட என்று தொடங்கி 
யும் , “ வண் சிவனும் அயனும் தானும் ஒப்பார் ” என்பதனைத் திருவுள்ளம்பற்றி 
மேம்பட்ட என்று தொடங்கியும் , மனக்கொள்சீர் மூவாயிரவர் ” என் 
பது போன்றவைகளைத் திருவுள்ளம்பற்றித் தனக்குப் பரிவராய் என் 
தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 


3 


. 


100 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


வராய் இருப்பார் மூவாயிரம் பிராமணர்கள் உளர் என்று 
காட்டிக் கொடுக்கக் கண்டு கிருதார்த்தராய் , அவன் வடிவழகி 
லேயும் நெஞ்சு சென்று அநுபவித்து இனியர் ஆகிறார் . 

" ஸ்ரீவிபீஷணாழ்வான் 3 “ இராகவனைச் சரணம் அடைந்த 
வன் ஆகிறேன் ” என்று வந்து விழுந்தபோது , மஹாராஜர் 
பெருமாள்பக்கல் பிரேமத்தாலே கலங்கி , துணுக்கு என்று 
இவன் கூறிய சொல் பெருமாள் திருச் செவியிலே படுமாகில் 
சாலத் தப்பாம் என்று , நாயன் தே ! இராவணனுடைய தம்பி , 
இராக்ஷச சாதி : அவன் புகுரக் கடவன் அல்லன் என்ன , 
இவர் நம் பக்கல் பரிவாலே சொல்லுகிற வார்த்தை , நம் 
மிடுக்கைக் காட்டவே தெளிவர் என்று பார்த்து , 44 வானரக் 
கூட்டத்திற்கு அரசனான சுக்கிரீவா ! பிசாசர்களாயும் அசுரர் 
களாயும் யக்ஷர்களாயும் பூமியில் இருக்கிற இராக்கதர்களையும் 
விரல் நுனியாலே விரும்பினவனாய்க் கொல்லுவேன் என்பது 
போன்ற வார்த்தைகளாலே தம் மிடுக்கைக் காட்டக் கண்டு 
அவர் அச்சம் தீர்ந்து , தேவரீர் கூறிய வார்த்தையில் , என்ன 
ஆச்சரியம் " என்று இனியர் ஆனாற் போலவும் ; மற்போரில் , 
6 << தேவர்களும் கந்தர்வர்களும் தானவர்களும் தரையில் இருக் 
கிற பெருமாளுக்கும் தேரின் மீதே இருக்கிற அரக்கனுக்கும் 


. 


1. " திருச்செய்ய கமலக்கண்ணும் என்பது போன்றவைகளைத் திருவுள்ளம் 
பற்றி அவன் வடிவழகிலேயும் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

2. தன் வீரம் முதலியவற்றைக் காட்டிச் சமாதானம் செய்ய , அச்சம் 
தீர்ந்து சமாதானத்தை அடைந்தவர்கள் உளரோ ? என்ன , உளர் என்று 
அதற்கு இரண்டு திருஷ்டாந்தங்கள் காட்டுகிறார் ஸ்ரீவிபீஷணாழ்வான் என்று 
தொடங்கி . 
3. ஸோஹம் பருஷித : தோ தாஸா ச்ச அவமாநித : 

த்யக்தா புத்ராம்பட்ச தாராம்ஸ்ச ராகவும் மரணம் கத 8 ) 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 17 : 14 . 
4 . பியாசாந் தாநவான் யக்ஷாந் ப்ருதிவ்யாம் ச ஏவ ராக்ஷஸாந் 

அங்குள் யக்ரேண தாந் ஹந்யாம் இச்சந் ஹரிகணேஸ்வர 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 18 : 23 . 
5 . “ கிம் அத்ர சித்ரம் தர்மஜ்ஞ லோகநாத ஸுகாவஹ 

யத் த்வம் ஆர்யம் ப்ரபாஷேதாம் ஸத்வவான் எத்பதே ஸ்தித: 
என்பது , ராமா . யுத் . 18 : 36 . 
6 . பூமிஸ்தஸ்ய ச ராமஸ்ய ரதஸ் தஸ்ய ச ராக்ஷஸ 8 

ந ஸமம்யுத்தம் இத்யாஹு தேவ கந்தர்வ தாநவாம் 11 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 103 ; 5 . 


11 


நான்காந் திருவாய்மொழி- பா . 1 


101 


நடக்கும் இந்தப் போரானது ஒத்தது அன்று என்று கூறி 
னார்கள் என்கிறபடியே , கூறிய பக்கத்திலுள்ளவர்களுடைய 
அச்சத்தை , அவர்கள் முன்னிலையிலேயே கிருஷ்ணன் மல்லரை 
அழியச்செய்து தீர்த்தருளினாற் போலவும் ; தம்முடைய அச்சத் 
தைப் போக்கி அருள , அதனாலே கிருதார்த்தராய் , இனிநமக்கு 
உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல் 
லாம் இவன் அல்லது இல்லை என்று பிரீதராய் , முன்பு அழ 
கினைக் கண்டு பரிவாலே அஞ்சினவர் , அழகிலே நெஞ்சு 
சென்று அநுபவித்துக் கிருதார்த்தராய்த் தலைக்கட்டுகிறார் . 


806 
வார்கடா அருவி யானை மா மலையின் 

மருப்பிணைக் குவடு இறுத்து உருட்டி 
ஊர்கொள் திண் பாகன் உயிர்செகுத்து அரங்கின் 

மல்லரைக் கொன்று சூழ் பரண்மேல் 
போர்கடா அரசர் புறக்கிட மாடம் 

மீமிசைக் கஞ்சனைத் தகர்த்த 
சீர்கொள் சிற் றாயன் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்வே . 
பொ - ரை : - ஒழுகுகின்ற மதமாகின்ற அருவிகளையுடைய 
யானையாகிய பெரிய மலையினது தந்தங்களாகிய இரண்டு சிகரங்களை 
முறித்து அதனைக் கீழே தள்ளி , அந்த யானையைச் செலுத்தி வந்த வலிய 
பாகனுடைய உயிரையும் கொன்று , சபையிலே இருந்த மல்லர்களையும் 
கொன்று , சுற்றிலுமுள்ள மஞ்சத்தின் மேலே இருந்த போரைச் 
செலுத்துகின்ற அரசர்கள் புறமுதுகு காட்டி ஓட , உயர்ந்த மாடத்தின் 
மேலே இருந்த கம்சனைக் கொன்ற சீரைக் கொண்ட பாலனான ஸ்ரீ 
கிருஷ்ணன் - எழுந்தருளி இருக்கின்ற திருச்செங்குன்றூரில் இருக் 
கின்ற திருச்சிற்றாறானது நாங்கள் சென்று கிட்டுதற்குரிய புகலிட 
மாகும் . 

வி - கு : -- உருட்டிச் செகுத்துக் கொன்று தகர்த்த சிற்றாயன் 
என்க , சார்வு - புகலிடம் . 

இத் திருவாய்மொழி , எழுசீர்க் கழி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் . 





1. கிருதார்த்தன் - செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தை 
யும் செய்து முடித்தவன், 


102 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
ஈடு : முதற் பாட்டு . குவலயாபீடம் முதலான விரோதி 
களை அழித்த சீர்கொள் சிற்றாயனுடைய திருச்செங்குன்றூரில் 
திருச்சிற்றாறு எங்களுக்கு அச்சம் இல்லாத புகலிடம் என் 
கிறார் . 

வார் கடா அருவி யானை மாமலையின் - வாராநின்றுள்ள 
மத நீராகிய அருவியையுடைய யானையாகிற மா மலையினுடைய 
கடா- மதம் . மதத்தை உண்டாக்குகிற பொருள்களைத் தீற்றிப் 
பிச்சு ஏற்றிப் புகுகிற வாசலிலே நிறுத்தினான் ; பிரமாதத் 
தாலே வந்தது என்று மாதுலனாய்க் கண்ணநீர் விழவிட்டுத் 
தான் இருப்பானாக . புகு வாய் நின்ற போதகம் வீழப் பொரு 
தான் என்னக் கடவது அன்றோ . மருப்பு இணைக் குவடு 
இறுத்து - மருப்பாகிற இணைக் குவடுகளை இறுத்து : கொம் 
பாகிற சிகரங்களை வருத்தம் இன்றியே முறித்து . என்றது , 
அம் மலையிலே இரண்டு சிகரங்களை ஒடித்தாற் போலே ஒடித்து 
என்றபடி . உருட்டி - கொம்புகளைப் பறித்தவாறே உளுக்காந் 
தது ; திருவடிகளாலே வருத்தம் இல்லாமல் தள்ளி . ஊர்கொள் 
திண் பாகன் - உயிர்உள்ள பொருளை நடத்துமாறு போலே 
நடத்த வல்லன் ஆயிற்றுப் பயிற்சியின் பலத்தாலே ; அதனாலே , 
ஊர்கொள் ” என்கிறார் . திண்ணியனாய் யானையை நடத்துகிற 
பாகன் . உயிர் செகுத்து - அதனைத் தள்ளினாலும் இவன் உயிர் 
போகாத அன்று அதனை முடித்தது ஆகாதுகாணும் . அரங் 
கின் மல்லரைக் கொன்று - " யானையின் கொம்புகள் இரண் 
டனையும் இருவரும் கொண்டு சபையின் நடுவில் புக்க அள 
விலே , அச் செருக்குப் பொறாமையாலே , போரிலே நோக் 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. அருவிபோலே மதம் ஒழுகுவதற்கு உரிய காரணத்தை அருளிச் 
செய்கிறார் மதத்தை என்று தொடங்கி . பிரமாதம் - அஜாக்கிரதை. 

3. நிறுத்தி இருந்ததற்குப் பிரமாணம் காட்டுகிறார் புகுவாய் என்று 
தொடங்கி . இது , பெரிய திருமொழி . 6.5 : 6 . 

4. “ உருட்டி ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் கொம்புகளை " 
என்று தொடங்கி . 

5. உருட்டின பின் இவன் நடத்தும்படி எப்படி என்ன ? உயிருள்ள 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

6. பாகனையும் முடிப்பது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் அதனை என்று தொடங்கி . 

7. யானையையும் பாகனையும் கொன்றபின் மல்லர்களைக் கொன்றமைக் 
குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் ‘ யானையின் என்று தொடங்கி , 


நான்காந் திருவாய்மொழி - பா .1 


103 


குள்ளவர்களாய் வந்த சாணூர முஷ்டிகர்களைக் கொன்று .. 
யானை விலங்கு ஆகையாலே விரகு அறியாதே பட்டது ; அது 
போயிற்றாகிலும் மல்லர் உளர் என்று கம்சன் நினைத்திருந்த 
வர்களை அழியச் செய்தபடி . 2 “ தேவர்களும் கந்தர்வர்களும் 
தானவர்களும் தரையில் இருக்கிற பெருமாளுக்கும் தேரின் 
மீதே இருக்கிற அரக்கனுக்கும் நடக்கும் இந்தப் போரானது 
ஒத்தது அன்று " என்கிறபடியே , அருகில் உள்ள பெண் 
கள் முதலானவர்கள் அடங்கக் கூப்பிட்டு அஞ்சினவர்கள் 
ஆன சமயத்திலே , அவர்கள் அச்சம் எல்லாம் போம்படி 
வருத்தம் இல்லாமலே மல்லரைக் கொன்று என்றுமாம் . 

சூழ் பரண்மேல் - சுற்றிலும் இருக்கிற மஞ்சத்தின் மேலே 
நின்ற . போர் கடா அரசர் புறக்கிட - கெடு படையை வெற்றி 
உண்டாம்படி கடாவிப் பொரும் அரசர் . சேனையை நடத்து 
வதில் ஆற்றல் வாய்ந்தவன் என்கிறபடியே , தூசித் தலையில் 
வெற்றியோடு அல்லது மீளாதபடி படை பொருத்திப் போரை 
நடத்தவல்ல அரசர்கள் முதுகு காட்டி ஓடும்படியாக . மாடம் மீ 
மிசை - 4 உயர்ந்த கட்டிலில் இருந்தான் " என்கிறபடியே , 
உயர்ந்த மாடத்திலே இருக்கிற . என்றது , தனக்கு அச்சம் 
எத்துணை உண்டு , அத்துணையும் உயர்த்தினானாயிற்று 


1. இம் மல்லர்களைக் கொன்றமையால் பலித்த பயனை அருளிச்செய் 
கிறார் யானை என்று தொடங்கி , 

2. கொன்றமையால் பலித்த பயனை வேறும் ஒரு வகையாக அருளிச் 
செய்து , பதங்கட்குப் பொருளும் அருளிச்செய்கிறார் தேவர்களும் என்று 
தொடங்கி . இப்பொருளையுடைய சுலோகத்தை மேலே பக் . 100. காண்க . 

3. அரசர்கள் போரை நடத்துகின்ற ஆற்றலை அருளிச்செய்கிறார் 
கெடு படையை என்று தொடங்கி . அதனை விவரணம் செய்கிறார் சேனையை 
என்று தொடங்கி . 

அபியாதா ப்ரஹர்தாச ஸேகாநய வியாரத 8 

அப்ரத்ருஷ்யஸ்ச சங்க்ராமே க்ருத்தைரபி ஸுரா ஸுரை ” 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 1. 29 . 

4. மீமிசை மாடம் என்பதற்குப் பிரமாணம் காட்டி , அதற்குப் பொரு 
ளும் அருளிச்செய்கிறார் ‘ உயர்ந்த என்று தொடங்கி . 

" க்ருத 3 கம்ஸோ கம்ஸோபி துங்கமஞ்சே வ்யவஸ்த்தித ” 
என்பது , ஸ்ரீ விஷ்ணு புரா . 5 : 20 : 26 . 


2 


104 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
மாடத்தை என்றபடி . கஞ்சனைத் தகர்த்த - " அவன் இருக் 
கிற இடத்தளவும் எழப் பாய்ந்து , கஞ்சன் குஞ்சி பிடித்து 
அடித்த பிரான் என்கிறபடியே , மயிரைப் பிடித்துக் கீழே 
விழவிட்டு மேலே பாய்ந்து பசளைக்கலம் போலே உடைத் 
தான் . 

" பின்பு கிருஷ்ணனாலே அலக்ஷ்யமாகக் கொல்லப் 
பட்ட கம்சனைக் கண்டு ” என்றும் , “ அந்தக் கண்ணபிரான் 
கம்சனுடைய கிரீடத்தைக் கீழே தள்ளி மயிரைப் பிடித்து 
இழுத்து அவனைப் பூமியில் தள்ளினார் , அவன்மேல் விழுந்தார் ” 
என்றும் வருகின்றபடியே. இராஜத் துரோஹிகளைக் 
கொல்லும்போது இராஜ சிந்தங்களை வாங்கிக் கொல்லுமாறு 
போலே , தான் கொடுத்த முடியை வாங்கிக்காண் கொன்றது 
என்று அம்மங்கி அம்மாள் பணிப்பர் . 

சிற்றாயன் சீர்கொள் - பருவம் நிரம்பாதிருக்கச்செய்தே 
வீர இலக்குமியால் குறைவற்று இருக்கிறவன் . திருச்செங்குன் 
றூரில் திருச் சிற்றாறு - 4 புலி நின்ற தூறுபோலே பகைவர் 
களுக்கு அஞ்ச வேண்டும் ஊர் . எங்கள் - மஹாராஜர் , பெரி 
யாழ்வார் , ஸ்ரீவிதுரர் , தாம் , பிள்ளைஉறங்காவில்லிதாசர் , 
இன்னோரன்ன பரிவர் . செல் சார்வே அச்சம் இல்லாத 


315 


1. மஞ்சத்தில் இருக்கிறவனைக் கொன்ற விதத்தை விளக்காநின்று 
கொண்டு , " தகர்த்த " என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் அவன் 
என்று தொடங்கி . கஞ்சன் என்பது , பெரிய திருமொழி . 3.10 : 3 . 

பசளைக்கலம் பச்சைப்பானை . 

2. வருத்தம் இன்றியே கொன் றமைக்குப் பிரமாணமும் , மயிரைப் 
பிடித்துக் கீழே விழவிட்டு மேலே பாய்ந்து கொன்றமைக்குப் பிரமாணமும் 
காட்டுகிறார் பின்பு என்று தொடங்கியும் , அந்த என்று தொடங்கியும் . 

அவஜ்ஞயா ஹதம் த்ருஷ்ட்வா க்ருஷ்ணோ மதுரேய்வரம் 3 ) 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா, 5. 20 : 91 . 

கேபேஜு ஆக்ருஷ்ய விகளத்கிரீடம் அவநீதலே 

ஸ கம்ஸம் பாதயாமாஸ தஸ்ய உபரி பபாத ச 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 5 , 20 : 86 . 

3. கிரீடத்தைக் கீழே தள்ளிப் பின் கொன்றதற்குப் பிரயோசனத் 
தைப் பெரியோர்கள் திருவார்த்தையாலே விளக்குகிறார் ‘ இராஜத் துரோகி 
களை ) என்று தொடங்கி , 


4. சூரன் வாழ்கின்ற ஊர் என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
புலிநின்ற என்று தொடங்கி . 

5 . ( எங்கள் " என்ற பன்மைக்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
மஹாராஜர் என்று தொடங்கி . மஹாராஜர் - சுக்கிரீவன் . சுக்கிரீவனை 
மஹாராஜர் என்பது வைணவப் பெருமக்கள் மரபு . 


நான்காந் திருவாய்மொழி- பா . 1 , 2 


106 


இடம் என்று புகும் புகல் . 1 மேல் , இவர்க்கு ஓடின அச்சம் நீங் 
கிற்று என்னுமிடம் இயல் தழைப்பிலே தெளிந்திருக்கிறபடி 
கண்டதே ! 

( 1 ) 
807 
எங்கள் செல் சார்வு யாமுடை அமுதம் 

இமைய்வர் அப்பன் என் அப்பன் 
பொங்குமூ உலகும் படைத்து அளித்து அழிக்கும் 

பொருந்து மூ உருவன் எம் அருவன் 
செங்கயல் உகளும் தேம்பணை புடைசூழ் 

திருச்செங்குன் றூர்த் திருச் சிற்றாறு 
அங்கு அமர் கின்ற ஆதியான் அல்லால் 

யாவர் மற்று என் அமர் துணையே ? 
பொ - ரை : - நாங்கள் சென்று சார்வதற்குப் புகலிடமானவன் 
எங்கட்கு அமுதமானவன் , நித்திய சூரிகட்குத் தலைவன் , எனக்குத் 
தலைவன் , நிறைந்திருக்கின்ற மூன்று உலகங்களையும் படைத்துக் காப் 
பாற்றி அழிக்கின்ற பொருந்திய பிரமன் விஷ்ணு சிவன் என்னும் 
மூன்று வகையான உருவத்தையுடையவன் , எனக்கு அந்தராத்மாவாக 
இருப்பவன் , சிறந்த கயல் மீன்கள் துள்ளுகின்ற தேன் நிறைந்த மருத 
நிலங்கள் பக்கங்களில் சூழ்ந்த திருச் செங்குன்றூர்த் திருச்சிற்றாறு 
என்னும் திவ்விய தேசத்தில் எழுந்தருளியிருக்கின்ற காரணப் பொரு 
ளானவன் அல்லாமல் , எனக்குப் பொருந்திய துணை வேறு யாவர் ? 
வி 

கு : - அருவனாகிய ஆதியான் என்க . அரு - அந்தர்யாமித் 
வம் . அமர் துணை யாவர் என்க . 

ஈடு: - இரண்டாம் பாட்டு . "உலகத்தைப் படைத்தல் முதலா 
யினவற்றில் வல்லவனாய்த் திருச்செங்குன்றூரிலே நின்றருளி 
னவன் அல்லது எனக்கு நல்துணை இல்லை என்கிறார் . 

எங்கள் செல் சார்வு - அநுகூலராய் இருப்பார்க்கு எல்லாம் 
அஞ்ச வேண்டாத புகல் . யாமுடை அமுதம் - புகல் மாத்திரமே 
யாய் இனிய பொருள் வேறே தேட வேண்டாதே இருக்கை . 


1. இத் திருவாய்மொழியிலே அச்சம் நீங்கினதற்குரிய காரணத்தை 
நாம் எப்படி அறிவது ? என்ன , மேல் என்று தொடங்கி அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் . 

2 . பின் அடிகளைக் கடாக்ஷத்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


14 


106 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


எங்கள் , யாம் எனப் பலர் உளரே ; 1 கேசவன் தமர்க்குப் 
பின்பு தனியர் அல்லரே. 2 குன்றம் எடுத்த பிரான் அடியா 
ரொடும் , ஒன்றி நின்ற சடகோபன் என்று அவர்களோடு 
ஒன்றி நின்று சொல்லுகிற சொல் அன்றோ. இமையவர் அப் 
பன் என் அப்பன் - நித்தியசூரிகளை அடிமை கொண்டாற் 
போலே என்னை அடிமை கொண்டவன் . என்றது , குறைவு 
அற்றார்க்கும் சத்தைக்குக் காரணமாய் , குறைவுக்கு எல்லை 
யான எனக்கும் சத்தைக்குக் காரணமானவன் என்றபடி . 
பொங்கு மூ உலகும் படைத்து அளித்து அழிக்கும் - பரந்தவை 
யான மூன்று உலகங்களையும் உண்டாக்கிக் காத்து அழிக்கு 
மவன் . பொருந்து மூ உருவன் - இச் செயல்களுக்குப் பொருந் 
தின மூன்று வடிவையுடையவன் . - பிரமனுக்கு அந்தர்யாமி 
யாக நின்று படைப்பான் ; உருத்திரனுக்கு அந்தர்யாமியாக 
நின்று அழிப்பான் ; தனது உருவமாகவே நின்று காப்பாற்று 
வான் . அன்றிக்கே , ‘ பொருந்துகையாவது , இராசத குணத் 
தால் மிக்க பிரமனோடு தாமத குணத்தால் மிக்க சிவனோடு திவ் 
விய மங்கள விக்கிரஹத்தோடு வாசி அற்று இருக்கை என் 
னலுமாம் . 


1 , கேசவன் தமர்க்குப் பின்பு என்றது , “ கேசவன் தமர் ” என்ற 
திருவாய்மொழியைப் பாடிய பின்பு என்றபடி . 

2 . “ எங்கள் ) ” என்பதற்கு , அவர்கள் அருகில் இருக்கின்றார்களோ ? 
என்ன , அருகில் இருக்கிறார்கள் என்று அதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
‘ குன்றம் என்று தொடங்கி . இது , திருவாய் . 7. 4 : 11 . 

3. நித்திய சூரிகளுக்குப் பின் தம்மைச் சொன்னதற்குக் கருத்தை 
அருளிச்செய்கிறார் நித்திய சூரிகளை என்று தொடங்கி . அதனை விவரணம் 
செய்கிறார் குறைவு அற்றார்க்கும் என்று தொடங்கி . சத்தை - இருப்பு ; 
உளதாம் தன்மை . 


4. " பொருந்து ” என்பதற்கு , அச் செயல்களோடே சேர்ந்த என்பது 
பொருள் . 

5. மூன்று வடிவங்களையும் இவன் உடையவன் ஆகையாவது எப்படி ? 
என்ன , பிரமனுக்கு என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

6. பொருந்து ” என்பதற்கு , செயல்களுக்குப் பொருந் தின என்று 
மேலே பொருள் அருளிச்செய்து , திவ்ய மங்கள விக்கிரஹம் போலே பிரிந்து 
நிற்றல் இல்லாதடி பொருந்தின மூஉருவன் என்று வேறும் ஒரு பொருள் 
அருளிச்செய்கிறார் பொருந்துகையாவது என்று தொடங்கி . 


நான்காந் திருவாய்மொழி - பா . 2 


107 


எம் அருவன் - 1 மற்று எல்லாருடைய காரியமும் நம் 
புத்தி அதீநமாய் இருக்கும் அல்லது , நம் கார்யம் அல்லாதார் 
நினைவின்படி அல்ல காணும் இருப்பது என்று எனக்கு அறி 
வித்து , என் அச்சத்தை நீக்கி , எனக்குத் தாரகன் ஆனவன் . 
2 படைத்தல் அளித்தல் அழித்தல் என்னும் மூன்றுக்கும் 
காரணமானவரும் தனக்கு ஒரு காரணம் இல்லாதவரும் சர் 
வேஸ்வரனும் ஆன பகவானைச் சரணம் அடைமின் என்கிற 
படியே , தன்னில் நின்றும் வேறுபட்ட எல்லாப் பொருள்களும் 
தன் நினைவிலேயாய் , தான் ஒருவன் நினைவின்படி அன் 
றிக்கே இருக்கிற படியைக் காட்டி என்னைத் தரிப்பித்தவன் . 
செம் கயல் உகளும் - யௌவனத்தாலே சிவந்த கயல்கள் 
களித்து வாழ்கின்ற தேசம் . பரிவர் இலர் என்று முன்பே 
வருந்தி , பின்பு “ வார்கடா அருவி யாய் இருக்கிற படியைக் 
கண்டு பிரீதராக வேண்டாதே , எல்லாப் பொருள்களும் களித் 
தே வாழ்கின்ற தேசம் என்கை . தேம் பணை புடை சூழ்- தேனை 
யுடைத்தான நீர் நிலங்கள் சூழ்ந்த என்னுதல் . மருத நிலத் 
தாலே சூழப்பட்ட ஊர் என்னு தல் . அங்கு அமர்கின்ற - அவ 
தாரங்கள் போலே தீர்த்தம் பிரசாதியாதே நித்தியவாசம் 
செய்கிற ஊர் . * ஆதியான் - எல்லாப் பொருள்களுக்கும் கார 
ணமானவன் என்னு தல் . என்னுடைய சத்தைக்குக் காரண 


1 . 

மூ உருவன் என்றதன் பின் , " எம் அருவன் ” என்று தமக்குத் 
தாரகன் என்று அருளிச்செய்வதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் மற்று 
என்று தொடங்கி . தாரகன் - தரித்திருப்பதற்குக் காரணன் . 


2. எல்லாவற்றுக்கும் தான் காரணமாய் , தனக்கு வேறு ஒரு காரணம் 
இன்றிக்கே இருப்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் படைத்தல் என்று 
தொடங்கி . 


பராவரேம்மாணம் வ்ருணுத்வம் அஸுரார்த்தநம் 

உத்பத்தி ஸ்திதி நாபலாநாம் அஹேதும் ஹேதும் ஈஸ்வரம் 11 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா. 1. 9 : 36 .. 

3. செம் கயல் ” என்பதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் ‘ பரிவர் இலர் 
என்று தொடங்கி . 


4 . " ஆதியான் ” என்பதற்கு , இருவகையாகக் கருத்து அருளிச்செய் 
கிறார் . முதல் கருத்து , பொங்கு மூ உலகும் படைத்து அளித்து அழிக்கும் 
பொருந்து மூ உருவன் ” என்றதன் அநுவாதம் . இரண்டாவது கருத்து , 
" எம் அருவன் என்ற தன் அநுவாதம் . 


108 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
மானவன் என்னுதல் . குழ்ந்தைக்கு மிக அண்மையில் வசிக் 
கும் தாயைப் போலே , என் சத்தையையே நோக்கிக் கொண் 
டிருக்கிறவன் . அல்லால் யாவர் மற்று என் அமர் துணையே . 
இவனை ஒழிய எனக்குச் சேர்ந்த துணை இல்லை. - அல்லாதார் 
கழுத்துக் கட்டியாதல் , துணை என்று பேராய் ஆபத்திலே கூட 
அழுதல் செய்வர் இத்தனை . 

( 2 ) 
808 
என் அமர் பெருமான் இமையவர் பெருமான் 

இருநிலம் இடந்தஎம் பெருமான் 
முன்னைவல் வினைகள் முழுதுடன் மாள 

என்னை ஆள் கின் றஎம் பெருமான் 
தென் திசைக்கு அணிகொள் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றாற் றங்கரை மீபால் 
நின்றஎம் பெருமான் அடிஅலால் சரணம் 

நினைப்பிலும் பிறிது இல்லை எனக்கே . 
பொ ரை : - 

எனக்குப் பொருந்திய பெருமான் , நித்திய சூரிகளுக் . 
குப் பெருமான் , பெரிய பூமியை இடந்து கொண்டு வந்த பெருமான் , 
முன்னைய கொடிய தீ வினைகள் முழுதும் ஒரு நொடிப் பொழுதில் அழி 
யும்படி என்னை ஆள்கின்ற எம்பெருமான் , தெற்குத் திசைக்கு அலங் 
காரமாக விளங்குகின்ற திரிச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரை 
யின் மேற்குப் பக்கத்திலே நின்ற திருக் கோலமாக எழுந்தருளியிருக் 
கின்ற எம்பெருமானுடைய திருவடியே அல்லாமல் எனக்குப் புகலிடம் 
நினைவிலும் கூட வேறு ஒன்றும் இல்லை . 

வி - கு :-மேல் என்பது t என மரீஇயிற்று . 

ஈடு : - மூன்றாம் பாட்டு. ஸ்ரீவராகமாய்ப் பிரளயம் கொண் 
ட பூமியை எடுத்தருளித் திருச்செங்குன்றூரிலே நின்றவனு 
டைய திருவடிகள் அல்லது வேறு புகலிடம் எண்ணத்திலும் 
கூட எனக்கு இல்லை . 


1. இரண்டாவது கருத்தைத் திருஷ்டாந்த மூலமாக 

விவாணம் 
செய்கிறார் குழந்தைக்கு என்று தொடங்கி . 

2. துனையாவார் வேறு இலரோ ? என்ன , அல்லாதார் " என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 , பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிடூர் , 


நான்காந் திருவாய்மொழி - பா . 3 


109 


இமையவர் பெருமான் என் அமர் பெருமான் - அயர்வு 
அறும் அமரர்கள் அதிபதியாய் எனக்கு அமர்ந்த சுவாமியாக 
உள்ளான் . என்றது , நித்தியசூரிகள் தனக்குப் பரிவராய் 
இருக்கிற இருப்பைக் காட்டி , நான் அஞ்சாதபடி செய்து என் 
னுடைய அடிமையாம் தன்மையை நிர்வஹித்தவன் என்றபடி . 
இரு நிலம் இடந்த எம்பெருமான் - பிரளயம் கொண்ட பெரிய 
பூமியை எடுத்த தன் ஆற்றலைக் காட்டி என்னை அடிமைகொண் 
டவன் . என்றது , பிரளயம் கொண்ட பூமியைப் போன்று எல் 
லாரும் தனக்குக் குழைசரக்காய் இருக்கிற படியைக் காட்டித் 
தம் அச்சத்தைக் கெடுத்தான் என்கை . முன்னை வல்வினைகள் 
முழுது உடன் மாள என்னை ஆள்கின்ற எம்பெருமான் - பழ 
யனவான பிரபல கர்மங்களை வாசனையோடே போக்கி என்னை 
அடிமை கொள்ளுகிற சுவாமி . அன்றிக்கே , சூரம் வீரம் முத 
லியவற்றைக் காட்டி , மேல் எனக்குப் பிறந்த அச்சம் எல்லாம் 
போம்படி என்னை அடிமை கொண்டவன் என்னுதல் . வல் 
வினை என்கிறது , பக்தியினால் பரவசப்பட்டிருக்கும் தன்மையை , 
1 அதுவே அன்றோ வரம்பில் ஆற்றலையுடைய இறைவனுக்கு 
என் வருகின்றதோ என்னும் அச்சத்தைப் பிறப்பித்தது . 


தென் திசைக்கு அணிகொள் திருச் செங்குன்றூரில் திருச் 
சிற்றாறு அம்கரை - ஆரியர்கள் இகழ்ந்த பூமியான தெற்குத் திக் 
கிற்கு ஆபரணமான ஊர் . மீ பால் நின்ற எம்பெருமான் - 
மேலைத் திக்கில் நிலையும் உயர்விற்குக் காரணமாய் , இவர்க்கு 
அச்சம் நீங்குதற்கு உடலாய் இருக்கிறது . திசைகளைப் பற்றி 
யன்றோ பரத்துவம் இருப்பது . அடி அல்லால் பிறிது சரணம் 
நினைப்பிலும் இல்லை - அவன் திருவடிகள் ஒழிய மற்றுப் புக 
லிடமாய் இருப்பது ஒரு பொருள் எண்ணத்திலும் இல்லை . ( 3 ) 


என்ன , 


1. இரண்டாவது பொருளில் வல்வினையாவது யாது ? 
வல்வினை என்கிறது என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


2. அதனை வல்வினை என்பான் என் ? என்ன , அதுவே அன்றோ 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . இரண்டாவது பொரு 
ளில் “ முன்னை ” என்பதற்கு , மேல் திருவாய்மொழியிலே என்று பொருள் 
கொள்க 


110 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


809 


பிறிது இல்லை எனக்குப் பெரியமூ உலகும் 

நிறையப்பேர் உருவமாய் நிமிர்ந்த 
குறியமாண் எம்மான் குரைகடல் கடைந்த 

கோல மா ணிக்கம் என் அம்மான் 
செறிகுலை வாழை கமுகுதெங்கு அணிசூழ் 

திருச்செங்குன் நூர்த் திருச்சிற் றாறு 
அறிய மெய்ம் மையே நின்றஎம் பெருமான் 

அடி இணை அல்லது ஓர் அரணே . 
பொ - ரை : - பெரிய மூன்று உலகங்களும் நிறையும்படி பெரிய 
உருவமாகி நிமிர்ந்த அழகிய வாமனன் ஆன எம்மான் , ஒலிக்கின்ற 
கடலைக் கடைந்த அழகிய மாணிக்கம் போன்ற வடிவையுடைய என் 
அம்மான் , செறிந்த குலைகளையுடைய வாழைகளும் பாக்கு மரங்களும் 
தென்னைமரங்களும் அலங்காரமாகச் சூழ்ந்திருக்கின்ற திருச்செங்குன் 
நூர்த் திருச்சிற்றாறு என்னும் திவ்விய தேசத்தில் வசிக்கின்றவர்கள் 
உள்ளபடி அறியும்படியாக உண்மைப் பெருமையோடே நின்ற எம் 
பெருமான் ஆகிய இறைவனுடைய இரண்டு திருவடிகள் அல்லாமல் மற்று 
ஒரு பாதுகாவல் இல்லை என்றவாறு . 

வி - கு ! -அடி இணை அல்லது பிறிது ஓர் அரண் இல்லை என்க . 
அர்ச்சாவதாரம் பூர்ணம் ஆகையாலே மெய்ம்மையே நின்ற என் 
கிறார் . 

ஈடு : - நான்காம் பாட்டு . மஹாபலியை வென்றும் கடலைக் 
கடைந்தும் அடியார்களுடைய ஆபத்தைப் போக்கித் திருச் 
செங்குன்றூரிலே நின்றருளினவன் திருவடிகள் அல்லது 
வேறு எனக்கு அரண் இல்லை என்கிறார் . 

எனக்குப் பிறிது இல்லை - அவனை ஒழிய வேறு இரக்ஷகர் 
எனக்கு இல்லை . பெரிய மூன்று உலகமும் நிறையப் பேர் உருவ 
மாய் நிமிர்ந்த - பிரமலோகம் முடிய ஆகாசத்தின் இடமுழு 
தும் விம்ம வளர்ந்த . என்றது , " தொடங்கின காரியம் வென்ற 
பிரீதியின் மிகுதியாலே வளர்ந்தபடி . குறிய மாண் எம்மான் 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. அன்று பிறந்த இளைஞன் இப்படி வளரக் கூடுமோ ? 
தொடங்கின என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


என்ன 


நான்காந் திருவாய்மொழி - பா . 4 


111 


1 


வளருகைக்கு உடலாகக் கொண்ட வாமந வேடத்தையும் , 

இரப்புத் தன்மையையும் காட்டி என்னை அடிமைகொண்ட 
வன் . 2 மஹாபலியை வெல்லுகைக்குக் கொண்ட வடிவைக் 
காட்டி அச்சத்தைக் கெடுத்தபடி . குரை கடல் கடைந்த 
பெரிய ஒலி எழும்படி கடலைக் கடைந்தவன் . கோலம் மாணிக் 
கம் - பெருவிலையனான இரத்தினம் போலே இருக்கின்ற அழ 
கிய வடிவைக் கொண்டாயிற்றுக் கடலைக் கடைந்தது . என் 
அம்மான் - கடல் கடைந்த ஆற்றலையும் அழகையும் காட்டி 
என்னை அடிமைகொண்டவன் . 

செறி குலை வாழை கமுகு தெங்கு அணி சூழ் திருச் செங் 
குன்றூர் திருச்சிற்றாறு - செறிந்த குலையையுடைத்தான 
வாழை , அப்படிப்பட்ட கமுகு , தெங்கு , இவற்றின் திரளாலே 
சூழப்பட்ட ஊர் . ஊரின் சிறப்பு என்றும் , அரண் என்றும் 
இரண்டு இல்லை . 4 செறிந்த குலைகளாலும் திரண்டு சூழ்ந் 
திருக்கையாலும் உகவாதார்க்குப் புகுர ஒண்ணாதபடி 
இருக்கை . திருச்சிற்றாறு அறிய - " திருச்சிற்றாற்றிலுள்ளார் 
சர்வேஸ்வரன் என்று அறியும்படியாக . கட்டில்கள் கூப்பிடு 
கின்றன என்பன போல . மெய்ம்மையே நின்ற எம்பெருமான் - 

நான் என்னை மனிதனாகவே நினைக்கிறேன் என்றும் , " நான் 
உங்களுக்கு உறவினனாகவே பிறந்திருக்கிறேன் என்றும் 


1 . மாண் 1 ” என்ற பதத்தைத் திருவுள்ளம்பற்றி இரப்புத் தன்மை 
என்கிறார் . 

2. இதனால் பலித்த பாவத்தை அருளிச்செய்கிறார் மஹாபலியை 
என்று தொடங்கி . 

3. அச்சம் கெடுகிற இடத்திலே அணைச் சொல்லாமல் , சிறப்பினைச் 
சொல்லுவான் என் ? என்ன , ஊரின் என்று தொடங்கி அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார். 

4. அது அரண் ஆகுமாறு யாங்கனம் ? என்ன , செறிந்த என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

5 . " திருச்சிற்றாறு ” என்பது இடவாகு பெயராய் மக்களை உணர்த்து 
கிறது . இதனையே திருஷ்டாந்தத்தால் தெரிவிக்கிறார் கட்டில்கள் என்று 
தொடங்கி , கட்டில்கள் - கட்டில்களிலே உள்ள மக்கள் ,. 
6 . " ஆத்மாநம் மாநுஷம் மந்யே ராமம் தபாரதாத்மஜம் 

யோஹம் யஸ்ய யதர்சாஹம் பகவான் தத் ப்ரவீது மே ” 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 120 : 11 . 

ந அஹம் தேவோ ந கந்தர்வோ ந யஷோ நச தாநவ : 

அஹம்வோ பாந்தவோ ஜாதோ நஏதத் சிந்த்யம் இத : அந்யதா 7 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா, 5. 13 : 12 . 


112 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


மறைக்க வேண்டாதபடி பத்தும் பத்தாக நின்ற என் சுவாமி 
அடிஇணை அல்லது ஓர் அரண் இல்லை - அவன் திருவடிகள் அல் 
லது ஒரு பாதுகாவல் இல்லை . அடியிணை அல்லது ஓர் அரண் 
பிறிது இல்லை எனக்கு . 

( 4 ) 


810 
அல்லது ஓர் அரணும் அவனில் வேறு இல்லை 

அது பொருள் ஆகிலும் அவனை 
அல்லது என் ஆவி அமர்ந்து அணை கில்லாது 

ஆதலால் அவன் உறை கின்ற 
நல்ல நான் மறையோர் வேள்வியுள் மடுத்த 

நறும்புகை விசும்புஒளி மறைக்கும் 
நல்ல நீள் மாடத் திருச் செங்குன் றூரில் 

திருச்சிற்றாறு எனக்கு நல் அரணே . 
பொ - ரை : -மற்றைய ஒப்பற்ற திவ்விய தேசங்களில் எழுந் 
தருளியிருக்கின்றவனும் அவனைக் காட்டிலும் வேறுபட்டவன் அல்லன் 
என்கிற அதுவே உண்மைப் பொருள் ஆனாலும் திருச் சிற்றாற்று எம் 
பெருமானை ஒழிய என் உயிரானது வேறு ஒருவனைப் பொருந்தி 
விரும்பமாட்டாது ; ஆகையாலே , அவன் எழுந்தருளியிருக்கின்ற, 
சிறந்த அந்தணர்களால் செய்யப்படுகின்ற யாகங்களிலே அவிர்ப்பாகத் 
திலிருந்து உண்டாகிற நறிய புகையானது ஆகாசத்தினது பிரகாசத்தை 
மறைக்கின்ற சிறந்த நீண்ட மாடங்களையுடைய திருச் செங்குன்றூரில் 
திருச் சிற்றாறு எனக்குச் சிறந்த புகலிடமாகும் . 

வி - கு : - பொருள் அது என மாற்றுக . அவன் உறைகின்ற திருச் 
செங்குன்றூர் எனக் கூட்டுக . மறைக்கும் மாடம் திருச் செங்குன்றூர் 
என்க . 


ஈடு :-ஐந்தாம் பாட்டு . அல்லாத உகந்தருளின தேசங் 
களும் உண்டாய் இருக்கத் திருச் செங்குன்றூரில் நீர் மிக்க 
விருப்பத்தைச் செலுத்தி வற்புறுத்துவதற்குக் காரணம் என் ? 
என்ன , அது அங்ஙனே இருக்கச் செய்தேயும் திருச் செங்குன் 
றூரில் அல்லது என் மனமானது சேர்ந்து அணையாது என் 
கிறார் . 


1 . " ஆகிலும் அவனை அல்லது என் ஆவி அமர்ந்து அணைகில்லா 
என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


நான்காந் திருவாய்மொழி 

- பா . 5 115 
அல்லது ஓர் அரணும் அவனில் வேறு இல்லை - அல்லாத 
டங்களும் அவனுக்குப் புறம்பாக இருப்பது இல்லை . பொருள் 
அது - பொருளின் உண்மை அது. ஆகிலும் - இங்ஙனே இருந் 
ததே யாகிலும் . அவனை அல்லது என் ஆவி அமர்ந்து அணை 
கில்லாது - திருச் செங்குன்றூரில் நின்றருளினவனை அல்லது 
என் மனமானது சேர்ந்து அணையாது ; ஸ்ரீவைகுண்டநாதன் 
ஈஸ்வரன் அல்லாமையும் சம்பந்தம் இல்லாமையுமோ, திருவடி 
" வேறு ஒன்றனை என் மனம் விரும்புகிறது இல்லை என்றது ? 
அப்படியே இவரும் . அமர்ந்து அணைகை - உள் வெதுப்பு 
அற்றுப் பொருந்துகை. 

ஆதலால் - இப்படி ஆகையால் . அவன் உறைகின்ற - 
அவன் நித்தியவாசம் செய்கின்ற. உறைகின்ற என்பதனைப் 
பின் வருகின்ற ‘ திருச்செங்குன்றூர் என்றதனோடு கூட்டுக . 
நல்ல நான்மறையோர் - அவனை அல்லது வேறு பிரயோஐ 
னத்தைக் கருதாத பிராமணர் . வேள்வியுள் மடுத்த நறும் 
புகை - யாகங்களிலே உண்டான அவிர்ப்பாகத்தின் வாசனை 
யோடு கூடிய தூமம் . அவனை அல்லது வேறு பயன்களை 
விரும்பாதவர்களாகில் இவர்கள் செய்கிற யாகத்துக்குப் பிர 
யோஜனம் என் ? என்னில் , யாகம் செய்தலே பிரயோஜன 
மாதல் , பகவானுக்கு விரோதிகளாக உள்ளவர்களை அழியச் 
செய்யும் அபிசாரம் பல மாதல் , எம்பெருமானாரைப் போலே 
ஆயிற்று அவ் ஊரில் பிராஹ்மணர்களும் . விசும்பு ஒளி மறைக் 
கும்- ஆகாசத்திலே ஒளி உள்ள சூரிய சந்திரர்களை மறைக்கும் 
என்னுதல்; விசும்பு தன்னில் ஒளியை மறைக்கும் என்னுதல் . 
நல்ல நீள் மாடம் - ஒரு கர்மமும் வேண்டா ; ஊர் அரண்தானே 
பகைவர்களுக்கு அடைய முடியாததாக இருக்கும் . திருச்செங் 


1. சம்பந்தம் எல்லா இடங்களிலும் ஒத்திருக்க , இங்ஙன் அருளிச் 
செய்யலாமோ ? என்ன , ஸ்ரீ வைகுண்டநாதன் என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . திருவடி - அநுமான் . 

" பாவோநாந் யத்ர கச்சதி 
என்பது , ஸ்ரீராமா . உத் . 40 : 15 . 

2. ஆயின் , அப்படி அபிசாரம் செய்தார் உளரோ ? என்ன , எம்பெரு 
மானாரை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . என்றது , 
கிருமிகண்ட சோழன் பொருட்டு , மேல் நாட்டில் எழுந்தருளி இருந்த எம்பெரு 
மானார் அபிசாரயாகம் செய்த இதிகாசம் இங்கே அறியத்தகும் என்றபடி , 

15 


114 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
குன்றூரில் திருச்சிற்றாறு - 1 மாட மா மயிலைத் திருவல்லிக் 
கேணி என்னுமாறு போலே . எனக்கு நல் அரணே - அஸ் 
தாநேபய சங்கை பண்ணும் எனக்கு அச்சம் நீங்குகின்ற தேசம் 
அது அல்லது இல்லை . திருச்சிற்றாறு என்று திருப்பதிக்கும் 
பேர் ; ஆற்றுக்கும் பேர் . 

(5 ) 
811 
எனக்கு நல் அரணை எனது ஆர் உயிரை 

இமையவர் தந்தைதாய் தன்னைத் 
தனக்கும்தன் தன்மை அறிவு அரி யானைத் 

தடங்கடற் பள்ளி அம்மானை 
மனக்கொள்சீர் 

மூவா 

யிரவர்வண் சிவனும் 
அயனும் தானும் ஒப் பார் வாழ் 
கனக்கொள் திண் மாடத் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றா றதனுள் கண் டேனே . 
பொ - ரை - எனக்குச் சிறந்த புகலிடமானவனை , 

எனக்கு 
அரிய உயிராக இருப்பவனை , நித்திய சூரிகட்குத் தந்தையாகவும் தாயா 
கவும் இருக்கின்றவனை , தனக்கும் தன்னுடைய தன்மையை அறிதற்கு 
அரியவனை , விரிந்த திருப்பாற்கடலிலே அறிதுயில் செய்கின்றவனை , 
ஞான வளப்பத்தையுடைய சிவபிரானையும் பிரமனையும் தன்னையும் ஒப்ப 
வர்களாகிய , மனத்திலே கொள்ளப்பட்ட கல்யாண குணங்களையுடைய 
வர்களான மூவாயிரம் அந்தணர்கள் வாழ்கின்ற , செறிவைக் கொண்டு 
உள்ள வலிய மாடங்கள் சூழ்ந்த திருச்செங்குன் றாரில் திருச்சிற்றா 
றதனுள் கண்டேன் . 

வி - கு : -அம்மானைச் திருச்சிற்றாறதனுள் கண்டேன் என்க . 
ஒப்பாராகிய மூவாயிரவர் வாழ் திருச் செங்குன்றூர் என்க . 

ஈடு : - ஆறாம் பாட்டு . - நித்திய சூரிகளுக்கு எல்லாவித 
மான உறவுமாய் , பிரமன் முதலாயினோர்கட்கு அடையப் படு 
மவனாய்க் கொண்டு திருப்பாற்கடலிலே திருக்கண்வளர்ந் 


1. திருச்செங்குன்றூர் என்பது , நகரத்தைச் சொல்லுகிறது . திருச் 
சிற்றாறு என்பது திருப்பதியைச் சொல்லுகிறது . இதற்கு மேற்கோள் காட்டு 
கிறார் ‘ மாடமாமயிலை என்று தொடங்கி , இது , பெரிய திருமொழி . 2 , 3 : 1 , 

2 . பாசுர முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார். 


ஆனவனை. 


நான்காந் திருவாய்மொழி - பா . 6 115 
தருளுகிற இவனை , “ தனக்கு என் வருகிறதோ ” என்று அஞ்ச 
வேண்டாதபடி அச்சம் அற்ற திருச்செங்குன்றூரிலே காணப் 
பெற்றேன் என்கிறார் . 

எனக்கு நல் அரணை - " பின்னர் உபாஸகனான அவன் 
பயம் அற்றவன் ஆகிறான் என்கிற விஷயத்துக்கு என் வரு 
கிறதோ என்று பயப்படுகிற எனக்கு அச்சம் அற்ற அரண் 

எனது ஆர் உயிரை - தன்னுடைய காக்குந் தன் 
மையைக் காட்டி எனக்குத் தாரகனானவனை . இமையவர் தந்தை 
தாய் தன்னை - அஸ்தாநே பய சங்கை பண்ணும் நித்தியசூரி 
களுக்கு எல்லாவித உறவுமானவனை . " சூழ்ந்திருந்து ஏத்துவர் 
பல்லாண்டே என்னக் கடவதன்றோ. தனக்கும் தன் தன்மை 
அறிவு அரியானை - இயல்பாகவே முற்றறிவினனான தன்னாலும் 
தன்னை அளவிட்டு அறிய முடியாது . முதலிலே அச்சத்துக்கு 
இடம் இல்லை ; * ஒரு பொருளை அளவிட்டு அறிந்து நலிய 
வேண்டுமே . தடம் கடல் பள்ளி அம்மானை - 5 சுவேதத் தீபத் 
திலே வசிக்கின்றவர்கள் பற்றுதற்கும் , மதுகைடபர் முதலா 
யினாரை அழிப்பதற்கும் , பிரமன் முதலாயினோர் பரிகைக்கும் 
திருப்பாற்கடலிலே திருக்கண்வளர்ந்தருளுகிறவனை . 

மனம் கொள் சீர் மூவாயிரவர் - பகவத் குணங்களை மனத் 
திலே கொண்டு , இக் குணாதிகனுக்கு என் வருகிறதோ ? 
என்று அஸ்தாநே பய சங்கை பண்ணிக் கொண்டு வசிக்கின்ற 


1 .. ( உபாசகனான அவன் பயம் அற்றவன் ஆகிறான் என்கிற விஷயத் 
துக்கு என்றது , தன்பக்கல் மனத்தினை வைத்தாரை அச்சம் அற்று இருக்கும் 
படி செய்கிற விஷயத்துக்கு என்றபடி . 

“ அதஸ 8 அபயங்கதோ பவதி ” என்பது , தைத் . உப . 
2. நித்தியசூரிகள் அஸ்த்தாநே பய சங்கை பண்ணுவரோ ? என்ன , 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் சூழ்ந் திருந்து என்று தொடங்கி . இது , 
திருப்பல்லாண்டு . 11 . 

3 . தனக்கும் தன் தன்மை அறிவு அரியானை ” என்றதனால் பலித்த 
பொருளை அருளிச்செய்கிறார் முதலிலே என்று தொடங்கி . 

4. அது எப்படி ? என்ன , ஒரு பொருளை என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . 

5. திருப்பாற்கடலிலே திருக்கண்வளர்வதற்கு மூன்று காரணங்கள் 
அருளிச்செய்கிறார் சுவேதத் தீபத்திலே என்று தொடங்கி , 


1 


116 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
வர்கள் மூவாயிரம் பிராஹ்மணர்கள் உண்டு . அவ் ஊரில் 
பிராஹ்மணர்களும் இவர் கோடியிலே ஆயிற்று ; ( பரத்வாஜ 
முனிவரை ஒரு நிலைப்பட்ட மன மொழி மெய்களையுடைய 
ஸ்ரீராமபிரான் வணங்கினார் , என்கிற ஸ்ரீபரத்துவாச மஹா 
முனிவரோடு ஒக்குமவர்கள் . தன்னைப் பிரிந்த அன்று முதல் 
இராவணனைக் கொன்று மீளும் அளவும் செல்ல , இவர்களுக்கு 
என் வருகிறதோ ? என்று இதனையே நினைத்திருந்தவன் 
அன்றோ ஸ்ரீபரத்துவாச பகவான் . வண் சிவனும் அயனும் 
தானும் ஒப்பார் வாழ் - 3 மூவர் செய்யும் காரியங்களையும் ஓர் 
ஒருவரே செய்யவல்லராய் இருப்பார்கள் . * அதிகாரி புருஷர் 
களில் இவர்களுக்கு உண்டான ஏற்றம் : கனம் கொள் திண் 
மாடம் இவர்களும் மிகை . ஊர் அரண்தானே சிலர்க்குப் 
புகுவதற்குப் போகாது . திருச்சிற்றாறதனுள் கண்டேனே - 
அஞ்சின தேசத்திலே அச்சம் நீங்கினாற் போலே , சம்சாரத் 
துக் குள்ளே பயம் அற்றதாய் இருப்பது ஒரு தேசம் உண்டாய் , 
அதிலே காணப் பெற்றேன் . 

( 6 ) 


5 


1. அவர்கள் பரிவதற்குத் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் அவ் ஊரில் 
என்று தொடங்கி . இவர் கோடியிலே என்றது , ஆழ்வார் கோடியிலே 


என்றபடி . 


2. அதற்கே வேறும் ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார் பரத்வாஜ 
முனிவரை என்று தொடங்கி . 


முதிம் 


" பூர்ணே சதுர்தலே வர்ஷே பஞ்சம்யாம் லஷ்மணாக் ரஜ 

பரத்வாஜ ஆப்பரமம் ப்ராப்ய வந்தே நியதோ முநிம் 
என்ப 
பது , ஸ்ரீராமா . யுத் . 127 : 1 . சுலோகத்திலே 

உள்ள 

" 
என்றதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் தன்னைப் பிரிந்த என்று 
தொடங்கி , 

3. இவர்களைக் கண்டவாறே அச்சம் நீங்கிற்று என்னும் இடம் தோன்ற 
அவர்களுடைய ஆற்றலின் உறைப்பை அருளிச்செய்கிறார் ‘ மூவர் என்று 
தொடங்கி . 


4. மூவாயிரவர்களும் மூவருக்கு ஒத்தவர்கள் என்னாமல் ஓர் ஒருவரே 
என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் அதிகாரி புருஷர்களில் என்று 
தொடங்கி . 

5. “ திருச்சிற்றறதனுள் கண்டேன் ” என்கிறவருடைய மனோபா 
வத்தை அருளிச்செய்கிறார் அஞ்சின தேசத்திலே என்று தொடங்கி 


நான்காந் திருவாய்மொழி - பா . 7 


117 


பொ - ரை : 


812 
திருச்செங்குன் றூரில் திருச்சிற்றா றதனுள் 

கண்டஅத் திருவடி என்றும் 
திருச்செய்ய கமலக் கண்ணுஞ்செவ் வாயும் 

செவ்வடி யும்செய்ய கையும் 
திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய 

கமல மார்பும் செய்ய உடையும் 
திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் 
திகழ என் சிந்தையு ளானே . 

திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறதனுள் 
கண்ட அந்தச் சுவாமி , எப்பொழுதும் அழகிய சிவந்த தாமரை போன்ற 
திருக் கண்களும் சிவந்த திருவாயும் சிவந்த திருவடியும் சிவந்த திருக் 
கைகளும் அழகிய சிவந்த திருஉந்தித்தாமரையும் சிவந்த பெரிய பிராட் 
டியார் எழுந்தருளியிருக்கின்ற திருமார்பும் சிவந்த பீதாம்பரமும் அழ 
கிய சிவந்த திருமுடியும் திருஆரமும் திவ்விய ஆயுதங்களும் விளங்கும் 
படியாக என் மனத்திலே எழுந்தருளியிருக்கிறான் . 

கு : - திருவடி என் சிந்தையுளான் என்க . 

ஈடு : -ஏழாம் பாட்டு . திருச் செங்குன்றூரிலே நின்ற 
ருளின சீர்கொள் சிற்றாயன் , தன் அழகோடே மறக்க ஒண் 
ணாதபடி என் நெஞ்சிலே வந்து புகுந்தான் என்கிறார் . 

திருச் செங்குன்றூரில் திருச் சிற்றாறதனுள் கண்ட அத் 
திருவடி - அச்சம் அற்ற இடமான திருச்செங்குன்றூரில் திருச் 
சிற்றாற்றிலே காணலாம்படி நின்ற சுவாமி . திருவடி - சுவாமி . 
திருச்செய்ய கமலம் கண்ணும் - அழகியதாய் , சிவந்திருப்ப 
தாய் , மலர்த்தி செவ்வி முதலானவற்றாலே தாமரைபோலே 
இருக்கிற திருக் கண்களும் . செவ்வாயும் - 2 நோக்கால் பிறந்த 
முதல் உறவை கிரயம் செலுத்திக் கொடுக்கும் புன்முறுவலும் 
செவ் அடியும் - புன் முறுவலுக்குத் தோற்று விழும் திருவடி 
களும் . செய்ய கையும் - திருவடிகளிலே விழுந்தாரை எடுத்து 
அணைக்கும் திருக் கையும் . திருச் செய்ய கமல உந்தியும் - 
அணைத்தார்க்கு எப்பொழுதும் அநுபவிக்கத் தக்கதாய் , அழ 
குக்கு எல்லையாய் , எல்லாப் பொருள்காட்கும் பிறப்பிடம் என்று 

1. பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. கண்ணுக்குப் பின் அதபத்தைச் சொன்னதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் < நோக்கால் என்று தொடங்கி , 


118 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


தோற்றும்படி இருக்கிற திருநாபியும் . 1 செய்ய கமல மார்பும் - 
பகவானுடைய சம்பந்தம் இல்லாதார்க்கும் பற்றாசான பிராட் 
டிக்கு இருப்பிடம் ஆகையாலே சிவந்த திருமார்பும் . கமலை 
என்றுமாம் . செய்ய உடையும் - திருமேனிக்குப் பரபாகமாய் 
ஆண் தன்மையைக் குறிப்பதான திருப் பீதாம்பரமும் . திருச் 
செய்ய முடியும் - அப்படித் திருமேனிக்குப் பரபாகமாய் அச்சம் 
தீரும்படி காப்பதற்கு அறிகுறியான திருமுடியும் . ஆரமும் - 
3 " பெரிய வரை மார்வில் பேர் ஆரம் பூண்டு " என்கிறபடியே 
திருமார்விற்குத் தகுதியான திரு ஆரமும் . படையும் - வினைத் 
தலையில் ஆயுதமாய் , போக நிலையில் ஆபரணமாய் இருந்துள்ள 
திவ்விய ஆயுதங்களும் . திகழ - " தண்டகாரண்யம் முழுதும் 
அழகிய சோபை விளங்கச் செய்து ” என்கிறபடியே , விளங்க . 
என்றும் என் சிந்தையுளானே - அவன் என்றும் ஒக்க என் 
சிந்தையிலே வசிக்கையாலே அச்சத்துக்கு ஒதுங்க இடம் 
இல்லை. 


( 7) 


813 


திகழ என் சிந்தை யுள் இருந் தானைச் 

செழுநிலத் தேவர் நான்மறையோர் 
திசைகை கூப்பி ஏத்தும் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றாற் றங்கரை யானைப் 
புகர்கொள் வானவர்கள் புகலிடந் தன்னை 

அசுரர் வன் கையர் வெம் கூற்றைப் 
புகழுமாறு அறியேன் பொருந்து மூஉலகும் 

படைப்பொடு கெடுப்புக்காப் பவனே . 


1. செய்யகமலம் ” என்பதற்கு இருவகையாகப் பொருள் அருளிச் 
செய்கிறார் . கமலம்போலே சிவந்த மார்பு என்பது முதற் பொருள் . கமலை 
இருப்பதனாலே சிவந்த மார்பு என்பது இரண்டாவது பொருள் . பகவா 
னுடைய சம்பந்தம் இல்லாதார்க்கும் என்றது , பகவானுடைய சம்பந்த ஞானம் 
இல்லாதார்க்கும் என்றபடி . 

2 , பரபாகம் - பல நிறங்கள் தம்மில் கலத்தலால் தோன்றும் பிற வேறு 
பாடு . 

3. " பெரிய வரை மார்பில் ” என்பது , மூன்றாம் திரு . 55 . 
4 . << லோபயன் தண்டகாரண்யம் தீப்தோ ஸ்வேரு தேஜஸா 

அத்ருய்யத ததா ராமோ பாலசந்த்ர இவோதித : 7 ) 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் , 38 ; 15 . 


நான்காந் திருவாய்மொழி 

- பா . 8 


119 


பொ - ரை : -- என் மனத்திற்குள்ளே விளங்க இருந்தவனை , 
நான்கு வேதங்களிலும் வல்லவர்களும் பூதேவர்களுமாகிய ஸ்ரீவைஷ்ண 
வர்கள் , திசை நோக்கிக் கை கூப்பித் துதிக்கும்படியாகத் திருச் 
செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையில் எழுந்தருளியிருக்கின்ற 
வனை , ஒளியைக் கொண்ட தேவர்களுக்குப் புகலிடமாக இருப்பவனை , 
வலிய கையையுடையரான அசுரர்கட்குக் கொடிய யமனானவனை , 
பொருந்திய மூன்று உலகங்களையும் படைத்து அழித்துக் காப்பாற்று 
கின்றவனைப் புகழுமாற்றை அறியேன் . 

வி- கு : - காப்பவனைப் புகழுமாறு அறியேன் என்க , வன்கையர் 
வஞ்சகருமாம் . 

ஈடு : -எட்டாம் பாட்டு . இப்படி நிறைவாக அநுபவித்த 
சீர் கொள் சிற்றாயனுடைய விலக்ஷணமான குணங்களிலும் 
அழகிலும் அழுந்தி , அவனைப் புகழும்படி அறிகின்றிலேன் 
என்கிறார் . 

திகழ என் சிந்தையுள் இருந்தானை ” இதுவும் இவர்க்கு ஓர் 
அச்சம் நீங்குதற்குக் காரணம் . தம் நெஞ்சிலே இருக்கை 
யாலே ஓர் அரணுக்குள்ளே இருக்கிறாப் போலே இருக்கிறதா 
யிற்று . உகவாதார் நெஞ்சிலே இருக்கிற அச்சமும் போயிற்று ; 
இனிப் போய்ப் பிறர் ஒருவர் வல் நெஞ்சம் புக்கு இருக்க 
ஒட்டேன் வளைத்து வைத்தேன் " என்னு மவர்களே அன்றோ. 
நான்மறையோர் செழு நிலத்தேவர் திசை கைகூப்பி ஏத்தும் 
திருச் செங்குன்றூரில் திருச் சிற்றாற்றங் கரையானை - நான்கு 
வகைப் பட்ட வேதங்களும் கைவந்து விலக்ஷணராய்ப் பூதேவ 
ரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் , திக்குக்கள் தோறும் நின்று கை 
கூப்பி ஏத்தாநின்றுள்ள திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற் 
றங்கரையிலே வசிக்கிறவனை . உகவாதார்க்குக் கிட்ட ஒண்ணாத 
படி அரணான ஊரிலே நிற்கிறபடி . 


1 . புகழுமாறு அறியேன் ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . 

2. சிந்தையுள் இருந்தான் என்னாமல் , “ திகழ ” என்று விசேடித்த 
தற்குக் கருத்து அருளிச் செய்கிறார் இதுவும் என்று தொடங்கி . 
எப்படி ? என்ன , தம் நெஞ்சிலே என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . இதனால் , பலித்த கருத்தை அருளிச்செய்கிறார் உகவாதார் ) 
என்று தொடங்கி . தம் நெஞ்சில் இருந்தால் , உகவாதார் நெஞ்சில் இருந்த 
பயமும் போயிற்று என்கைக்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் இனிப் 
போய் என்று தொடங்கி , இது , பெரிய திருமொழி . 7 , 2 ; 7 , 


120 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


புகர் கொள் வானவர்கள் புகலிடம் தன்னை - தங்களை 
ஒழிந்தார்க்கு எல்லாம் புகலிடமாக இருப்பவர்கள் ஆகை 
யாலே வந்த ஒளியையுடையரான பிரமன் முதலானவர்களுக் 
கும் ஆபத்து வந்தால் புகலிடமாக உள்ளவனை . வன்கையர் 
அசுரர் வெம் கூற்றை - முன்கை மிடுக்கரான அசுர கூட்டத் 
டத்துக்கு , அந்தகன் தண்ணீர் என்னும்படி வெவ்விய கூ 

பற்ற 
மாக உள்ளவனை . புகழுமாறு அறியேன் - 1 அவனுக்கு ஒரு 
குறை இல்லை ; என் குறை தீரப் புகழ்வது ஒரு பிரகாரம் அறி 
கின்றிலேன் ; புகழாது ஒழியவும் மாட்டுகின்றிலேன் . ஆனால் , 
செய்ய அடுப்பது என் ? என்னில் , பொருந்து மூன்று உலகும் 
படைப்பொடு கெடுப்புக் காப்பவன் - தனக்கு வசப்பட்டிருக் 
கின்ற எல்லா உலகத்தினுடையவும் படைத்தல் முதலான 
வற்றைச் செய்யுமவன் என்று திரளச் சொல்லுமத்தனை : 
பிரித்து வகை இட்டுச் சொல்லப்புக்கால் சொல்லி முடிக்கப் 
போகாது . என்றது , சுருங்கச் சொல்லுதலிலே சொல்லுவது 
அத்தனை என்றபடி . 

( 8 ) 


814 


படைப்பொடு கெடுப்புக் காப்பவன் பிரம 

பரம்பரன் சிவப்பிரான் அவனே 
இடைப்புக்கு ஓர் உருவும் ஒழிவில்லை அவனே 

புகழ்வில்லை யாவையும் தானே 
கொடைப்பெரும் புகழார் இனையர் தன் ஆனார் 

கூரிய விச்சையோடு ஒழுக்கம் 
நடைப்பலி இயற்கைத் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றாறு அமர்ந்த நாதனே . 
பொ - ரை : - கூர்மை பொருந்திய கல்வியோடு அநுஷ்டானமும் 
நாடோறும் செய்யப்படுகின்ற திருவாராதனமும் ஆகிய இவைகள் 
இயல்பாகவே அமைந்தவர்களான கொடையால் அமைந்த பெரிய 
புகழோடு கூடியவர்களும் , இன்னார் " என்று பிரசித்தமானவர்களும் , 
ஈயவானாகிய தன்னை ஒத்த ஞானம் சக்தி முதலியவற்றையுடையவர் 


1. அவனுக்கு ஒரு குறை இல்லை என்றது , மங்களாசாசனம் செய்யு 
மவர்கள் உளர் ஆகையாலே குறை இல்லை என்றபடி . 

2 , ஆயின் , வாளா இருப்பின் என் ? என்ன , புகழாது ஒழியவும் 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


நான்காந் திருவாய்மொழி - பா . 9 


121 


களுமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வசிக்கின்ற திருச்செங்குன்றூரில் திருச் 
சிற்றாற்றில் எழுந்தருளியிருக்கின்ற சர்வேய்வரன் , படைத்தல் அழித் 
தல் காத்தல் ஆகிய முத் தொழில்களைச் செய்கிறவனும் ஆவான் ; 
பிரமனாகிய மேலானவனும் சிவபிரானும் ஆவான் ; பிரமனுக்கும் 
சிவனுக்கும் நடுவே காப்பாற்றுகின்றவனாகப் புகுந்து ஒரு பொருளையும் 
விட்டு நீங்காமல் எல்லாப் பொருள்களிலும் அந்தரியாமியாக இருப்ப 
வனும் ஆவான் ; எல்லாப் பொருள்களும் தன் அதீனமாக இருக்கப் 
பெற்றவனும் ஆவான் ; யான் கூறுவது புனைந்துரை அன்று . 

வி - கு : -- கூரிய விச்சையோடு ஒழுக்கம் நடைப் பலி இயற்கை 
கொடைப் பெரும் புகழார் இனையர் தன்னானார் ( வாழ்கின்ற ) திருச் 
செங்குன்றூர் என்க . பலி - திருவாராதனம் ; பூசை , 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . பிரமன் முதலான எல்லாப் 
பொருள்களினுடைய படைத்தல் முதலானவைகளைச் செய் 
கின்றவன் திருச்செங்குன்றூரில் நின்றருளினவன் என்னும் 
இடம் புனைந்துரை அன்று ; மெய் என்கிறார் . 

படைப்பொடு கெடுப்புக் காப்பவன் - படைத்தல் , அழித் 
தல் , காத்தல் இவை எல்லாம் தன் உரிமையாகவுடையவன் . 
பிரம பரம்பரன் - மனிதர்களைக் காட்டிலும் இந்திரன் முதலா 
யினார்கட்கு உண்டான ஏற்றம் போலே , அந்த இந்திரன் 
முதலாயினோர்களில் ஏற்றமுடையனான பிரமனாகிற பரனில் 
பரன் . சிவப்பிரான் - அப்படியே தேவர்களில் - தலைவலித் 
தானாய் இருக்கிற சிவன் . அவர்களும் இவன் இட்ட வழக்கு . 
இடைப்புக்கு ஓர் உருவும் ஒழிவு இல்லை அவனே - நடுவே 
புகுந்துள்ள ஒருபொருளும் சுவதந்திரமாய் இருப்பது இல்லை ; 
முழுதும் சரீரமாகத் தான் ஆத்மாவாக இருக்கும் . யாவையும் 
தானே - இங்ஙன் பிரித்துச் சொல்லுகிறது என் ? சேதநம் 
அசேதகம் என்னும் வேறுபாடு அற அவனுக்கு உரிமை ஆகும் . 
புகழ்வு இல்லை - இதில் புனைந்துரை இல்லை . பிரமன் முதலா 
யினோர்கட்கும் இவ் ஏற்றங்கள் சொல்லக்கடவர் : 

அது உப 
சாரம் . இவ்விஷயத்தில் புனைந்துரை என்ற ஐயமும் இல்லை . 
இப்படி , எல்லாம் தனக்கு உரிமைப்பட்டவை என்னும்படி 
இருக்கிறவன் யார் ? என்ன , திருச்சிற்றாறு அமர்ந்த நாதன் : 
என்கிறார் மேல் : 

படைப்பொடு கெடுப்புக் காப்பவன் ,திருச்சிற்றாறு அமர்ந்த நாதன் , 
புகழ்வு இல்லை ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிஜார் . 
2. தலைவலித்தானாய் - முதல்வனாய் . 
16 


1 . 


1 


என்றது 


122 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

கொடைப் பெரும் புகழார் - அவ் ஊரில் உள்ளார் கொடை 
யால் வந்த பெரும் புகழை உடையார் . என்றது , எதிரிகளையும் 
கொடையாலே வசீகரிக்க வல்லவராய் இருக்கையைத் தெரி 
வித்தபடி . 

தானமும் , சாமம் முதலானவைகளிலே ஒன்று 
அன்றோ. அன்றிக்கே, பெரும்புகழாவது , ஞானத்தைக் 
கொடுத்தலால் உண்டாகும் புகழ் என்னவுமாம் . கல்வி 
தானம் மிக உயர்ந்தது " என்னக் கடவது அன்றோ. இனையர் - 
இன்னார் , இன்னார் என்று பிரசித்தராய் இருக்குமவர்கள் . 

மற்றைய தேசங்களிலும் கூட எங்கும் பிரசித்த 
ரானவர்கள் ” என்கிறபடியே , பகைவர்கள் தேசத்திலும் பிர 
சித்தராய் இருக்கையாலே , பகைவர்கள் அங்கே சென்றால் 
மீளப்போகாது என்று இங்கு வர நினையாது இருக்கையைத் 
தெரிவித்தபடி . எனையர் என்ற பாடமும் உண்டு ; அப் 
பொழுது , இப்படி இருப்பார் பலர் என்பது பொருள் . தன் 
ஆனார் - தன்னோடு ஒத்தவர்கள் . என்றது , அவனைப்போலே 
எடுத்த காரியத்தில் வெற்றி கொண்டு அல்லது மீளாதவர்கள் 
என்றபடி . 

கூரிய விச்சையோடு ஒழுக்கம் - நல்ல ஞானமும் ஞானத் 
திற்குத் தக்கவையான நல்ல ஆசாரங்களும் . என்றது , எதிரி 
களை அறிந்து பரிஹரிக்க வல்ல ஞானமும் , எதிரிகளுக்கு 
நலிய இடமான ஒழுக்கக் கேடு இல்லாமையும் தெரிவித்தபடி . 
இந்திரன் , கருவினை அழிப்பதற்கு ஒழுக்கக்கேடு அன்றோ 
இடம் ஆயிற்று . 1 நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பது பகைவர் 
களுக்குத் தண்டனை என்னக்கடவது அன்றோ. நடைப்பலி- 

1. தானத்தாலே வசீகரித்தல் தாழ்வு அன்றோ ? என்ன , தானமும் . 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
2 . " விதேரேஷ்வபி விக்யாதா : ஸர்வதோ புத்திநியசயாத் 

சந்தி விக்ரஹ தத்வஜ்ஞா: ப்ரக்ருத்யா ஸம்பதந்விதா 
என்பது , ஸ்ரீராமா . பால . 7 : 15 . 

3 . பகைவர்கள் நலிவதற்கு ஒழுக்கக்கேடு காரணம் ஆமோ ? என்ன , 
( இந்திரன் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . இச் 
சரிதப் பகுதியைக் கம்பராமாயணம் பாலகாண்டம் அகலிகைப் படலம் 27 , 28 , 
29 ஆம் செய்யுட்களால் உணர்தல் தகும் . 

4. நல்லொழுக்கம் வெற்றிக்குக் காரணம் என்பதற்ருப் பிரமாணம் 
காட்டுகிறார் நல்ல என்று தொடங்கி . 
ஜ்வர தண்டோபவாஸம்ச பார்யாதண்ட ப்ருதக்சய : 

ஆம்நாய : சந்தஸாம் தண்டம் பத்ருதண்டம் ஸுவ்ருத்ததா 
என்பது , பிரமாணம் . 

. 


31 


رو 


நடை - 


நான்காந் திருவாய்மொழி - பா . 9 , 10 123 
நித்தியமான பகவானுடைய ஆராதனம் . எப்பொழு 
தும் இடையறாது இருத்தல் . பலி - பூசை . இயற்கை - இதுவே 
பொழுதுபோக்காக இருக்குமவர்கள் . திருச்செங்குன்றூரில் 
திருச் சிற்றாறு அமர்ந்த நாதனே - திருச்செங்குன்றூரில் 
திருச் சிற்றாற்றில் எழுந்தருளியிருக்கின்ற சர்வேம்வரன் . சர் 
வேஸ்வரன் படைப்பொடு கெடுப்புக் காப்பவன் . 

( 9 ) 


815 


அமர்ந்த நாதனை அவர் அவர் ஆகி 

அவர்க்கு அருள் அருளும் அம்மானை 
அமர்ந்ததண் பழனம் திருச்செங்குன் றூரில் 

திருச்சிற்றாற் றங்கரை யானை 
அமர்ந்த சீர் மூவா யிரவர் வே தியர்கள் 

தம்பதி அவனிதேவர் வாழ்வு 
அமர்ந்த மா யோனை முக்கண் அம் மானை 

நான்முகனை அமர்ந் தேனே . 

ரை : - பொருந்திய தலைவனை , அவர்கள் அவர்களாகி 
அவர்களுக்கு விருப்பமானவற்றைக் கொடுக்கின்ற அம்மானை , பொருந் 
திய குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருச்செங்குன்றுரில் திருச்சிற்றாற்றங் 
கரையில் எழுந்தருளியிருக்கின்றவனை , பொருந்திய புகழையுடைய 
மூவாயிரம் பிராமணர்களுடைய தேசமாய் , பூதேவர்களான வைஷ்ண 
வர்களுடைய வாழ்ச்சிக்கு உரியதாய் இருக்கும் திருச்செங்குன் றூரில் 
எழுந்தருளி இருக்கின்ற ஆச்சரியமான குணங்களையும் செயல்களையும் 
உடையவனை , சிவபிரானுக்கும் பிரமனுக்கும் அந்தரியாமியாக உள்ள 
எம்பெருமானைப் பொருந்தப்பெற்றேன் . 


பொ . ரை 


கு : - அமர்ந்த நாதனை அவர் அவராகி அவர்க்கு அருள் 
அருளும் அம்மானை முக்கண் அம்மானை நான்முகனை ஆற்றங்கரை 
யானை அமர்ந்த மாயோனை அமர்ந்தேன் என முடிக்க . 

ஈடு : - பத்தாம்பாட்டு . சர்வேச்வரனாய் வைத்து எல்லாப் 
பொருள்கட்கும் பற்றப்படுமவன் ஆகைக்காகத் திருச்செங் 
குன்றூரிலே நின்றருளினவனை அநுபவிக்கப்பெற்றேன் 
என்கிறார் . 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


124 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


அமர்ந்த நாதனை - உபய விபூதிகட்கும் காரணம் பற்றாத 
சேஷி என்றால் போரும்படி இருக்கிறவனை . 2 ( எந்த நாதனால் 
மூன்று உலகங்களும் நல்ல நாதனை உடையன ஆகுமோ " 
என்கிறபடியே , மூன்று உலகங்களையும் பெருமாளுக்குக் கை 
அடைப்பு ஆக்கினாலும் பின்னையும் காக்கப்படுகின்றபொருள் 
கள் சுருங்கிக் காப்பாற்றுகின்ற துடிப்பே விஞ்சி இருக்கும் . 
அவர் அவர் ஆகி - 3 இரவலர் கிட்டினால் அவர்கள் தந் தாமுக்கு 
நல்லர் ஆமாறு போலே , அவர்களுக்கும் நல்லனாய் இருக்கு 
மவன் . என்றது , அவர்கள் இது நமக்கு வேண்டும் என்று 
இருக்குமாறு போலே , இவர்களுக்கு இது வேண்டும் என்று 
இவன் இருக்கையைத் தெரிவித்தபடி . அங்ஙன் அன்றிக்கே ,, 
அவர்களுக்குப் பெறுகையிலே விருப்பம் , கொடுக்கக் கொடுக்க 
அவர்கள் கொள்ளுகையிலே விருப்பம் இவனுக்கு . என்றது , 
பெற்றோம் என்னும் உவகை அவர்களுக்கு ; கொடுக்கப் பெற் 
றோம் என்னும் உவகை இவனுக்கு என்றபடி . அவர்க்கு அருள் 
அருளும் - * அவர்கள் விரும்பினவற்றைத் தன் பேறாகக் 
கொடுக்கை ; கொள்ளுகிறவருடைய இரப்பைத் தான் உடைய 
னாய்க் கொடுக்கை . 51அந்த ஸ்ரீ ராமபிரான் பிரார்த்திக்கின்ற 


1. “ அமர்ந்த என்பதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் உபய 
விபூதிகட்கும் என்று தொடங்கி . 

2. போரும்படி இருப்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் எந்த நாதனால் 
என்று தொடங்கி . இப் பொருளையுடைய சுலோகத்தை 9 - ஆம் பக் . காண்க . 
சுலோகத்திலே உள்ள “ நாதவத்தரம் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய் 
கிறார் மூன்று உலகங்களையும் என்று தொடங்கி 

3. அவர் அவராய்க் கொடுக்கும் பிரகாரத்தை இரண்டு வகையாக 
அருளிச்செய்கிறார் இரவலர் என்று தொடங்கி , தங்களுக்குத் தாங்கள் 
அபிமாநிகளாய் நல்லராய் இருக்குமாறு போன்று , இவனும் அவர்களுக்கு 
அபிமாநியாய் நல்லனாய் இருக்கும் என்பது முதற் பொருள் . அவர்கள் இரவல 
ராய் இருக்குமாறு போன்று , இவனும் இரவலனாய் இருக்கும் என்பது இரண் 
டாவது பொருள் . 

4 . அவர் அவர் ஆகி ” என்பதற்கு அருளிச்செய்த இருவகையான 
பொருள்களையும் விவரியாரின்றுகொண்டு , “ அவர்க்கு அருள் அருளும் ” 
என்பதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் அவர்கள் என்று தொடங்கி 

5. இரவலர்களுடைய தன்மை இவனுக்கு உண்டு என்பதற்குப் பிர 
மாணம் காட்டுகிறார் அந்த ஸ்ரீராமபிரான் என்று தொடங்கி 

அத மத்யம கஷ்யாயாம் ஸமாகம்ய ஸுஹ்ருஜ்ஜறை: 

ஸஸர்வாந் அர்த்தி , த்ருஷ்ட்வா ஸமேத்ய ப்ரதிநந்த்ய ச 11 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 16 : 27 . 


நான்காந் திருவாய்மொழி - பா . 10 125 
எல்லோரையும் கண்டு அருகிற் சென்று ஆனந்தத்தை உண் 
டாக்கியும் இருந்தார் என்கிறபடியே . அம்மானை - சர்வேன் 
வரனை : நிறைந்தவனை என்னுதல் ; சம்பந்தத்தையுடையவனை 
என்னுதல் . 

அமர்ந்த தண் பழனம் திருச்செங்குன்றூரில் திருச்சிற் 
றாற்றங்கரையானை - சேர்ந்து குளிர்ந்த நீர் நிலங்களையுடைய 
திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே நின்றருளின் 
வனை . அமர்ந்த சீர் மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதி - சேர்ந்த 
குணங்களையுடைய மூவாயிரம் பிராமணர் . 

2 சேஷியாம் தன் 
மைக்கு அவன் தக்கிருக்குமாறுபோலே , சொன்ன சொன்ன 
ஏற்றம் எல்லாம் தகும்படி இருப்பர்கள் . வேதியர்கள் தம் பதி - 
மூவாயிரவர் அளவு அன்றிக்கே, பிராமணசாதிக்காக வசிக்கும் 
இடம் . அவனிதேவர் வாழ்வு - பூதேவரான ஸ்ரீ வைஷ்ணவர் 
களுக்கு அடையத் தக்க பூமி . அமர்ந்த மாயோனை -அத்தேசத் 
தில் நித்தியவாசம் செய்கிற ஆச்சரியத்தையுடையனான சர்வேம் 
வரனை . முக்கண் அம்மானை நான்முகனை அமர்ந்தேன் - பிரமன் 
சிவன் இவர்களுடைய இருப்பு முதலானவைகட்கு நிர்வாஹ 
கன் ஆனவனை . பிரமன் சிவன் இவர்களைப் பலகால் சொல்லு 
கிறது , இவனுடைய நிர்வாஹகத்தன்மை தோற்றுகைக் 
காகவும் , நிர்வஹிக்கப்படுகிற பொருள்களுள் ஒன்றால் நலிவு 
உண்டாகை கூடாது என்கைக்கும் . அன்றிக்கே , அமர்ந்த 
மாயோன் என்று வைத்து , இவர்களைச் சொல்லித் தலைக் 
கட்டுகையாலே , சாமாநாதி கரணத்தைக் காட்டுகிற சொற்கள் 


1. மேலே , தன்பேறாகக் கொடுப்பவன் என்றும் , தான் இரந்து 
கொடுப்பவன் என்றும் அருளிச்செய்த இருவகைப் பொருள்கட்கும் காரணம் 

அம்மானை ” என்னும் பதம் என்னும் இடம் தோன்ற " அம்மானை என்ப 
தற்கும் இரண்டு வகையில் பொருள் அருளிச்செய்கிறார் . என்றது , இரவல 
னுடைய இரப்புத் தன்மை இவனுக்கு உண்டாவது நிறையக் கொடுப்பதற்குக் 
கைம் முதல் இருந்தாலே அன்றோ, ஆகையாலே , நிறைவு , இரக்கும் தன்மைக்குக் 
காரணம் . இழவுபேறு தன்ன தாம்படியான சம்பந்தம் , தன்பேறாகக் கொடுப்ப 
தற்குக் காரணம் என்றபடி . 

2. ( அமர்ந்தநாதனை ” ” என்றும் , " அமர்ந்த சீர் மூவாயிரவர் என்றும் 
பதங்கள் ஒத்திருப்பதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் சேஷியாம் தன் 
மைக்கு என்று தொடங்கி . 

3. பிரமன் சிவன் என்னும் இவர்களைப் பலகால் சொல்லுவதற்கு 
ண்டு வகையாகக் கருத்து அருளிச்செய்கிறார் பிரமன் என்று தொடங்கி , 


126 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
விசேடியத்திலே சென்று சேரக்கடவன ஆகையாலே , சரீரி 
யாக இருக்கிறவனை என்கிறார் என்னுதல் . அமர்ந்தேனே 
கிட்டப்பெற்றேன் என்கிறார் . 1 " பூதங்கள் எல்லாம் விஷ்ணு , 
உலகங்கள் எல்லாம் விஷ்ணு , வருங்கள் எல்லாம் விஷ்ணு 
என்னக் கடவது அன்றோ. 

( 10 ) 


816 . 


தேனை நன் பாலைக் கன்னலை அமுதைத் 

திருந்து உலகு உண்ட அம்மானை 
வான நான் முகனை மலர்ந்த தண் கொப்பூழ் 

மலர்மிசைப் படைத்த மாயோனை 
கோனைவண் குருகூர் வண்சட கோபன் 

சொன்ன ஆயிரத்துள் இப் பத்தும் 
வானின்மீது ஏற்றி அருள்செய்து முடிக்கும் 

பிறவி மா மாயக் கூத் தினையே . 


பொ - ரை : - தேனை , பாலை , கருப்பஞ் சாற்றினை , அமுதினை , 
திருந்திய உலகினைப் புசித்த அம்மானை , வானிலே இருக்கிற பிரமனை 
மலர்ந்த குளிர்ந்த திரு நாபிக்கமலத்திலே படைத்த மாயோனை , 
தலைவனை , வளப்பம் பொருந்திய திருக்குருகூரிலே அவதரித்த உதார 
ரான ஸ்ரீ சடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட ஆயிரத்துள் இந்தப் 
பத்தும் பரமபதத்திற்குக் கொண்டு சென்று கைங்கரியமாகிற , பகவா 
னுடைய திருவருளைக் கொடுத்து மகா வஞ்சனை பொருந்திய பிறப் 
பாகிய கூத்தினை அறுக்கும் . 


வி - கு : - " வானின்மீது " என்ற இடத்தில் 

ற இடத்தில் " நிலமிசை நீடு 
வாழ்வார் " என்ற திருக்குறள் நினைவு கூர்க .. 


ஈடு : - முடிவில் , இத் திருவாய்மொழியைக் கற்றவர்கட்கு , 
இதுதானே முதலிலே பரமபதத்து ஏறக் கொடுபோய் , பின்பு 
சம்சாரமாகிற மஹா நாடகத்தினை அறுக்கும் என்கிறார் . 


1. எல்லாப் பொருள்களுக்கும் இவன் ஆத்மா என்பதற்குப் பிரமாணம் 
காட்டுகிறார் ‘ பூதங்கள் எல்லாம் என்று தொடங்கி , 

பூதாரி விஷ்ணு புவநாரி விஷ்ணு வராங் விஷ்ணு : 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா . 2 , 12 : 38 , 


நான்காந் திருவாய்மொழி - பா . 11 

127 
தேனை நன்பாலைக் கன்னலை அமுதை - 1 இவர் ஐயங் 
கொண்டு அஞ்சுதற்கு உரிய காரணங்கள் சொல்லப்படுகின் 
றன . அவனுடைய இனிமை அன்றோ இவரை அஞ்சப்பண்ணு 
கிறது . எனக்கு எல்லாவிதமான இனிய பொருள்களுமான 
வனை . “ ஸர்வரஸு ” என்னக்கடவது அன்றோ. மேலே அச்சம் 
நீங்குதற்கு உரிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன : திருந்து 
உலகு உண்ட அம்மானை - கட்டளைப்பட்ட உலகத்தைப் 
பிரளயத்திலே அழியாதபடி திருவயிற்றிலே வைத்துப் பாது 
காத்த பெரியோனை . கொப்பூழ் மலர்ந்த தண் மலர்மிசை வான 
நான்முகனைப் படைத்த மாயோனை - வானிலே இருக்கிற 
பிரமனை , படைப்பிற்குத் தகுதியாகச் செவ்வியையுடைய திரு 
நாபீகமலத்திலே படைத்த ஆச்சரியத்தையுடையவனை.கோனை - 
காரணம் பற்றாத தலைவனை . மேலே பிரமன் சிவன் இவர்களுக் 
குச் சொன்ன ஐக்கியம் சொரூபத்தால் அன்று , காரியகாரண 
பாவத்தாலே சொல்லிற்று என்னுமிடம் இங்கே தெளிவாகும் . 
2 ஆபத்திற்குத் துணைவனாய் , அழிந்தவற்றை உண்டாக்க வல்ல 
னாய் , சம்பந்தத்தை உடையவனாய் இருக்குமவன் என்கை . 


வண் குருகூர் வண் சடகோபன் சொன்ன ஆயிரத்துள் 
இப்பத்தும் வானின்மீது ஏற்றி அருள் செய்து பிறவி மா மாயம் 
கூத்தினை முடிக்கும் - அராஜகமானால் அரச புத்திரன் தலை 
யிலே முடியை வைத்து விலங்கு வெட்டி விடுமாறு போலே , 
இப்பத்துத் தானே முந்துற பரமபதத்தைக் கொடுத்து , பின்பு 
சம்சாரமாகிற மஹா நாடகத்தையும் அறுக்கும் . ( 11 ) 


1 . அவனுடைய இனிமையை வர்ணிப்பதற்குக் கருத்து அருளிச்செய் 
கிறார் இவர் என்று தொடங்கி 

2. உலகு உண்ட அம்மானை , மலர் மிசைப் படைத்த மாயோனை , 
கோனை என்ற மூன்று பெயர்களாலும் பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் 
ஆபத்திற்கு என்று தொடங்கி 

3. பிறவியை அறுத்தபின் அன்றோ, வானின் மீது ஏற்றுவது ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அராஜகமானால் என்று 
தொடங்கி . அராஜகமானால் - அரசன் இல்லாமல் போனால் . 


128 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
வாராமல் அச்சம் இனி மால்தன் வலியினையும் 
சீரார் பரிவருடன் சேர்த்தியையும் - பாரும் எனத் 
தானுகந்த மாறன்தாள் சார்நெஞ்சே ! சாராயேல் 
மானிடவ ரைச் சார்ந்து மாய் . 


( 84 ) 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


ஆ 


ஐந்தாந் திருவாய்மொழி - மாயக்கூத்தா 

முன்னுரை 
ஈடு : - மேல் இரண்டு திருவாய்மொழிகளிலுமாகப் பகவான் 
கிய பரம்பொருள் பிறராலே அழியப் புகுகிறது என்று 
வெறுத்தார்; இதில் தம்முடைய துயர ஒலியாலே அவனை அழிக் 
கப் பார்க்கிறார் . மேல் திருவாய்மொழியிலே அவனுக்குப் பரிவர் 
உளர் என்று பயமும் தீர்ந்து வடிவழகினை அநுபவித்தாராய் 
நின்றார் ; அவ் அழகு , நெஞ்சிலே , 2 " திகழ என் சிந்தையுள் 
இருந்தான் " என்கிறபடியே , ஊற்றிருந்து , புறக்காட்சி 
யிலே விருப்பம் பிறந்து , அது பெறாமையாலே , “ மேலே பட்ட 
கிலேசங்களும் எல்லாம் ஒன்றும் அல்ல : இதற்கு அது ஒரு கலை 
மாத்திரம் ” என்னும்படி நொந்து , காட்டுத் தீ கதுவினாரைப் 
போலே தாபத்தையுடையராய் , தம்மிற்காட்டிலும் விடாய்த்த 
உறுப்புக்களையுடையராய் , " என்விடாய் எல்லாம் தீரும்படி திவ் 
விய உறுப்புக்களோடே வரவேண்டும் , அழகிய திருமுடி 
யோடே வரவேண்டும் , மேகம் போலே வரவேண்டும் , அழகிய 
வடிவோடே வரவேண்டும் , உதயகாலத்தில் சூரியனைப்போலே 
பெரிய புகரோடே வரவேண்டும் " என்றாற்போலே கூப்பிட்டு , 
பின்னையும் அவன் வந்து முகங்காட்டக் காணாமையாலே , நாம் 
இந்தக் கிலேசத்தோடே முடிந்து போம் இத்தனை ஆகாதே 
என்று இழவோடே தலைக்கட்டுகிறது . 


1. மேல் திருவாய்மொழிக்கும் இத் திருவாய்மொழிக்கும் இயைபு 
அருளிச் செய்கிறார் மேல் இரண்டு என்று தொடங்கி , வெறுத்தார் 
என்றது , வெறுத்து , அவன் சமாதானம் செய்யச் சமாதானத்தை அடைந்தார் 


என்றபடி . 


2. திகழ என்பது , திருவாய் . 8. 4 : 8 . 

3. இத் திருவாய்மொழியில் வருகின்ற கண்ணும் வாயும் துவர்ந்து ” 
என்றதனைத் திருவுள்ளம்பற்றித் தம்மிற்காட்டிலும் என்று தொடங்கியும் , 
“ கண் கை கால் ” என்பது போன்றவைகளைத் திருவுள்ளம்பற்றி என் 
விடாய் எல்லாம் என்று தொடங்கியும் , பவளவாயும் நால் தோளும் ” 
என்பது போன்றவைகளைத் திருவுள்ளம்பற்றித் திவ்விய உறுப்புக்களோடே 
என்று தொடங்கியும் , " முடிசேர் சென்னி என்பதனைத் திருவுள்ளம்பற்றி 
" அழகிய திருமுடியோடே என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 

4 . தூ நீர் முகில் ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி < மேகம் போலே ) 
என்று தொடங்கியும் , “ கொண்டல்வண்ணா ! ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி 

அழகிய வடிவோடே என்று தொடங்கியும் , கருநாயிறு உதிக்கும் ” , 
" இள நாயிறு இரண்டுபோல் ” என்பனவற்றைத் திருவுள்ள ம்பற்றி உதய 
காலத்தில் என்று தொடங்கியும் , “ எங்கே காண்கேனே ” என்றதனைத் திரு 
வுள்ளம்பற்றி நாம் என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 

17 


. 


130 ) திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

817 
மாயக் கூத்தா ! வாமனா! 

வினையேன் கண்ணா ! கண் கை கால் 
தூய செய்ய மலர்களாச் 

சோதிச் செவ்வாய் முகிழதா 
சாயல் சாமத் திருமேனி 

தண்பா சடையா தாமரை நீள் 
வாசத் தடம்போல் வருவானே ! 

ஒருநாள் காண வாராயே ! 
பொ - ரை : -ஆச்சரியமான செயல்களையுடைய கூத்தனே ! வாம 
னனே ! வினையேனுடைய கண்ணனே ! திருக்கண்களும் திருக்கை 
களும் திருக்கால்களும் ஆகிய இவை பரிசுத்தமான சிவந்த பூக்களாக 
வும் , ஒளி பொருந்திய சிவந்த திருவாயானது அரும்பாகவும் , ஒளி 
பொருந்திய சாமநிறத்தையுடைய திருமேனி குளிர்ந்த பசுமை நிறம் 
பொருந்திய இலையாகவும் பெற்று , பெரியதாய் வாசனை மிக்கதாய் 
உள்ள தாமரைத் தடாகம் போன்று வருகின்றவனே ! ஒரு நாள் ஆகிலும் 
நான் காணும்படி வரவேண்டும் என்கிறார் . 

வி - கு : -இத் திருப்பாசுரத்தில் , இறைவன் திருமேனியைத் 
தாமரைத் தடாகமாக உருவகம் செய்திருத்தலைக் காண்க . சாமம் - 
சருமை . வாராய் : விதிவினை . 

இத் திருவாய்மொழி , அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . 

ஈடு : -1 என் விடாய் எல்லாம் தீரும்படி ஒரு தாமரைத் 
தடாகம் போலே வந்து தோற்றி அருளவேண்டும் என்கிறார் . 

மாயம் கூத்தா - ஆச்சரியங்களையும் , மனத்தினைக் கொள்ளை 
கொள்ளுகின்ற செயல்களையுமுடையவனே ! இந்திரனுடைய 
இரப்புத் தலைக்கட்டுகைக்காக அன்றே பிறந்து அன்றே 
வளர்ந்து அன்றே இரப்பிலே அதிகரிக்கையும் , மஹாபலியி 
னுடைய வேள்விச்சாலை அளவும் காட்சிக்கு இனியதாம்படி 
நடந்து சென்று மாவலி என்றாற் போலே சில மழலைச் 
சொற்களைச் சொல்லுதல் முதலான மனத்தினைக் கொள்ளை 
கொள்ளுகின்ற செயல்களையுமுடையவனே ! நடந்து சென்ற 


1. நான்காம் அடியைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. ஆச்சரியத்தையும் மனத்தினைக் கொள்ளை கொள்ளுகின்ற செயல் 
களையும் அருளிச்செய்கிறார் இந்திரனுடைய என்று தொடங்கி , 


F 


132 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


3t 


- 


5 


வன் என்னப்படும் இறைவன் ஆகையாலே , மிக்க காம்பீர் 
யத்தாலே , புன்சிரிப்பு மலர்ந்து தோன்றும் அளவே அன்றோ 
இருப்பது ; ஆகையாலே , அரும்பு என்கிறது . சாயல் சாமம் 
திருமேனி தண் பசுமை அடையா - ஒளியையுடைத்தாய்க் கரிய 
நிறமான திருமேனி, குளிர்ந்த பச்சிலையாக ; " பரமாத்மாவான 
புருஷன் , தாமரை இலையைப் போன்ற நிறமுடையன் என்றும் , 
அக் கமலத்து இலைபோலும் ” என்றும் வருகின்றபடியே. 

தாமரை நீள் வாசம் தடம் போல் வருவானே - " பரப்பு 
மாறத் தாமரை மலர்ந்திருப்பதாய் , மகாப்பிரளயத்தை ஒரு 
தடாகம் ஆக்கினாற்போலே பரந்திருப்பதாய் , அப் பரப்பு அடங் 
கப் பரிமளத்தாலே நிரம்பி இருப்பது ஒரு தடாகம் நடந்து வரு 
மாறு போலே ஆயிற்று , பரிமளம் முன்பே அலை எறிய வரும் 
போது இருப்பது : ஸர்வகந்த : என்னக்கடவது அன்றோ. 
வருவானே - வரும் தன்மையனே ! * முன்பு தம் பக்கல் வரும் 
படியை உபகாரத்தின் நினைவாலே சொல்லுகிறார் . ஒரு நாள் - 

ஒருகால் நாக்கு நனைக்க என்பாரைப் போலே . காண - வந் 
தால் கொள்ளும் பிரயோஜனம் காணும் இதுவே ; ஒரு தேச 
விசேடத்திலும் எப்பொழுதும் காண்கையே அன்றோ இருப் 

1. திருமேனி பச்சிலை போலே இருக்கும் என்பதற்குப் பிரமாணங்கள் 
காட்டுகிறார் பரமாத்மாவான என்று தொடங்கியும் , “ அக்கமலத்து என்று 
தொடங்கியும் . 

புருஷ : புண்டரீகாப 8 ரூபம் தத் பரமாத்மந : 3 
என்பது , வராஹபுராணம் . 

“ அக் கமலத்து என்பது , திருவாய் . 9. 7 : 3 . 
2. " தாமரை நீள் 1 ) என்றதற்குப் பொருள் , பாப்பு மாறத் தாமரை 
மலர்ந்திருப்பதாய் என்பது . அந் நீட்சியை உருவகிக்கிறார் மகாப்பிரளயத்தை 
என்று தொடங்கி . 

3. அப்படி வாசம் உண்டோ ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் ஸர்வகந்த : 

இது , கடவல்லி உப . 2:23 . 
4. இப்போது தம் பக்கல் வாராது இருக்க , வரும் தன்மையன் என்பது 
தோன்ற வருவானே என்பது என் ? என்ன , முன்பு என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

5. ஒருநாள் போதியதாமோ ? என்ன , ஒருகால் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

6. அநுபவிக்க என்னாமல் , காண ” என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் ‘ வந்தால் என்று தொடங்கி , 

7. ஆயின் , காண்கை போதியதாமோ ? அநுபவிக்க வேண்டாவோ ? 
என்ன , ஒரு தேசம் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
ஒரு தேசம் - பரமபதம் . 


4 ) என்று . 


ஐந்தாந் திருவாய்மொழி --பா . 1 , 2 


133 


பது . அப் பேறு பெறும்படி . வாராயே - அத் தலையாலே வரக் 
காண இருக்குமவர் அல்லரோ , " தான் விரும்பிய ஜீவனுக்கு 
இந்தப் பரமாத்மாவானவன் தனது திருமேனியைக் காட்டு 
கிறான் ” என்கிறபடியே . அன்றிக்கே , தாம் கிட்டிக் காணுமது 
சொரூப விரோதம் என்று இருக்கிறார் என்னு தல் . ( 1 ) 

818 
காண வாராய் என்று என்று 

கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் 
நாணி நல் நாட்டு அலமந்தால் 

இரங்கி ஒருநாள் நீ அந்தோ ! 
காண வாராய் ; கருநாயிறு 

உதிக்கும் கருமா மாணிக்க 
நாள் நல் மலைபோல் சுடர்ச் சோதி 

முடிசேர் சென்னி அம்மானே ! 
பொ - ரை : -கரிய சூரியன் உதிக்கின்ற காட்சிக்கு இனிய கரிய 
சிறந்த மாணிக்க மலையைப் போன்று , மிக்க ஒளிபொருந்திய மயிர்முடி 
பொருந்திய சென்னியையுடைய அம்மானே ! அடியேன் காணும்படி 
வரவேண்டும் என்பதாகக் கண்களும் வாயும் பசை அற உலர்ந்து , 
நாணம் உற்று , நல்ல இந்த நாட்டிலே தடுமாறினால் , நீ இரங்கி ஒரு 
நாளாகிலும் காணுமாறு வருகின்றாய் இல்லையே! அந்தோ ! 
வி - - 

கு : - வாராய் : மறைவினை . கருநாயிறு உதிக்கும் நாள் நல் 
கரு மா மாணிக்க மலை போல் சுடர்ச் சோதி முடி சேர் சென்னி என்க. 
கருநாயிறு , மயிர்முடிக்கு உவமை . அம்மானே ! காண வாராய் என்க . 
ஈடு : - இரண்டாம் பாட்டு . 

என் விடாய் கெடும்படி அழ 
கிய மயிர்முடியுடனே வந்து தோற்றி அருளவேண்டும் என் 
கிறார் . 


3 


1. தாமே செல்லலாமே ? அவனை ( 1 வாராய் என்பான் என் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அத்தலையாலே என்று தொடங்கி 

2. அத்தலையாலேயே காணவேண்டும் என்பதற்குப் பிரமாணம் காட்டு 
கிறார் தான் என்று தொடங்கி 

" தஸ்ய ஏஷ ஆத்மா விவ்ருணுதே தநூம் ஸ்வாம் >> 
என்பது , முண்டகோபநிட . 2 : 3 . 

3. பின் இரண்டு அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 


134 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


காண வாராய் என்று என்று- ஒருகால் ‘ காணவாராய் 
என்றால் வரக் காணாவிட்டால் , ஆறி இருக்கவல்லர் அல்லரே; 
பின்னையும் காணவாராய் , காணவாராய் என்பார் ஆயிற்று . 
கண்ணும் வாயும் துவர்ந்து - எங்கனே வரும் என்று அறியா 
மையாலே , திக்குக்கள் தோறும் பார்த்துக் கண்கள் பசை அற 
உலர்ந்தன . என்றது , " கண்ணநீர் கைகளால் இறைக்கும் ” என் 
னும் நிலையும் கழிந்தது என்றபடி . கூப்பிட்டு வாயும் பசை அற 
உலர்ந்தது . அடியேன் நாணி - அத் தலைக்கு வரும் குற்றம் 
நம்மது ஆம்படியான சம்பந்தமுடைய நான் நான் . என்றது , 
இவனை உலகத்தார் என் சொல்லுவார்களோ என்று அதற் 
காக நாணி என்றபடி. அன்றிக்கே , பிரயோஜனத்தின் 
பொருட்டுக் கூப்பிடுகை அன்றியே , முறை அறிந்து காண் 
கைக்குக் கூப்பிட்ட நமக்குத் தன்படி அழகியதாய் இருந்தது 
என்று நாணி என்னுதல் . நல் நாடு - எல்லை இல்லாத கிலேசங் 
களுக்கு எல்லாம் இருப்பிடம் ஆகையாலே விபரீத லக்ஷணை 
யாலே சொல்லுகிறார் . அன்றிக்கே , ஐம்புல இன்பங்களின் 
அநுபவத்தாலே மக்கள் களித்து வசிக்கும் தேசம் ஆகையாலே 
சொல்லுகிறாராதல் . அன்றிக்கே, பிள்ளான் " எம்பெருமானைப் 
பெற்று அனுபவிக்கும் நாடு காண் " என்பராம் ; " இல்லையாகில் 
கூப்பிடார்களோ என்று . 

அலமந்தால் - தடுமாறினால் , இரங்கி - உனக்கு விருப்பம் 
இல்லாவிட்டால் பிறர் கேட்டிற்கு இரங்க வேண்டாவோ ? என் 
றது , முனிவர்களுக்கு உள்ள இரக்கமும் இல்லையோ ? என்ற 
படி . ஒருநாள் - பலநாள் வேண்டும் என்கிறேனோ ? நீ - கண்டு 
கொண்டு நிற்க வேண்டும்படி வேறுபட்ட சிறப்பினையுடைய நீ . 
அந்தோ -உன் வேறுபட்ட சிறப்பினை அறியாது ஒழிந்தால் என் 
துயரத்தையும் அறியாது ஒழிவதே ! காண வாராய் - பிரயோஜ 
னத்தின் பொருட்டு அழைக்கிறேனோ ? கருநாயிறு உதிக்கும் - 
கரிய நிறத்தையுடைய சூரியன் தோன்றுகிற. கரு மா மாணிக்க 
நாள் நல் மலை போல் - அந்தச் சூரியன் உதிக்கிற உதயகிரி 


. 


1. மீண்டும் காணவாராய் என்றது என் ?. என்ன , ஒருகால் 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

2. கண்ணும் வாயும் துவர்தற்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் 
எங்கனே வரும் என்று தொடங்கி , “ கண்ணநீர் என்பது , திருவாய் . 7.2 : 1 

3. முனிவர்களுக்கு உள்ள இரக்கமும் என்றது , காட்டிலே பிராட்டி 
மின் நிலையைக் கண்டு அருள் செய்த ஸ்ரீ வால்மீகி பகவானைத் திருவுள்ளம்பற்றி . 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 2 , 3 

135 
இருக்கிறபடி .. நீலமாய்ப் பெருவிலையனான இரத்தின மலை 
போலே . நாட்பூ என்னுமாறுபோலே , புதியதாய்க் காட்சிக்கு 
இனியதான மலை ஆதலின் ‘ நாள் நல் மலை என்கிறது . அன் 
றிக்கே , கருமா மாணிக்கம் நல் மலை மேல் கரு நாயிறு உதிக்கும் 
பொழுது போல் முடிசேர் சென்னி அம்மான் என்று கூட்டிப் 
பொருள் கோடலுமாம் . நாள் - பொழுது . 

சுடர்ச் சோதி முடி - மிக்க புகரையுடைய முடி , கருநாயிறு 
உதிக்கும் என்கிற திருஷ்டாந்த பலத்தாலே , முடி என்றது , 
மயிர்முடியைக் காட்டுகிறது . சேர் சென்னி - அதற்குப் பற்றுக் 
கோடான திருமேனி இரத்தின மலை போலே ஆயிற்று இருப் 
பது . அம்மானே -சர்வேஸ்வரனே ! சம்சாரி முக்தனாகச் சென் 
றால் , தாபத்தைப் போக்குவதற்காக இவனால் செய்யப்படுவது 
திருக்குழலைப் பேணுதல் இத்தனை . “ கேசவன் கிலேசத்தைப் 
போக்குகிறவன் என்றே அன்றோ இருப்பது . 

( 2 ) 
819 
முடிசேர் சென்னி அம்மா ! நின் 

மொய்பூந் தாமம் தண் துழாய் 
கடிசேர் கண்ணிப் பெருமானே ! 

என்று என்று ஏங்கி அழுதக்கால் 
படிசேர் மகரக் குழைகளும் 

பவள வாயும் நால்தோளும் 
துடிசேர் இடையும் அமைந்தது ஓர் 

தூநீர் முகில் போல் தோன்றாயே . 
பொ - ரை : - 

திருமுடி சேர்ந்திருக்கின்ற சென்னியையுடைய 
அம்மானே ! உனக்குத் தகுதியான தாய்ச் செறியத் தொடுக்கப்பட்ட 
தாய் அழகிய ஒளியையுடையதாய் வாசனை பொருந்தியதாய் உள்ள 
திருத்துழாய் மாலையைத் தரித்திருக்கின்ற பெருமானே ! என்பதாக 
ஏங்கி அழுதால் , இயல்பாகவே அமைந்துள்ள மகரகுண்டலங்களும் 
பவளம் போன்ற திருவாயும் நான்கு திருத்தோள்களும் துடியைப் 


- 


1. மயிர் முடியைச் சொன்னதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் சம்சாரி 
என்று தொடங்கி . 

2. அப்படித் தாபத்தைப் போக்குவதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
< கேசவன் என்று தொடங்கி , 

“ கிம் த்வயா நார்சிதோ தேவ : கோவ : க்லேலநா U க ” 
என்பது , பிரமாணம் . 


136 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
போன்ற திரு அரையும் அமைந்திருப்பதாய் ஒப்பற்றதாய்ப் பரிசுத்த 
மானதாய்த் தண்ணீரையுடையதாய் உள்ள மேகம் போன்று வந்து 
தோன்ற வேண்டும் . 

வி . கு : -அழுதக்கால் தோன்றாய் என்க , தோன்றாய் : விதிவினை . 
படி - திருமேனியுமாம் . துடி - உடுக்கை ; ஒருவகை வாத்தியம் . 

ஈடு : - மூன்றாம் பாட்டு . தெளிந்த நீரைப் பருகின காள 
மேகம் போலே சிரமத்தைப் போக்குகிற வடிவோடே என் 
துயரம் தீர வந்து தோற்றவேண்டும் என்கிறார் . 

முடி சேர் சென்னி அம்மா - ஆதிராஜ்ய சூசகமான 
திருமுடி சேர்ந்த சென்னியையுடைய சர்வேஸ்வரனே ! நின் 
மொய் பூந் தாமம் தண் கடி சேர் துழாய்க் கண்ணிப் பெரு 
மானே - உனக்குத் தகுதியாய்ச் செறியத் தொடுக்கப்பட்டு 
மனத்திற்கு இன்பத்தைக் கொடுப்பதாய் , ஒளியையுடைத் 
தாய்ச் சிரமத்தைப் போக்கக் கூடியதாய் , நாட்செல்ல நாட் 
செல்லப் பரிமளம் மிக்குச் செல்லுகிற திருத்துழாய்மாலையை 
யுடைய சர்வேஸ்வரனே ! என்று என்று - ஒருகால் சொல்லி 
ஆறி இருக்கிறேனாய்த்தான் ஆறி இருக்கிறாயோ ? ஏங்கி அழு 
தக்கால் - பொருமி அழுதக்கால் . என் அழுகைக் குரலில் 
தளர்த்தியைக் கேட்டால் சடக்கென வந்து கொடு நிற்க வேண் 
டாவோ ? 2 

படி சேர் மகரக் குழைகளும் - படியாய்ச் சேர்ந்த 
என்னுதல் ; படியிலே சேர்ந்த என்னுதல் . என்றது . இயல் 
பாகவே சேர்ந்த என்னுதல் ; திருமேனியிலே சேர்ந்த என்னு 
தல் என்றபடி . “ படி கண்டு அறிதியே " என்னக்கடவது 
அன்றோ. பவள வாயும் - உறவு எல்லாம் தோற்றும் திருப்பவள 
மும் . நால் தோளும் - அணைக்கைக்குக் கற்பகதரு பணைத்தாற் 
போலே இருக்கிற நான்கு தோள்களும் . துடி சேர் இடையும் 
அமைந்தது ஓர் தூ நீர் முகில் போல் - துடிபோலே இருக்கிற 
இடையுமாய்க்கொண்டு சமைந்தது ஒருமுகில் போலே ஆயிற்று 
வடிவு இருப்பது . இந்த விசேஷணங்கள் கேவலம் முகிலுக்கு 
இல்லாமையாலே அபூத உவமை . தூ நீர் முகில் - தெளிந்த நீரை 

1 . தூநீர் முகில்போல் வந்து தோன்றாயே ” என்றதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. படி ” என்பதற்கு இரண்டு பொருள் : இயல்பாக என்பதும் , 
திருமேனி என்பதும் . திருமேனி என்ற பொருளில் மேற்கோள் காட்டுகிறார் 
படி கண்டு ” என்று தொடங்கி . இது , முதல் திருவர் . 85 . 

3. ஆபூத உவமை - இல்பொருள் உவமை . 


. 


T 


. 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 3 , 4 137 
முகந்த முகில் தோன்றாயே - 1 அகவாயில் தண்ணளி எல்லாம் 
வடிவிலே காணலாம்படி வந்து தோற்றவேண்டும் . ( 3 ) 

820 
தூ நீர் முகில்போல் தோன்றும் நின் 

சுடர்கொள் வடிவும் கனிவாயும் 
தேநீர் கமலக் கண்களும் 

வந்து என் சிந்தை நிறைந்தவா ! 
மா நீர் வெள்ளி மலைதன்மேல் 

வண்கார் நீல முகில்போலத் 
தூ நீர்க் கடலுள் துயில்வானே ! 

எந்தாய் ! சொல்ல மாட்டேனே. 
பொ - ரை : -மிக்க நீர் வெள்ளத்திலே ஒரு வெள்ளிமலையின் 
மேலே கார்காலத்திலே வளவியதாய் உள்ள ஒரு நீலமுகில் படித்தாற் 
போன்று , பரிசுத்தமான தன்மையையுடைய திருப்பாற்கடலிலே ஆதி 
சேஷசயனத்தின் மேலே அறிதுயில் செய்கின்றவனே ! என் தந்தையே ! 
பரிசுத்தமான தண்ணீரை முகந்த மேகம் போன்று தோன்றுகின்ற பிர 
காசம் பொருந்திய உன் திருமேனியும் கோவைக்கனி போன்ற திரு 
வாயும் , தேனாகிய நீரையுடைய தாமரை போன்ற திருக்கண்களும் வந்து 
என் மனத்திலே நிறைந்திருக்கும் தன்மையைச் சொல்ல அறிகின்றி 
லேன் என்றவாறு . 

வி - கு : -- எந்தாய் ! என் சிந்தை நிறைந்தவா சொல்லமாட்டேன் 
என்க . நிறைந்தவா : கடைக்குறை ; நிறைந்தவாறு . வெள்ளிமலை , அர 
வணைக்கு உவமை . ஈற்றடியில் உள்ள நீர் தண்ணீருமாம் . இரண்டாம் 
அடியில் உள்ள நீர் தன்மையுமாம் . 

ஈடு : - நான்காம் பாட்டு . உன்னுடைய வடிவழகு வந்து 
என் மனத்திலே நிறைந்து நலிகிறபடி என்னால் பேசி முடிகிறது 
இல்லை என்கிறார் . 

தூ நீர் முகில் போல் தோன்றும் - கண்டபோதே விடாய் 
கெடும்படியான கார்காலத்தில் தோன்றுகிற மேகம் போலே 


1 . தூநீர் முகில்போல் தோன்றாய் என்பதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் அகவாயில் என்று தொடங்கி . 

2 . " சுடர்கொள் வடிவும் கனிவாயும் கண்களும் சிந்தை நிறைந்தவா 
சொல்லமாட்டேன் 1 ) என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

“ தூநீர் என்று விசேடித்ததற்கு , பாவும் அருளிச்செய்கிறார் 
கண்டபோதே என்று தொடங்கி . 

18 


3 . 


138 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஆயிற்றுத் தோன்றுவது . நின் சுடர் கொள் வடிவும் - 1 சுத்த 
சத்துவமயம் ஆகையாலே எல்லை அற்ற ஒளி உருவமான விக் 
கிரஹத்துக்கு, அன்னலும் துன்னலுமாய்த் திரண்ட 
மேகத்தை ஒப்பாகச் சொல்ல ஒண்ணாதே அன்றோ. : ஒண் 
சுடர்க்கற்றை ” அன்றோ. கனி வாயும் -கண்டபோதே நுகரலாம் 
கனி போலே இருக்கிற வாயும் . தே நீர் கமலம் கண்களும் - 
தேனாகிற நீரையுடைய தாமரைப்பூப் போலே இருக்கிற திருக் 
கண்களும் . இதனால் செவ்வியை நினைக்கிறது . அன்றிக்கே , 
தேனினுடைய நீர்மை வாய்ந்த திருக்கண்கள் என்றுமாம் . 
அதாவது , கண்ணாலே பருகலாம்படி இருக்கிற இனிமையைத் 
தெரிவித்தபடி . வந்து என் சிந்தை நிறைந்தவா - 3 மற்றைய 
விஷயங்கள் அநுபவித்து விட்டால் மறக்கக்கூடியதாய் இருக் 
கும் : இவ் விஷயம் அநுபவித்துப் பேர நின்றாலும் நெஞ்சிலே 
ஊற்று இருக்கும் . சிந்தை நிறைந்தவா எ ன்னு மதனைப் 
பின்னே வருகின்ற சொல்லமாட்டேன் என்னுமதனோடு 
கூட்டுக . 

மா நீர் வெள்ளிமலை தன்மேல் - மிக்க நீர் வெள்ளத்தே ஒரு 
வெள்ளிமலையின்மேலே . வண் கார் நீல முகில் போல - வள்ளல் 
தன்மையுடையதாய்க் கறுத்து நெய்த்து இருப்பது ஒரு முகில் 
படிந்தாற் போலே . அன்றிக்கே , வள்ளல் தன்மையுடையது ஒரு 
முகில் கார்காலத்திலே படிந்தாற் போலே என்னுதல் . தூ நீர்க் 
கடலுள் துயில்வானே - தூய்மை பொருந்திய தண்ணீரிலே 
திருவனந்தாழ்வான் மேலே திருக்கண்வளர்ந்தருளுகிறவனே ! 
வெள்ளி மலை என்ற உவமையால் அரவணை என்னும் உப 
மேயத்தினை அழைத்துக்கொள்ளுமித்தனை . எந்தாய் - மேலே 
கூறிய வேறுபட்டசிறப்பு இல்லையேயாகிலும் விட ஒண்ணாத சம் 
பந்தம் இருக்கிறபடி . எந்தாய் வந்து என் சிந்தை நிறைந்தவா 
சொல்லமாட்டேன் - மனத்திலே பிரகாசிக்கின்ற பிரகாசம் 
துக்கத்திற்குக் காரணம் ஆகாநின்றது ; இதற்கு ஒரு பாசுரம் 


1 . சுடர்கொள் என்று விசேடித்ததற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
சுத்த சத்துவமயம் என்று தொடங்கி , அன்னல் - புகை . துன்னல் - சிறு 
திவலை . 

2. திருமேனி , பேரொளிப் பிழம்பு என்பதற்குப் பிரமாணம் காட்டு 
கிறார் “ ஒண் சுடர்க்கற்றை ” என்று . இது , திருவாய் . 1 , 7 : 4 . 

3. துயரத்தைப் பேசும் இந்நிலையிலே , " நிறைந்தவா ” என்கிறது என் ? 
என்ன , மற்றைய என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


கிறது . 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா .4 , 5 139 
அறிகிறிலேன் . விரக நிலையில் குணங்களைச் சொல்லுதல் துக் 
கத்துக்குக் காரணமாம் அத்தனை அன்றோ. தூ நீர்க் கடலுள் 
துயில்வான் என்றதனால் , காணவேண்டும் என்னும் விருப்பம் 
இல்லாதார்க்கு முற்பாடனாய் வந்து சாய்ந்தபடி சொல்லு 

( 4 ) 
8211 
சொல்ல மாட்டேன் அடியேன் உன் 

துளங்கு சோதித் திருப்பாதம் 
எல்லை இல் சீர் இள நாயிறு 

ரண்டு போல் என் உள்ளவ ! 
அல்லல் என்னும் இருள்சேர்தற்கு 

உபாயம் என்னே ! ஆழிசூழ் 
மல்லை ஞாலம் முழுது உண்ட 

மா நீர்க் கொண்டல் வண்ணனே ! 
பொ - ரை : - கடலால் சூழப்பட்ட மிகப் பெரிய உலகம் முழுதி 
னையும் புசித்த , நிறைந்த நீரையுடைய மேகத்தைப் போன்ற நிறத்தை 
யுடையவனே ! அடியேன் என் மனத்தில் உள்ள ஒளியைப் பற்றி ஒன் 
றும் சொல்ல அறியாதவனாய் இருக்கிறேன் ; விளங்குகின்ற பிரகாசத் 
தையுடைய உன் திருவடிகள் எல்லை இல்லாத அழகையுடைய 
ரண்டு இளஞ் சூரியர்களைப் போன்று என் மனத்திற்குள்ளே இருக் 
கின்றன ; இங்கனம் இருக்க , அறிவின்மையாகிய இருள் சேர்வதற்கு 
ஓர் உபாயம் சொல்லாய் என்பதாம் . 

கு : - அல்லல் - துன்பமுமாம் . மல்லை - வளப்பமுமாம் . மல்லை 
ஞாலம் முழுது உண்ட என்பதனைக் கொண்டலுக்கு அடைமொழி 
ஆக்கலுமாம் . ஞாலம் முழுது உண்ட மா நீர் - பிரளயம் , வண்ணன் - 
தன்மையனுமாம் . 

ஈடு : -ஐந்தாம் பாட்டு . உன்னுடைய அழகு என் மனத் 
திலே நினைவிற்கு விஷயமாய் நலியாநின்றது ; இது மறக்க 
ஒரு விரகு சொல்லவேண்டும் என்கிறார் . 

1. மனத்திலே பிரகாசிப்பது , துக்கத்திற்குக் காரணமாமோ ? என்ன , 
* விரக நிலையில் என்.று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார். 

2. தூநீர்க் கடலுள் து பிலுவதனை இங்குக் கூறுவதற்குக் காரணத்தை 
அருளிச்செய்கிறார் காண வேண்டும் என்று தொடங்கி , 

3. ( உன் துளங்கு சோதித் திருப்பாதம் என் உள்ள வா , அல்லல் 
என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே ” என்பதனைத் திருவுள்ளம்பற்றி 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


வி 


140 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
சொல்லமாட்டேன் - 1 என் உள்ளத்திலே நின்று நலிகிற 
படிக்குப் பாசுரம் இடப்போகிறது இல்லை . அடியேன் - -சம் 
பந்தத்தாலே தவிர மாட்டுகின்றிலேன் . உன் துளங்கு 
சோதித் திருப்பாதம் - மாட்டாத பிரகாரம் ஏது ? என்ன ,விளங்கா 
நின்றுள்ள ஒளியையுடைய உன் திருவடிகள் . எல்லை இல் சீர் 
இள நாயிறு இரண்டு போல் என் உள்ளவா - அளவு இறந்த 
அழகையுடைய இளஞ்சூரியர்கள் இருவரைப் போலே என் 
உள்ளத்தே நின்று நலிகிறபடி . கண்களாலே பருகலாம்படி 
இருக்கையாலும் , வருத்தத் தொடங்கின இத்தனை என்று 
தோற்றுகையாலும் இளநாயிறு என்கிறார் . அன்றிக்கே,, 
இளநாயிறு என்பதற்கு , என்னை வருத்த வருத்த இளமை 
மிகுகிறபடி என்னலுமாம் . என் உள்ளவா சொல்லமாட்டேன் 
என்று கூட்டுக . 

அல்லல் என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே . 
இதற்கு , உன்னைக் காட்டாதே அருமைப் படுத்தப் பார்த்தா 
யாகில் , நாட்டார் ‘ தண்ணிது என்கிற அஞ்ஞானம் வரு 
வதற்கு ஓர் * உபாயம் ஏதோ ? என்று அருளிச்செய்வர் 
பட்டர் ; அப்போது மறந்து பிழைக்கலாம் என்னும தனாலே . 
அன்றிக்கே , திருவடிகள் என் உள்ளத்திலே பிரகாசியா 
நிற்க , துக்கத்திற்குக் காரணமான அறிவின்மை வருதற்கு 
*உபாயம் உண்டோ ? என்று அருளிச்செய்வர் அம்மாள் . 
உண்டாகில் உண்டு உடுத்துத் திரியலாமே உலகத்தாரைப் 
போன்று ! ஆழி சூழ் மல்லை ஞாலம் முழுது உண்ட மா நீர்க் 
கொண்டல் வண்ணனே - கடல் சூழ்ந்த மிகப்பெரிய பூமி முழு 


1 . ரண்டு போல் உள்ள வா , சொல்லமாட்டேன் என்று கூட்டிப் 
பொருள் அருளிச்செய்கிறார் என் உள்ளத்திலே என்று தொடங்கி . 

2. ஆயின் , விட்டு விடலாமே ? என்ன , அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் சம்பந்தத்தாலே என்று தொடங்கி . 

3. உபாயம் ஏதோ ? என்றது , உபாயம் யாது ? சொல்லவேண்டும் 
என்று அவனைக் கேட்கிறார் என்பது பட்டர் திருவுள்ளம் , அறிவின்மையைப் 
பிரார்த்திப்பதற்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் அப்போது என்று 
தொடங்கி . 

4 . உபாயம் உண்டோ என்றது , இல்லையே என்றபடி . இருந்தால் , 
என் ? என்ன , உண்டாகில் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் , அல்லல் ” என்றது , ஈண்டுத் துக்கத்தினை , 

5. “ ஆழி சூழ் மல்லை ஞாலம் முழுது உண்ட என்பதனை , ஈசுவர் 
னுக்கு அடைமொழி ஆக்கியும் , நீருக்கு அடைமொழி ஆக்கியும் பொருள் 
அருளிச்செய்கிறார் கடல் சூழ்ந்த என்று தொடங்கியும் , அன்றிக்கே 
என்று தொடங்கியும் . 


1 


| 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 5 , 6 141 
தினையும் பிரளயத்திலே அழியாமல் வயிற்றிலே வைத்துக் 
காத்த ஒப்பு உயர்வு அற்ற வள்ளலே ! அன்றிக்கே , ஆழி சூழ் 
மல்லை ஞாலம் முழுது உண்ட மா நீர் என்பதற்குப் பிரளயம் 
என்று பொருள் உரைத்து , அப் பிரளய நீர் முழுதினையும் பரு 
கின மேகம் போலே இருக்கிற வடிவையுடையவன் என்னுதல் . 
மல்லை ஞாலம் - மிகப் பெரிய பூமி . 

( 5 ) 
822 
கொண்டல் வண்ணா! குடக்கூத்தா! 

வினையேன் கண்ணா ! கண்ணா ! என் 
அண்ட வாணா ! என்று என்னை 

ஆளக் கூப்பிட்டு அழைத்தக்கால் 
விண் தன் மேல் தான் மண்மேல் தான் 

விரி நீர்க் கடல் தான் மற்றுத்தான் 
தொண்ட னேன் உன் கழல்காண 

ஒரு நாள் வந்து தோன்றாயே . 
பொ - ரை : - மேகம்போன்ற வடிவை புடையவனே ! 
கூத்தை ஆடியவனே ! தீவினையேனுக்குக் கண் ஆனவனே! கிருஷ்ணனாக 
அவதரித்தவனே ! பரமபதத்தில் வாழ்கின்றவனே ! என்று , என்னை 
ஆள்வதற்குக் கூப்பிட்டு அழைத்தால் , அடியேனாகிய யான் உன் திரு 
வடிகளைச் சேவிக்கும்படி பரமபதத்திலே நின்றாதல் பூமியிலே நின்றா 
தல் திருப்பாற்கடலிலேநின்றாதல் அந்தராத்மாவாக நிற்கிற அக 
வாயிலே நின்றாதல் ஒருநாள் வந்து தோன்ற வேண்டும் என்கிறார் . 

. 
வி - கு : - தொண்டனேன் அழைத்தக்கால் உன்கழல் காண ஒரு 
நாள் வந்து தோன்றாய் என்க . தோன்றாய் : விதிவினை . என் என்பது , 
அண்டவாணா என்பதற்கு அடைமொழி . வாழ்கன் என்பது வாணன் 
என மருவிற்று . 

ஈடு : -- உன் வனப்பு முதலானவற்றை நினைத்துக் காண 
வேண்டும் என்று கூப்பிடுகிற நான் காணும்படி ஏதேனும் 
ஓரிடத்திலே வந்து தோற்றியருள வேண்டும் என்கிறார் . 

கொண்டல் வண்ணா - 2 காணவே விடாய் ஆறும்படியான 
வடிவையுடையவனே ! குடக் கூத்தா - மனத்தினைக் கொள்ளை 

1. முன் அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . “ கொண்டல் வண்ணா ” என்பதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
காணவே என்று தொடங்கி 


குட 


2 


142 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
கொள்ளும்படியான செயல்களையுடையவனே ! வினையேன் 
கண்ணா கண்ணா எனக்குக் கண்களாக இருக்கிறவனே ! 
கிருஷ்ணனே ! கண்ணை இழந்திருக்கும்படியான பாபத்தைச் 
செய்தவன் என்பார் தம்மை வினையேன் என்கிறார் . என் 
அண்டவாணா என்று - என்னை இலக்கு ஆக்கிக் கொள்ளுவதற் 
காக அண்டத்திற்கு அதிபதி ஆனவனே என்று . கல்யாண 
குணங்களை உடைத்தாய் இருத்தல் , அடியார்களுக்காக இருக்கு 
மாறு போன்று , விபூதியை உடைத்தாய் இருக்கிற இருப்பும் 
தமக்காக என்று இருக்கிறார் . என்னை ஆள - வேறு ஒரு பிர 
யோஜனத்தின் பொருட்டு அழைக்கிறேனோ ? ஒழிவில் காலம் 
எல்லாம் உடனாய் மன்னி என்னை வழுவிலா அடிமைகொள்ள 
வேண்டும் என்று அன்றோ அழைக்கிறது . கூப்பிட்டு அழைத்தக் 
கால் - கிரமப் பிராப்தி பொறுக்க வல்லேனாய்த்தான் தாழ்க் 
கிறாயோ ? என் துயர ஒலி கேட்டால் கிரமத்திலே வருகிறோம் 
என்று ஆறி இருக்கலாய் இருந்ததோ ? 

விண் தன் மேல் தான் - மா நீர்க் கொண்டல் சஞ்சரிக்கும் 
ஆகாசத்திலே தோற்றவும் அமையும் . அன்றிக்கே , பரமபதத் 
திலே இருக்கிற இருப்போடே வந்து தோற்றவுமாம் . மண்மேல் 
தான் - அவதரித்துத் தோற்றவுமாம் . விரி நீர்க் கடல் தான் 
திருப்பாற்கடலில் திருக்கண்வளர்ந்தருளுகிறபடியே வந்து 
தோற்றவுமாம் . மற்றுத்தான் - தூணிலே வந்து தோற்றினாற் 
போலேயாதல் , யானைக்கு வந்து தோற்றினாற்போலேயாதல் 
தோற்றவுமாம் . தொண்டனேன் - உன் திருவடி.களில் கைங்கரி 
யத்தில் ஆசைகொண்ட யான் . உன் கழல் கான- எனக்கு உய் 
விடமான திருவடிகளைக் காண . ஒருநாள் வந்து தோன்றாய் - 
பலநாள் வேண்டும் என்று நிர்ப்பந்திக்கிறேனோ? என் ஆத் 
மா கிடக்கைக்கு ஒருநாள் வந்து தோற்றியருள வேண்டும் . ( 6 ) 

“ வினையேன் ” என்பதற்கு , வினை யாது ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் ‘ கண்ணை என்று தொடங்கி .. 

2. தம்மை இலக்கு ஆக்கிக் கொள்வதற்காகவோ இறைவன் விபூதியை 
உடைத்தாய் இருக்கிறான் ? என்ன , கல்யாணகுணங்களை என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 . கூப்பிட்டு என்றும் , அழைத்தக்கால் என்றும் இரு சொற் 
களைச் சேர்த்ததற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ கிரமப்பிராப்தி என்று . 
தொடங்கி , கிரமப் பிராப்தி - முறையாக அடைதல் . அதனை விவரணம் செய் 
கிறார் என் துயர ஒலி என்று தொடங்கி . 

4 , ஒரு நாள் அமையுமோ ? என்ன , அதற்கு விடை , அருளிச்செய்கின் 
பார் என் ஆத்மா என்று தொடங்கி 


1 . 


ஐந்தாத் திருவாய்மொழி - பா . 


143 


ஒரு கரிய 


823 
வந்து தோன்றாய் அன்றேல் உன் 

வையம் தாய மலரடிக் கீழ் 
முந்தி வந்து யான் நிற்ப 

முகப்பே கூவிப் பணிகொள்ளாய் 
செந்தண் கமலக் கண் கை கால் 

சிவந்த வாய் ஓர் கருநாயிறு 
அந்தம் இல்லாக் கதிர்பரப்பி 

அலர்ந்தது ஒக்கும் அம்மானே ! 
பொ - ரை : - செந்திறத்தையும் குளிர்ச்சியையுமுடைய தாமரை 
போன்ற திருக்கண்களையும் திருக்கைகளையும் திருக்கால்களையும் சிவக்க 
திருவாயினையுமுடைய ரான 

சூரியனானவன் , எல்லை 
இல்லாத கிரணங்களைப் பரப்பிக்கொண்டு மலர்ந்திருத்தலை ஒத்திருக் 
கின்ற அம்மானே ! அந்த வனப்போடு வந்து தோன்ற வேண்டும் ; அங் 
ஙனம் தோன்றாயேல் , பூஉலகத்தை அளந்த தாமரை மலர் போன்ற 
உன் திருவடிகளின் கீழே யான் முன்னே வந்து நிற்கும்படி திருமுன்பே 
அழைத்து அடிமை கொள்ள வேண்டும் . 

வி - கு : - மூன்றாம் அடி இல்பொருள் உவமை . அம்மானே வந்து 
தோன்றாய் ; அன்றேல் , நிற்பக் கூவிப் பணிகொள்ளாய் என்க . தோன் 
றாய் , கொள்ளாய் என்பன , விதிவினைகள் . 

ஈடு : - ஏழாம் பாட்டு . இங்கே வந்து தோற்றியருளுதல் , 
அது திருவுள்ளம் அன்றாகில் அங்கே அழைத்து அடிமை 
கொள்ளுதல் செய்தருள வேண்டும் என்கிறார் . 

வந்து தோன்றாய் - என் கண் வட்டத்திலே வந்து தோற்ற 
வேண்டும் . - தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய 
தோன்றலை அன்றோ வந்து தோன்றாய் என்கிறது . அன்றேல் 
என் துன்பத்தைப் பார்த்து உன்னுடைய கிருபையாலே வந்து 
முகங்காட்டப் பார்த்திலையாகில் . அன்றிக்கே , உன் நிறை 


1 . " வந்து தோன்றாய் ; அன்றேல் , உன் முகப்பே கூவிப் பணிகொள் 
ளாய் ” என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. “ வந்து தோன்றாய் ” என்கைக்கு , முன்பு யார்க்கு வந்து தோன்றி 
னோம் என்ன , தந்தை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
இது , பெரியதிருமொழி . 8.5 : 1 . 

3. உன் நிறைவினை என்று தொடங்கிக் கூறும் பொருளோடு திரு 
விருத்தம் 33 - ஆம் பாசுரம் ஒப்பு நோக்கல் தகும் . 


. 


144 திருவாய்மொழி -- எட்டாம் பத்து 
வினையும் என் சிறுமையையும் பார்த்து முகங்காட்டப் பார்த் 
திலையாகில் என்றுமாம் . உன் வையம் தாய மலர் அடி - வசிஷ்ட 
சண்டாள வேறுபாடு பாராத திருவடிகள் . தாய மலர் அடி 
ஒரு செவ்விப் பூவைக் கொண்டாயிற்றுக் காட்டையும் ஓடையும் 
அளந்தது . மலர் அடிக்கீழ் முந்தி வந்து யான் நிற்ப - தனக்கு 
மேல் ஒன்று இல்லாத இனிய பொருளான திருவடிகளின் 
கீழே முற்பாடனாய் வந்து நிற்கும்படியாக . முகப்பே - கண் 
வட்டத்திலே . கூவிப் பணிகொள்ளாய் - 1 சோற்றை இட்டுப் 
பணிகொள்ளாய் . 

அன்றிக்கே , 2 பணி செய்வாய் என்று என்னைச் சொல் 
வீராக என்கிறபடியே , கண்முகப்பே அடிமைகொள்ள வேண் 
டும் என்றுமாம் . குணஞானத்தாலே தரித்திருக்கும் ஸ்ரீபர 
தாழ்வான் தன்மையன் அல்லேன் ; தண்ணீரினின்றும் 
மேலே எடுக்கப்பட்ட மீன்களைப் போன்றவர் என்னும் 
இளையபெருமாள் தன்மையனான என்னை அடிமைகொள்ள 
வேண்டும் என்பார் பணிகொள்ளாய் என்கிறார் . வழுவிலா 
அடிமை செய்யவேண்டும் என்றும் , நின்னலால் இலேன் 
என்றும் இட்டுவைத்த இடத்தில் கிடக்கமாட்டேன் . நன்றும் 
அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் என்னுமவர் அன்றோ. செம் 
தண் கமலம் கண் கை கால் சிவந்தவாய் ஓர் கருநாயிறு -சிவந்து 
குளிர்ந்த தாமரைபோலே கண்ணையும் கையையும் காலையு 


பம் 


1 . " கூவி என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் சோற்றை 
இட்டு என்று தொடங்கி . என்றது , திருமிடற்றின் ஓசை இனிமையாக 
இருக்கையாலே " கூவிப் பணிகொள்ளவேண்டும் ” என்பது கருத்து , 

2 . இரண்டாவது கருத்து , பிராப்தம் ஆகையாலும் கூவிப்பணிகொள்ள 
வேண்டும் என்பது , பணிசெய்வாய் என்று தொடங்கும் பொருளையுடைய 
சுலோகத்தை 7 - ஆம் பக் . காண்க . 

3 . ( பணிகொள்ளாய் ” என்று நிர்ப்பந்திக்கிறது என் ? என்ன , குண 
ஞானத்தாலே என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
4 . நச ஸீதா த்வயா ஹீநா நச அஹம் அபி ராகவ 

முஹுர்த்தம் அபி ஜீவாவது ஜலாத் மத்ஸ்யாவிவ உத்ருதௌ : 3 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 53 : 31 . 

5. இளையபெருமாள் தன்மையரானபடி எப்படி ? என்ன , வழுவிலா 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . வழுவிலா ” என்பது , 
திருவாய் , 3. 3 : 1 , நின்னலால் என்பது , திருவாய் . 2. 3 : 7 . 

6. அப்படி இட்டுவைத்த இடத்தில் கிடக்கமாட்டாரோ ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் ‘ நன்றும் என்று தொடங்கி . இது , திருவாய் , 
8. 1 : 9 . 


ஐந்தாந் திருவாய்மொழி- பா . 7 , 8 145 
முடையவனாய் , சிவந்த வாயையுமுடையவனாய் நீலமான 
நிறத்தையுமுடையான் ஒரு சூரியன் . அந்தம் இல்லாக் கதிர் 
பரப்பி அலர்ந்தது ஒக்கும் - ஆயிரம் என்னும் ஒரு கணக்கு 
இன்றிக்கே , அளவு இறந்த 1 கிரணங்களைப் பரப்பிக் 
கொண்டு மலர்ந்தாற் போலே வந்து தோன்றவேண்டும் . அம் 
மானே - உன் மேன்மையைப் பார்த்து அங்கே அழைத்து 
அடிமை கொள்ளுதல் ; அன்றிக்கே , உன் உடைமை நசியா 
மைக்கு விரைவு உண்டாகில் இங்கே வந்து அடிமைகொள்ளு 
தல் செய்தருள வேண்டும் என்னுதல் . 

(7 ) 
824 
ஒக்கும் அம்மான் உருவம் என்று 

உள்ளம் குழைந்து நாள் நாளும் 
தொக்க மேகப் பல் குழாங்கள் 

காணும் தோறும் தொலைவன் நான் 
தக்க ஐவர் தமக்காய் அன்று 

ஈர் ஐம் பதின்மர் தாள் சாயப் 
புக்க நல்தேர்த் தனிப்பாகா ! 

வாராய் இதுவோ பொருத்தமே ? 
பொ ரை : -திரண்ட மேகங்களின் பல கூட்டங்களைக் காணும் 
பொழுது எல்லாம் சர்வேஸ்வரனுடைய வடிவத்தை இவை ஒக்கும் 
என்று உள்ளம் குழைந்து நாள்தோறும் நான் அழியாநின்றேன் ; 
பாரதப் போரிலே தகுந்தவர்களான பாண்டவர்களுக்காகத் துரியோத 
னாதியர்கள் நூற்றுவரும் வழி அற்றுப் போகும்படி போர்க்களத்திலே 
சேர்ந்த , சிறந்த தேரினை நடாத்திய ஒப்பற்ற பாகனே ! வருகின்றிலை ; 
அடியார்கள் விஷயத்தில் பொருத்தம் இருந்தபடி இதுவோதான் ? 

வி - கு : - காணும் தோறும் உள்ளம் தொலைவன் என்க . தாள் 
சாய்தல் - கால் அறுதல் ; சந்ததி அறுதல் . வாராய் : மறைவினை . புக்க 
பாகன் என்க . 


1. கிரணங்கள் ஸ்தானத்தில் எம்பெருமானுடைய அவயவங்களைக் 
கொள்க . 

2 , “ அம்மான் ” என்பதற்கு , இருவகையாகப் பொருள் அருளிச்செய் 
கிறார் . முதற் பொருள் பரத்துவத்திலே நோக்கு . இரண்டாவது பொருள் 
ஸ்வாமித்வத்திலே நோக்கு , ஸ்வாமித்வம் - ஸ்வம்மை உடையனாந் தன்மை . 
ஸ்வம் - சொத்து ; செல்வம் . 

19 


146 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


- 


ஈடு : - எட்டாம் பாட்டு . 1 உனக்குப் போலியான மேகத் 
தின் காட்சியாலே நோவு படாநிற்க , வந்து முகம் காட்டுகின் 
றிலை ; இதுவோ உன் சார்வின் தன்மை என்கிறார் . 

ஒக்கும் அம்மான் உருவம் என்று - சர்வேஸ்வரன் வடிவு 
மற்றைப் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் வேறுபட்டது என்று 
எண்ணாநிற்கச்செய்தே , புகையும் ஒளியும் தண்ணீரும் காற்றும் 
ஆகிய இவற்றின் கூட்டமான மேகத்தை ஒப்பு என்று மயங்கு 
வர் . உள்ளம் குழைந்து - இது தோற்புரை அன்றியே மனமும் 
அழிந்து , நாள் நாளும் - இந்த அழிவு ஒரு நேரத்தில் வருதல் 
அன்றிக்கே இடைவிடாமல் செல்லுகை . தொக்க மேகம் பல் 
குழாங்கள் மேகங்களின் துண்டங்களுக்கு இடையார் ; திரண்ட 
மேகக் கூட்டங்களைக் காணுந்தோறும் . நாள் நாளும் தொலை 
வன் - 4 தர்மிலோபம் பிறக்கிறதும் இல்லை ; வாழ்ந்திருக்கவும் 
பெறுகின் றிலேன் . நான் - 5 மேகத்தைக் காணுதல் உலகத் 
தார்க்குத் தளர்ச்சி நீங்குவதற்குக் காரணம் அன்றோ. 

தக்கஐவர்- எந்த மேகத்தைக் காண்பதற்கு இடைந்தார்கள் , 
அதற்காகப் பாண்டவர்களை நோக்கிற்று ? பந்துக்கள் ஜீவிக்க 
வேண்டும் , எங்களுக்கும் ஐந்து குடிக்காடு அமையும் என்னும் தக் 


1 . பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. தூம ஜ்யோதி : ஸலில மருதாம் ஸந்நிபாத : க்வ மேக : 17 
என்பது , மேக சந்தேசம் . 1 : 5. கருவி வானம் என்பதற்கு , தொகுதியை 
யுடைய மேகம் என்றனர் நச்சினார்க்கினியர் . பொருநராற்றுப்படை . வரி . 235 . 

ஆகுதித் தழலின் அறுதொழிலாளர் அருமறை மனு எடுத்து ஓதி 
ஓகையில் சொரிநெய் தெறித்து எழு பிதிர்வும் ஒலிபடு புலிங்கமும் 

( கொண்டு 
மேகமாய்ப் படர்ந்த தூமமே இடித்து மின்னி நீர் பொழிவன போலும் 
ஈகைசால் வேள்வி மறுத்துழி மாரி இன்மையே இதற்குறு சான்றா . 
என்பதூஉம் இக் கருத்தேபற்றி வந்தது . 

(காஞ்சிப் புராணம் . ) 
3. இது என்றது , மேகக் கூட்டத்தைக் காணுதலால் உண்டாகும் 
துக்கத்தை என்றபடி , 

4. தர்மிலோபம் - ஆத்மாவுக்கு லோபம் ; லோபம் - நஷ்டம் : மரணம் . 

5. நான் என்றது , உலகத்தாரினின்றும் வேறுபட்ட நான் என்று 
திருவுள்ளம்பற்றி , அந்த வேறுபாட்டினை அருளிச்செய்கிறார் மேகத்தை 
என்று தொடங்கி , என்றது , எனக்குத் தளர்ச்சி உண்டாவதற்குக் காரணமாக 
இருக்கிறது என்றபடி . 

6. “ தக்க ஐவர் ” என்கிறவருடைய மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் 
எந்த என்று தொடங்கி . தக்க ஐவர் ? " என்பதற்குப் பொருள் அருளிச் 
செய்கிறார் ‘ பந்துக்கள் என்று தொடங்கி . குடிக்காடு - குப்பம் ; கிராமம் . 
தக்கோர்மை - நன்மை . 


* 
-- 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 8 


147 


கோர்மை யுடைய ஐவர் . தமக்கு ஆய் -1 இரண்டு சேனைகளின் 
நடுவில் என் தேரைக் கொடுபோய் நிறுத்து ” என்னும்படி 
கை ஆளாய் . அன்று - அவர்கள் தனியரான அன்று . ஈர் ஐம் 
பதின்மர் தாள் சாய- பந்துக்கள் ஜீவிக்கில் ஜீவியோம் என்ற 
நூற்றுவரும் கால் அறும்படியாக . புக்க - தூசித் தலையிலே 
புக்க . நல்தேர் - இவனைச் சாரதியாக உடையது ஆகையாலே மிக 
மேம்பட்ட தேர் . தனிப் பாகா - தனியே நிர்வாஹகன் ஆன 
வனே ! ” இரதியைக் காண்கின்றிலர் . 3 கிருஷ்ணா வெற்றியை 
யாவது இராச்சியத்தையாவது சுகத்தையாவது நான் விரும்ப 
வில்லை ) என்றவனைச் சேமம் சாத்தி வைத்துத் தானே செய 
லைச் செய்கையாலே , சாரதியை ஆயிற்று இவர் காண்கிறது . 
வாராய் - 4 “ இரண்டு சேனைகளின் நடுவே என் தேரைக் கொடு 
போய் நிறுத்து " என்ன , இரண்டு சேனைகளின் நடுவே தேரை 
நிறுத்தின நீ , அந்தத் தேரை இந்த மேகங்களின் நடுவே 
நிறுத்தினால் ஆகாதோ ? ஐவருமாய் , எதிரிகள் ஓர் அளவிற்கு 
உட்பட்டவர்களும் ஆனாலோ உதவலாவது ? தனியனுமாய் , 
மேகக் கூட்டங்கள் அளவிற்கு உட்படாதவையானால் உதவ 
லாகாதோ ? 

இதுவோ பொருத்தம் - அடியார்களோடு முன்பு நீ பொருந் 
திப் போந்தபடி இதுவோ ? என்றது , அடியார்களுக்காகத் 
தூது சென்றும் , சாரதியாய் நின்றும் , ஆயுதம் எடேன் 
என்று ஆயுதத்தை எடுத்தும் , பகலை இரவு ஆக்கியும் ஒரு சார் 

1 . ஆய் ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் இரண்டு என்று 
தொடங்கி . 

" ஸேநயோ : உபயோ :மத்யே ரதம் ஸ்தாபய மே அச்யுத 
என்பது , ஸ்ரீ கீதை , 1 : 21 . 

2. சாரதிக்குத் தனிமை ஏது ? என்ன , இரதியைக் காண்கின்றிலர் ) 
என்று அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. காணாமைக்குக் காரணம் யாது ? என்ன , கிருஷ்ணா 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

ந காங்க்ஷே விஜயம் க்ருஷ்ண நச ராஜ்யம் ஸுகாநி ச 

கிம்க : ராஜ்யேக கோவிந்த கிம் போகை 8 ஜீவிதேந வா ” 
என்பது , ஸ்ரீ கீதை . 1:32 . 

4. தேர்த் தனிப் பாகா ! வாராய் " என்கிறவருடைய மனோபாவத்தை 
அருளிச்செய்கிறார் இரண்டு என்று தொடங்கி 

5. பாண்டவர்களைக் காட்டிலும் தமக்கு உண்டான வேறுபாட்டினை 
அருளிச்செய்கிறார் ஐவருமாய் என்று தொடங்கி 

6. பொருந்திப் போந்தபடியை விவரணம் செய்கிறார் அடியார்களுக் 
காக என்று தொடங்கி , 


/ 


2 


என்று 


. 


148 


திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 


14 நான் 


வாகக் காரியங்களைச் செய்தது பொய்யோ ? என் றபடி . 
இந்த நாராயணன் சரிதையைச் சொல்லப் போகிறேன் என்ற 
வனும் கைக் கூலி கொண்டு புலமை பாடினான் ஆகாதே என் 
கிறார்.என்றது , இப்போது தமக்கு உதவில் அவைமெய்யாவன 
என்று இருப்பர் என்றபடி . வாராய் - எனக்கு இவை எல்லாம் 
வேண்டுமோ ? முகம் காட்ட அமையாதோ ? 

( 8 ) 
825 
துவோ பொருத்தம் ? மின் ஆழிப் 

படையாய் ! ஏறும் இரும் சிறைப்புள் 
அதுவே கொடியா உயர்த்தானே ! 

என்று என்று ஏங்கி அழுதக்கால் 
எதுவே யாகக் கருதுங்கொல் ? 

இம்மா ஞாலம் பொறை தீர்ப்பான் 
மதுவார் சோலை உத்தர 

மதுரைப் பிறந்த மாயனே ! 
பொ - ரை : - பொருத்தம் இருக்கும்படி இதுவோ தான் ? மின்னு 
கின்ற சக்கரப் படையை யுடையவனே ! வாகனமாக ஏறுகின்ற, பெரிய 
சிறகையுடைய அந்தக் கருடப் பறவையினையே கொடியாகவும் உயர்த் 
தோனே ! என்று என்று ஏங்கி அழுதால் , இந்தப் பெரிய பூமியினது 
பாரத்தைத் தீர்க்கும் பொருட்டு , தேன் ஒழுகுகின்ற சோலைகள் 
சூழ்ந்த வடமதுரையிலே பிறந்த மாயோனாகிய அவன் இதனை எத்தன் 
மைத்தாகக் கருதுவானோ ? 

வி - கு : -மாயன் கருதுங்கொல் என்க . ஏகாரம் : ஈற்றசை . 
அன்றிக்கே , பிறந்த மாயனே ! அழுதக்கால் , இம் மா ஞாலம் எது வே 
ராகக் கருதும் கொல் ? என்று கூட்டலுமாம் . இப் பொருளுக்கு 
இம் மா ஞாலம் என்பதனை இடைநிலைத் தீவகமாகக் கோடல் வேண்டும் . 


1. இதிகாசத்திலே சொல்லப்பட்ட , அடியார்கட்குப் பரதந் திரப்பட் 
டிருக்கும் தன்மை பொய்யாகக் கூடுமோ ? என்ன , நான் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . புவமை - கவி . 

<< நமோ பகவதே தஸ்மை வ்யாஸாய அமிததேஜஸே 

யஸ்ய ப்ரஸாதாத் வஷ்யாமி நாராயணகதாமிமாம் ” 
என்பது , மஹாபாரதம் . 

2. ஆனால் , அது மெய்யாவது எப்போது ? என்ன , இப்போது 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . வாராய் வருகின்றிலை . 


* 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 9 149 
ஈடு : -ஒன்பதாம் பாட்டு , " இ.றுதிக்காலத்தில் சுவர்க்கத்து 
ஏறப்போன இவர்கள் நிற்க ; திருவாழியாழ்வான் முதலான 
நித்தியரோடும் பொருத்தம் இதுவோ ? என்று தமக்குள்ளே 
விசாரிக்கிறார் . அன்றிக்கே , இருந்ததே குடியாகக் காப்பாற்ற 
வந்த ஸ்ரீ கிருஷ்ணன் , தன்னைக் காண்கையே தேட்டமான 
எனக்கு என் செய்ய நினைக்கிறான் என்று நினைக்கிறாராகவுமாம் . 

இதுவோ பொருத்தம் - இப்படிக் கூப்பிடச் செய்தேயும் 
வரக் காணாமையாலே கண்ணாஞ்சுழலை இட்டு , மீண்டும் 
‘ இதுவோ பொருத்தம் ? என்கிறார் . மின் ஆறிப் படையாய் - 
மேகத்திலே மின்னினாற்போலே , அடி பார்களுடைய விரோதி 
களை அழித்தலையே இயல்பாகவுடைய திருவாழியைப் படை 
யாக உடையவனே ! என்றது , அத் திருவாழியைக் கொண்டு 
என்னுடைய தடைகளின் மேலே செலுத்தினால் ஆகாதோ ? 
என்றபடி . ஏறும் இரும் சிறைப்புள் அதுவே கொடியா உயர்த் 
தானே - ஏறக்கடவ பெரிய சிறகையுடைய கருடப் பறவை 
தன்னையே கொடியாக எடுத்தவனே ! அடியார்களை எல்லா 
அடிமைகளையும் கொள்ளுமவன் அன்றோ. என்று என்று 
ஏங்கி அழுதக்கால் - இப்பாசுரம் மாறாதே பொருமிப் பொருமி 
அழாநின்றால் . எதுவேயாகக் கருதுங்கொல் - இக்கூப்பீட்டுக்கு 
முகங்காட்ட நினைக்கிறானோ ? கூப்பிட்டே போவான் என்று 
இருக்கிறானோ ? அன்றிக்கே , * இக் கூப்பீட்டுக்கு அவன் 
திருவுள்ளம் எங்ஙனே புண்படுகிறதோ ? என்னுதல் . 


1. இந்தப் பாசுரத்திற்கு இரண்டு வகையாக அவதாரிகை அருளிச்செய் 
கிறார் . மின் ஆழிப் படையாய் , புள் அதுவே கொடியா உயர்த்தானே ,, 

துவோ பொருத்தம் ” என்பனவற்றைக் கடாக்ஷித்து முதல் அவதாரிகை . 
இந்த அவதாரிகைக்குச் சேரப் படையாய் , உயர்த்தானே ,இதுவோ பொருத்தம் , 
என்று என்று ஏங்கி அழுதக்கால் , ஞாலம் பொறை தீர்ப்பான் , மதுரைப் 
பிறந்த மாயன் , எதுவேயாகக் கருதும் கொல் என்று பாசுரத்தை அந்வயப் 
படுத்திக் கொள்க . இரண்டாவது அவதாரிகைக்கு ஏற்ப , ஞாலம் பொறை 
தீர்ப்பான் மதுரைப் பிறந்த மாயனாகிய மின்னாழிப் படையாய் , உயர்த்தானே , 
என்று ஏங்கி அழுதக்கால் ( அவன் ) எதுவேயாகக் கருதுங்கொல் என்று பாசு 
ரத்தை அந்வயப்படுத்திக் கோடல் வேண்டும் . இரண்டாவது அவதாரிகைக்கு , 
" இதுவோ பொருத்தம் என்றது அநுவாதம் . 

2. இரண்டாவது அவதாரிகைக்குச் சேரப் பாசுரத்திற்குப் பொருள் 
அருளிச்செய்கிறார் . 

3. கருடப் பறவையை வாகனமாகவும் , கொடியாகவும் கூறியதற்கு , 
பாவம் அருளிச்செய்கிறார் அடியார்களை என்று தொடங்கி 

4. முதல் அவதாரிகைக்குத் தகுதியாகப் பொருள் அருளிச்செய்கிறார் 
* இக் கூப்பீட்டுக்கு என்று தொடங்கி 


150 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


இம் மா ஞாலம் பொறை தீர்ப்பான் - இந்தப் பெரிய பூமியி 
னுடைய பாரத்தைப் போக்குகைக்காக . மது வார் சோலை - 
தேன் பெருக்கு எடுக்கின்ற சோலையையுடைய . உத்தர 
மதுரை - வடமதுரையில் . பிறந்த மாயன் - பகைவர்களான கம் 
சன் முதலியோர் நடுவே பிறந்த மாயனே ! தோன்றுதல் அன் 
றிக்கே , 1 “ அதன்பின் பன்னிரண்டாம் மாதத்தில் " என்கிற 
படியே கர்ப்பவாசம் செய்து பிறந்த ஆச்சரியத்தையுடையவ 
னாதலின் பிறந்த மாயனே என்கிறார் . பூமியின் பாரத்தைப் 
போக்குதல் என்னும் வியாஜத்தாலே தனக்கு வேறுபட்ட 
சாதியினையுடையனாய் வந்து அவதரித்து அடியார்களுடைய 
விரோதிகளைப் போக்கும் தன்மையனானவன் , நம் கூப்பீட்டுக்கு 
என் நினைத்திருக்கிறான் என்கை . 

( 9 ) 
S26 
பிறந்த மாயா ! பாரதம் பொருத மாயா ! நீ இன்னே 
சிறந்த கால்தீ நீர்வான் மண் பிறவும் ஆய பெருமானே ! 
கறந்த பாலுள் நெய்யேபோல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் 
இறந்து நின்ற பெருமாயா ! உன்னை எங்கே காண்கேனே ? 

பொ - ரை : -இங்கே வந்து பிறந்த மாயனே ! பாரதப் போரைச் 
செய்து முடித்த மாயனே ! நீ இங்ஙனே எளியனாய் இருந்து வைத்தும் , 
சிறந்த காற்றும் தீயும் நீரும் ஆகாசமும்மண்ணும் மற்றைப் பொருள்களு 
மாகி நிற்கின்ற பெருமானே ! கறந்த பாலின் உள்ளே மறைந்து நிற் 
கின்ற நெய்யைப் போன்று , மேலே கூறிய எல்லாப் பொருள்களிலும் 
எல்லா இடத்திலும் காண்பதற்கு அரிதாம்படி நிற்கின்ற பெருமாயனே ! 
உன்னை எந்த இடத்தில் காண்பேன் ? 

வி - கு : -- கண்டுகொள் இறந்து நின்ற என்றது , கண்டு கொள் 
வதற்கு அப்பாற்பட்டு நின்ற என்றபடி . 

ஈடு : - பத்தாம் பாட்டு . அவதாரத்துக்குப் பிற்பாடனாய் , 
அந்தர்யாமித்வம் கண்களுக்குப் புலப்படாதவாறு ஆயின 
பின்பு , உன்னை நான் எவ்விடத்தே காண்பது ? என்கிறார் . 


1 . " ததஸ்ச த்வாதமோ மாஸே சைத்ரே நாவமிகே திதௌ 
என்பது , ஸ்ரீராமா . பால . 18 : 10 . 

2. இப்பாசுரத்தால் சித்திக்கும் பொருளை அருளிச்செய்கிறார் பூமியின் 
என்று தொடங்கி , 


3. பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் , 


- 


. 


ஐந்தாந் திருவாய்மொழி 

- பா . 10 


151 


பிறந்த மாயா- கர்மங்கட்குக் கட்டுப்படாதவனாய் வைத்து 
பிரகிருதி சம்பந்தம் இல்லாத திவ்விய திருமேனியைத் தனக்கு 
வேறுபட்ட சாதியையுடையதாக ஆக்கி அவதரித்த ஆச்சரியத் 
தையுடையவனே ! பாரதம் பொருத மாயா -பிறந்தாற்போலே 
இருப்பது ஒன்றாயிற்று இவ் ஆச்சரியமும் ! என்றது , சத்தி 
யத்தை மேற்கொண்ட இறைவன் , அசத்தியத்தை மேற் 
கொண்டவன் ஆன ஆச்சரியம் என்றபடி . அதாவது , ஆயுதம் 
எடேன் என்று ஆயுதம் எடுக்கையும் , பகலை இரவு ஆக்குதலும் 
முதலாயின . நீ இன்னே - நீ இப்படிச் சுலபனாய் இருக்கச் 
செய்தே . சிறந்த கால் தீ நீர் வான் மண் - காரணமான மண்முத 
லான பூதங்கட்கும்.பிறவும் - அவற்றின் காரியமான தேவர் முத 
லான பொருள்களுக்கும் . ஆய பெருமானே - ஆத்மாவான சர் 
வேய்வரனே ! காற்றுக்குச் சிறப்பாவது , 

3 காரணமாம் 
தன்மை ஒத்திருக்க , தரிக்கும் தன்மையால் வந்த ஏற்றம் . 

கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டு 
கொள் இறந்து நின்ற பெரு மாயா - கண்களாலே காண்கிற 
பாலினுள்ளே நெய் உண்டாய் இருக்கக் காண அரிதானாற் 
போலே , எல்லாப் பொருள்களிலும் நின்று வைத்துக் காண 
ஒண்ணாதபடி நிற்கிற மிக்க ஆச்சரியத்தையுடையவனே ! பல 
வகைப்பட்ட நிறங்களை உடைய பசுக்களுடைய பாலோ 
எனின் , ஒரே நிறமுடையது ; அதுபோல் ஞான சொரூபமான 


1. அவதாரத்தில் ஆச்சரியம் யாது ? என்ன , அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் கர்மங்கட்கு என்று தொடங்கி . 

" பிறந்த மாயன் ? " என்றது , 
பிறத்தலாகிற மாயத்தைச் செய்தவன் என்றபடி . 

2. பாரதம் பொருகையில் ஆச்சரியம் யாது ? என்ன , சத்தியத்தை 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 . காரணமாம் தன்மை ஒத்திருக்க என்றது , மற்றைய பூதங்களைப் 
போன்று காரணமாகும் தன்மை ஒத்திருக்க என்றபடி . 

4 . பாலுக்குள் நெய் இருக்குமாறு போன்று , அந்தர்யாமியாக இறைவன் 
இருப்பானோ ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் பலவகைப்பட்ட 
என்று தொடங்கி . 

கவாம் அநேக வர்ணாகாம் r ரஸ்யது ஏகவர்ணதா 
r ரவத் பஸ்யதி ஜ்ஞாநம் லிங்கிநஸ்து கவாம்யதா 
க்ருத மிவ பயஸி நிகூடம் பூதே பூதேச வஸ்திவிஜ்ஞாநம் 
ஸததம் மந்தேதவ்யம் மநஸா மந்தாருபூதோ 
ஸர்வபூதாதிவாஸம் யத் பூதேஷு ச வஸத்யபி 

ஸர்வா நுக்ராஹகத்வேந தத் அஸ்மி அஹம் வாஸுதேவ இதி 
என்பது , பிரஹ்மவித் உபநிடதம் .. 


. 


152 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஆத்மா பார்க்கத் தக்கது ; தேவர்கள் முதலான சரீர பேதங்கள் 
பசுக்களைப் போன்றவை ; எப்படிப் பாலில் நெய் மறைந்து 
இருக்கின்றதோ அது போன்று , கடவுள் எல்லாப் பொருள் 
களிலும் வசிக்கிறார் ; மனம் என்னும் மத்தினால் எப்போதும் 
கடையவேண்டும் ; எந்தப் பொருளானது எல்லாப் பிராணி 
களுக்கும் இருப்பிடமோ, எல்லாப் பூதங்களிலும் எந்தப் 
பொருள் வசிக்கின்றதோ, அந்தப் பொருள் எல்லாவற்றிற்கும் 
சக்தியை உண்டாக்குகிறது ; அந்த வாசுதேவனாக நான் ஆகி 
றேன் ” என்பது , உபநிடதம் . காலத்தாலும் கடைதல் முத 
லான செயல்களாலும் தோற்றுகிற நெய் , கறந்த காலத்தில் 
தோற்றாதே அன்றே ? ஆதலால் , கறந்த பால் என்று விசேடிக் 
கிறார் என்கை . உன் பக்கல் பாரத்தை வைத்தவனாகை ஆகிற 
சயலால் அல்லது காண அரியை என்றவாறு . 

உன்னை எங்கே காண்கேனே - 2 பரமபதத்தில் காட்சிக் 
குச் சரீர சம்பந்தம் அற வேண்டும் ; அவதாரத்துக்குப் பிற் 
பாடன் ஆனேன் ; அர்ச்சாவதாரம் நான் நினைத்தபடி கிடை 
யாது ; அந்தர்யாமித்வம் கண்களுக்கு விஷயம் அன்று ; இனி 
இவ் இழவோடே முடிந்து போமித்தனையே அன்றோ. ( 10 ) 

827 
எங்கே காண்கேன் ஈன் துழாய் 

அம்மான் தனை யான் என்று என்று 
அங்கே தாழ்ந்த சொற்களால் 

அந்தண் குருகூர்ச் சடகோபன் 
செங்கேழ் சொன்ன ஆயிரத்துள் 

இவையும் பத்தும் வல்லார்கள் 
இங்கே காண இப் பிறப்பே 

மகிழ்வர் எல்லியும் காலையே . 
பொ - ரை : - குளிர்ந்த திருத்துழாய் மாலையைத் தரித்த அம் 
மான் தன்னை யான் எங்கே காண்பேன் ? என்று என்று அவனுடைய 

1 . பால் என்னாமல் , கறந்தபால் என்று விசேடித்ததற்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் காலத்தாலும் என்று தொடங்கி.உபநிடதச் சுலோகத்திலே 
உள்ள ," மந்தாக பூதோ , மாஸா , ஸததம் மந்தேதவ்யம் ” என்றதற்குப் பொருள் 
அருளிச்செய்கிறார் உன்பக்கல் என்று தொடங்கி 

2. பரத்துவத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து , மேலே அருளிச் 
செய்ததை முடிக்கிறார் பரமபதத்திலே என்று தொடங்கி 


ஐந்தாந் திருவாய்மொழி - பா . 11 

153 . 
இனிமையிலும் தலைமையிலும் ஈடுபட்ட சொற்களாலே , அழ 

அழகிய 
குளிர்ந்த திருக்குருகூரில் அவதரித்த ஸ்ரீசடகோபராலே செவ்விதாக 
அருளிச்செய்யப்பட்ட ஆயிரம் திருப்பாசுரங்களுள் இப்பத்துத் திருப் 
பாசுரங்களையும் வல்லவர்கள் , இந்த உலகத்திலேயே இப்பிறப்பிலேயே 
எல்லாரும் காணும்படி இரவும் பகலும் பகவானை அநுபவித்தலால் 
உண்டாகும் இன்பத்தினையுடையவர் ஆவர்கள் . 

வி - கு : -ஈன் - குளிர்ச்சி . இனிமையுமாம் . செங்கேழ் - செவ் 
விதான . எல்லியும் காலை இப் பிறப்பே மகிழ்வர் என்க . 

ஈடு ;-முடிவில் , 1 இத் திருவாய்மொழி வல்லார் , தாம்பட்ட 
துக்கம் படாதே, இந்த உலகத்திலே இப் பிறப்பிலே அவனைப் 
பெற்று எப்பொழுதும் இன்பத்தினை அனுபவிப்பர் என்கிறார் . 

ஈன் துழாய் அம்மான் தன்னை யான் எங்கே காண்கேன் 
இறைமைத் தன்மைக்கு அறிகுறியான திருத்துழாய் மாலையை 
யுடைய சர்வேஸ்வரனைக் கண்டு அல்லது தரிக்கமாட்டாதபடி 
ஆசையுடையனான யான் எங்கே காணக் கடவேன் ? என்று 
என்று - பரத்துவம் முதலானவற்றைப் பெறாத நான் உன்னை 
எக்காலத்தும் சொல்லி . ” ஒருகால் சொல்லி ஆசையை வெளிப் 
படுத்தினோம் அன்றோ என்று ஆறி இருக்கிறார் அல்லரே ; 
இலாபத்து அளவும் சொல்லும் இத்தனை அன்றோ; ஆதலின் , 

, 
என்று என்று என்கிறார் . அங்கே தாழ்ந்த சொற்களால் - 
தோளும் , தோள் மாலையிலும் , அந்த இறைமைத் தன்மை 
யிலும் ஈடுபட்ட சொற்களாலே . அம் தண் குருகூர்ச் சட 
கோபன்- 4 ( எல்லா நோய்களும் என்னை வந்து அடையட்டும் , 


1. “ இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே , இப் பிறப்பே மகிழ்வர் எல்லி 
யும் காலையே ” என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. அடுக்குத் தொடருக்குப் பொருள் அருளிச்செய்கிறார் ‘ ஒருகால் 
என்று தொடங்கி . 

3 . அங்கே ” என்றது , ஈன் துழாய் அம்மான் தன்னை என்ற 
தனைச் சுட்டுகிறது . 

4. ஆழ்வார் துக்கத்தையுடையவராக இருக்க , ( அந் தண் குருகூர் ” 
என்னலாமோ ? என்ன , எல்லாநோய்களும் என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . 

உபதிஷ்டந்து மாம் ஸர்வே வியாதயம் பூர்வஸஞ்சிதா 

அந்ருண : அஹம் கமிஷ்யாமி தத்விஷ்ணோ பரமம் பதம் 
என்பது , மகாபாரதம் . வீடுமன் கூற்று . என்றது , தனக்கு ஒரு கிலேசம் 
உண்டானால் கர்மபலம் என்றாதல் கிருபாபலம் என்றாதல் பிறக்கும் பிரீதியும் 
( ஸ்ரீ வசனபூஷணம் ) என்கிறபடியே , சலியாதிருக்கையாலே ஊரும் தழைத் 
தது என்றபடி . 

20 


154 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


நான் விஷ்ணுவினுடைய அந்தப் பரமபதத்தைக் கடன் கழிந்த 
வனாகச் செல்லப்போகிறேன் என்கிறபடியே , இவ் ஆற்றா 
மைக்கு எல்லாம் ஆடல்கொடுத்த ஆழ்வார் என்று ஆளவந் 
தார் நிர்வாஹம் . 


செங்கேழ் சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் - மனம் 
வாக்குக் காயம் என்னும் இம்மூன்றும் ஒரே தன்மையராய்ச் 
சொன்ன ஆயிரத்திலும் இப் பத்தையும் . வல்லார்கள் - கற்க 
வல்லவர்கள் . இங்கே இப்பிறப்பே எல்லியும் காலை காண மகிழ் 
வர் - இந்த உலகத்திலே இந்தப் பிறப்பிலே பகல் இரவு என் 
னும் வேறுபாடு இன்றிக்கே பகவத் அனுபவம் பண்ணி மகிழப் 
பெறுவர் . 2 ( ஆளக் கூப்பிட்டு அழைத்தக்கால் என்று கூப் 
பிட வந்து முகங்காட்டாத தாழ்வினை இப் பத்தினைக் கற்று 
வல்லவர்களோடே கடுகவந்து முகங்காட்டித் தீருமாயிற்று ஈம் 
வரன் ; மனைவியோடே வெறுப்பு உண்டானால் அவள் பக்கல் 
முகம் பெறுகைக்காகக் குழந்தைகளைக் கொண்டாடுவாரைப் 
போலே . 

( 11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
மாயன் வடிவழகைக் காணாத வல்விடாய் 
ஆயது அற விஞ்சி அழுது அலற்றும்- தூய புகழ் 
உற்ற சடகோபனை நாம் ஒன்றி நிற்கும்போது பகல் 
அற்றபொழு தான தெல்லி யாம் . 
ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


1. ஆடல் கொடுத்த - இடம் கொடுத்த 

2. இவர்க்குப் பகவானுடைய அநுபவம் கிடையாது இருக்க , இப்பதிகத் 
தைக் கற்றார்க்குக் கிடைக்கக் கூடுமோ ? என்ன , " ஆளக் கூப்பிட்டு ” என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . இதற்குத் திருஷ்டாந்தம் 
காட்டுகிறார் மனைவியோடே என்று தொடங்கி , 


19 


ஆறாந் திருவாய்மொழி - எல்லியும் 

முன்னுரை 


ஈடு : -1 " மாயக் கூத்தா என்ற திருவாய்மொழியில் , 
ஆழ்வார் , தமக்கு ஓடின விடாய் பேச்சுக்கு நிலம் ஆகையாலே 
பேசினார் ; சர்வேஸ்வரனுக்கு ஓடின விடாய் பேச்சுக்கு நிலம் 
அல்லாமையாலே பேசிற்று இல்லை. 2 << 

ஒரு மாதத்திற்குமேல் 
நான் உயிர்வாழமாட்டேன் ” என்கிறபடியே , இத் தலையில் 
விடாய் ; " ஒரு கணநேரத்திற்குமேல் உயிர் வாழேன் நான் 
என்றே அன்றோ அத் தலையில் விடாய் இருப்பது . 3 மாயக் 
கூத்தா என்ற திருவாய்மொழியில் இவர்க்கு 

ஓடின 
விடாய்க்கு உதவப் பெற்றிலோம் என்னுமதனாலே தபிக்கப் 
பட்டவனாய் , ஆகுலத்தையுடையனாய் , பிற்பாட்டுக்கு 4 “ உங்க 
ளுடைய வருகையினால் நான் மிக்க நாணத்தை அடைந்தேன் 
என்கிறபடியே , நாணி , " இனி நாம் கடுக முகங்காட்டில் பிரீதி 
யாலே உடைகுலைப்படுவர் , பிரீதியைப் பொறுப்பித்து உளர் 


1 , தம்முடைய விடாயைக் கூறியது போன்று , சர்வேஸ்வரனுடைய 
விடாயையும் சொல்லவேண்டாவோ ? என்ன , 

( மாயக் கூத்தா என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

2. ஈஸ்வரனுக்கு விடாய் மிக்கு இருக்கும் என்பதற்குப் பிரமாணம் 
காட்டுகிறார் ஒரு மாதத்திற்குமேல் என்று தொடங்கியும் , 

, ஒரு கண 
நேரத்திற்குமேல் என்று தொடங்கியும் 

ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாஸம் தாரதாத்மஜ 

ஊர்த்வம் மாஸாத் ந ஜீவிஷ்யே ஸத்யோ அஹம் ப்ரவீமி தே 
என்பது , ஸ்ரீராமா . சுந் . 38 ; 68. இது , பிராட்டி கூற்று . 

( சிரம் ஜீவதி வைதேஹீ யதி மாஸம் தரிஷ்யதி 

ந ஜீவேயம் க்ஷணமபி விநா தாம் அஹிதேக்ஷணாம் " 
என்பது , ஸ்ரீராமா. சுந் . 66 : 10. இது , பெருமாள் கூற்று . 

3. மேல் திருவாய்மொழிக்கும் இதற்கும் இயைபு அருளிச்செய்கிறார் 
<< மாயக் கூத்தா என்று தொடங்கி . ஆகுலம் - துன்பம் ; பூமியில் கால் 


12 


பாவாமை . 


4 . ப்ரஸீதந்து பவந்தோ மேஹ்ரீரேஷா ஹி மமாதுலா 

யத் ஈத்ருபை : அஹம் விப்ரை : உபஸ்த்தேயை : உபஸ்தித : ” 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 10 : 9. இது , முனிவர்களைப் பார்த்து ஸ்ரீராம 
பிரான் கூறியது . 

5. அப்படி விடாய் கொண்டவரைப் பூர்ணமாக அநுபவிப்பிய - தே , 
திருக்கடித்தானத்திலே வந்து நிற்பதற்குக் காரணம் என் ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் இனி , நாம் என்று தொடங்கி , இங்கே , “ நாளை 
வதுவை " என்ற நாய்ச்சியார் திருமொழிப் பாசுரத்தை அருளிச்செய்வர் . 
அதாவது , இன்று வதுவை என்னாமல் , “ நாளை வதுவை என்றது , பிரீதி 
அடங்குவதற்காக என்றபடி . வதுவை - திருமணம் . 


156 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
ஆக்கிப் பரிமாறவேண்டும் என்று , 1 பதினான்கு ஆண்டு பிரி 
வாலே நொந்த ஸ்ரீ பரதாழ்வானைத் தரிப்பித்து முகங்காட்டு 
கைக்காகத் திருவடியைப் போகவிட்டு , ஸ்ரீ பரத்வாசபகவான் 
ஆஸ்ரமத்தில் இருந்தாற் போலவும் ; பாண்டவர்களுக்காகத் 
தூதுபோகிறபோது , அன்பினால் பரவசப்பட்டிருக்கிற ஸ்ரீ 
விதுராழ்வான் முதலாயினோர்கள் பிரீதியைக் குறைத்து முகங் 
காட்டுகைக்காக , "குத்தலத்திலே தங்கிஉள்ளான் , அவன் 
காலையில் இங்கு வருவான் ” என்கிறபடியே , குசத்தலத்திலே 
விட்டுக்கொண்டிருந்து ,பிற்றைநாள் அஸ்தினபுரத்திற்கு எழுந் 
தருளினாற்போலவும் ; தம்மோடே கலவியிலே நோக்குள்ளவ 
னான சர்வேஸ்வரன் தம்முடைய பிரீதியைப் பொறுப்பித்துத் 
தம்மோடே கலக்கைக்காகத் திருக்கடித்தானத்திலே எழுந்தரு 
ளியிருந்து , தம் பக்கல் செய்கிற வியாமோகத்தை நினைத்து 
இனியராய் , அதனைப் பேசி அநுபவிக்கிறார் . 

3 மேல் திருவாய்மொழியிலே துக்கத்துக்குக் காரணமான 
நினைவுதானே இப்போது உஜ்ஜீவனமாம்படி செய்தான் . 
*செறுவாரும் நட்பாகுவர் அன்றோ செங்கோன் அருள்பெற்ற 


வாறே . 


0 


828 
எல்லியும் காலையும் தன்னை நினைந்து எழ 
நல்ல அருள்கள் நமக்கேதந்து அருள்செய்வான் 
அல்லி அம் தண் அம் துழாய்முடி அப்பன் ஊர் 
செல்வர்கள் வாழும் திருக்கடித் தானமே . 

பொ - ரை : - இரவும் பகலும் தன்னையே நினைந்து வாழும்படி 
யாகச் சிறந்த திருவருளை நமக்கே கொடுத்துக் கிருபை செய்கின்றவ 
னான , அல்லியையுடைய அழகு பொருந்திய குளிர்ந்த திருத்துழாய் 

1. பொறுப்பித்து உள ராக்கிப் பரிமாறவேண்டும் என்பதற்கு இரண்டு 
திருஷ்டாந்தங்கள் காட்டுகிறார் பதினான்கு என்று தொடங்கியும் , பாண்டவர் 
களுக்காக என்று தொடங்கியும் . 
2 . " உபப்லாவ்யாத் இஹ க்ஷத்தர உபயாதோ ஜநார்த்தா : 

குமாஸ்தலே நிவஸதி ஸ சப்ராத : இஹ ஏஷ்யதி 
என்பது , பாரதம் உத்யோகபர். 86 : 1 . 

3. மேல் திருவாய்மொழியும் குண அநுசந்தானமேயாக இருக்க , அங்கே 
துக்கமும் இங்கே பிரீதியும் ஆவான் என் ? என்ன , அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் மேல் திருவாய்மொழியிலே என்று தொடங்கி 

4. இது கூடுமோ ? என்ன , செறுவாரும் என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . இங்கே , திருவிருத்தம் . 27 - ஆம் செய் . காணல் 
தகும் . 


1 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 1 


167 


மாலையைத் தரித்த என் தந்தையானவன் எழுந்தருளியிருக்கின்ற நகரம் , 
கைங்கரிய செல்வத்தையுடைய வைஷ்ணவர்கள் வாழ்கின்ற திருக்கடித் 
தானம் என்னும் திவ்விய தேசமே யாகும் . 

வி - கு : - நினைந்து எழ அருள்செய்வானாகிய அப்பன் என்க . 
அப்பன் ஊர் திருக்கடித்தானம் என்க . 

இத் திருவாய்மொழி , கலிவிருத்தம் . 

ஈடு : - முதற்பாட்டு . என்னுடைய துன்பத்தைத் தீர்த் 
தருளுவான் சர்வேஸ்வரனே ; அவன் ஊர் திருக்கடித்தானம் 
என்கிறார் . 

எல்லியும் காலையும் தன்னை நினைந்து எழ - பகல் இரவு 
என்னும் வேறுபாடு இன்றிக்கே எல்லாக் காலத்திலும் உப 
காரகனான தன்னை நினைத்து உஜ்ஜீவிக்கும்படி . நல்ல அருள் 
கள் - என் குற்றத்தை ஆதல் , தன்னுடைய முற்றறிவினை ஆதல் 
பாராமல் , தன்பேறாகப் பண்ணின அருள் . 3 “ மாயக் கூத்தா " 
என்ற திருவாய்மொழியில் விடாய்க்கு அருளினான் என்று 
இருக்கின்றிலர் . நமக்கே தந்து அருள்செய்வான் - 4 பலர் 
அடியார் முன்பு அருளிய " என்கிறபடியே , நித்திய சூரிகளும் 
தாம் பெற்ற பேறு பெற்றிலர் என்றாயிற்று நினைத்திருப்பது . 
அல்லி அம் தண் அம் துழாய் முடி - மேல் திருவாய்மொழியிலே 
" மொய் பூம் தாமம் தண் துழாய்க் கடி சேர் கண்ணிப் பெரு 
மானே என்று இவர் ஆசைப்பட்டபடியே காட்டிக் கொடுத் 
தான் . ஊர் - இப்படி உபகாரகனானவன் வாசம் செய்கையாலே 
நமக்கு அடையத்தக்க பூமி திருக்கடித்தானம் என்கிறார் . செல் 
வர்கள் வாழும் - மாயக் கூத்தனும் எல்லியும் காலையுமாக வேண் 


1 . < நமக்கே தந்து அருள் செய்வான் அப்பன் ஊர் 

ஊர் திருக்கடித் 
தானம் " என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. அருளுக்கு நன்மை ஏது ? என்ன , என் குற்றத்தையாதல் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. தன் பேறாக என்பது என் ? மேல் திருவாய்மொழியில் உண்டான 
விடாய்க்காக அன்றோ என்றால் என் ? என்ன ," மாயக்கூத்தா என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4 . நமக்கே ” என்ற ஏகாரத்தின் பொருளை விவரிக்கிறார் பலர் 
அடியார் என்று தொடங்கி , " பலர் அடியார் என்பது , திருவாய் . 7.10 : 5 . 

5 . வாழும் ” என்ற நிகழ்காலத்திற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
மாயக் கூத்தனும் என்று தொடங்கி 


என்கிற 


158 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
டாமலே , அநுபவத்தோடே காலம் கழிக்கிறவர்கள் ; 1 " இலக்ஷ் 
மணன் கைங்கரிய இலக்ஷமியோடு கூடினவன் " 
படியே இருப்பார் சிலர் . 

செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம் , அருள்செய்வா 
னாகிய அப்பனுடைய ஊராகும் . அன்றிக்கே , அருள்செய்வா 
னாகிய அப்பனுடையதாய்ச் செல்வர்கள் வாழும் ஊர் திருக்கடித் 
தானம் என்னுதல் . அன்றிக்கே , தண் அம் துழாய் முடி 
அப்பன் எல்லியும் காலையும் தன்னை நினைந்து எழ நல்ல அருள் 
கள் நமக்கே அருள் செய்வான் அவன் ஊர் செல்வர்கள் வாழும் 
திருக்கடித்தானம் என்னுதல் . 

( 1 ) 


829 


திருக்கடித் தானமும் என்னுடைச் சிந்தையும் 
ஒருக்கடுத்து உள்ளே உறையும் பிரான் கண்டீர் . 
செருக்கடுத்து அன்று திகைத்த அரக்கரை 
உருக்கெட வாளி பொழிந்த ஒருவனே . 

பொ - ரை : - அக்காலத்தில் போரிலே சீற்றம் கொண்டு அறிவு 
மயங்கிய இராவணன் முதலான அரக்கர்களுடைய உருவங்கள் அழியும் 
படியாக அம்பு மழையைப் பொழிந்த ஒருவன் , திருக்கடித்தானத்தையும் 
என்னுடைய மனத்தினையும் ஒன்றாக நினைத்து உள்ளே வசிக்கின்ற 
பிரான் ஆவான் . 

வி - கு : - ஒருவன் உறையும் பிரான் என்க , ஒருங்க அடுத்து - 
ஒருக்கடுத்து , செரு கடுத்து - செருவிலே கடுத்து . 

ஈடு: - இரண்டாம் பாட்டு . என்பக்கல் வருகைக்கு உள்ள 
தடைகளையும் தானே போக்கி , திருக்கடித்தானத்திலும் என் 
மனத்திலும் ஒக்கக் காதல் கொண்டு என் உள்ளே வசிக்கிறான் 
என்கிறார் . 

ஒருக்கடுத்து - ஒருங்க அடுத்து . என்றது , ஒக்க நினைக்கை . 
திருக் கடித்தானத்தையும் என் மனத்தையும் ஒக்க விரும்பி . 
உள்ளே உறையும் பிரான் - மனத்திலே நித்தியவாசம் பண்ணா 


1. அநுபவம் சம்பத்து ஆகுமோ ? என்ன , இலக்ஷ்மணன் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

ஸர்வ ப்ரியகர : தஸ்ய ராமஸ்யாபி பாரீரத : 

லக்ஷ்மணோ லக்ஷ்மி ஸம்பந்தம் பஹி ப்ராண இவாபா 
என்பது , ஸ்ரீராமா . பால . 18 : 28 . 

2 , பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 2 , 3 


159 


31 . 


41 


நின்றான் . விரோதி செய்தது என் ? என்னில் , அது , அரக்கர் 
கள் பட்ட பாட்டினைப் பட்டது என்கிறார் : செருக் கடுத்து 
போரிலே கண்டூதி எடுத்து . அன்று - 1 “ ஒருவரையும் வணங் 
கேன் " என்ற அன்று . திகைத்த அரக்கரை -சக்கரவர்த்தித் திரு 
மகனை வெல்லலாம் என்று நினைத்த மதிகேடரான இராக்கதர் 
களை . உருக் கெட - - சின்னங்களாகவும் பின்னங்களாகவும் 
அம்புகளால் கொளுத்தப்பட்டவைகளாக . வாளி பொழிந்த 
" அம்புமழையைப் பெய்தாரன்றோ என்கிறபடியே . ஒருவன் 
ஏக வீரன் ஆனவன் . 

( 2 ) 
830 
ஒருவர் இருவர் ஓர்மூவர் என நின்று 
உருவுகரந்து உள்ளுந் தோறும் தித்திப்பான் 
திருஅமர் மார்வன் திருக்கடித் தானத்தை 
மருவி உறைகின்ற மாயப் பிரானே . 

பொ ரை : - ஒருவர் என்னும்படியாகவும் இருவர் என்னும்படி 
யாகவும் ஒரு மூவர் என்னும்படியாகவும் நின்றும் , சாரிகை வந்த வேகத் 
தாலே கண்களால் காண முடியாதவாறு நின்றும் உருக் கெட வாளி 
பொழிந்த ஒருவனும் , திரு அமர்ந்த மார்பனும் , திருக்கடித்தானத்தை 
மருவி எழுந்தருளி இருக்கின்றவனுமான என் மாயப்பிரான் , நினைக்குந் 
தோறும் இனியன் ஆகாநின்றான் என்றவாறு . 

வி - கு - கரந்து என்னும் எச்சத்தை , மேல் திருப்பாசுரத்திலே 
உள்ள " பொழிந்த " என்னும் எச்சத்தோடு கூட்டுக . கரந்து பொழிந்த 
ஒருவன் திரு அமர் மார்வன் , அவன் திருக்கடித்தான த்தை மருவி 
உறைகின்ற மாயப்பிரான் ஆவான் ; அவன் உள்ளுந்தோறும் தித்திப் 
பான் என்க . 


- 


1. “ த்விதா பஜ்யேயம் அப்யேவம் நதமேயம் து கஸ்ய சித் 

ஏஷமே ஸஹஜம் தோஷ 8 ஸ்வபாவம் துதிக்ரம 8 11 
என்பது , ஸ்ரீராமா , யுத் . 36 ; 11. இது , இராவணன் கூற்று .. 
2 . சிந்தம் பந்தம் மரை : தக்தம் ப்ரபக்நம் பாஸ்த்ரபீடிதம் 

பலம் ராமேண தத்ரு ந ராமம் க்ரகாரிணம் ) ) 
என்பது , ஸ்ரீராமா . புத் , 94 : 22. இது , கவிக் கூற்று . 
3 . " ததோ ராமோ மஹாதேஜா : தநுராதாய வீர்யவார் 

த்ருஷ்ட்வா ராக்ஷஸ ஸைந்யம் தத் பலாவர்ஷம் வவர்ஷ ஹ 3 
என்பது , ஸ்ரீராமா . யுத் . 94 : 18. இதுவும் கவிக் கூற்று . 

4 . * கூட்டு ஒருவரையும் வேண்டாக் கொற்றவு ” 
என்றார் கம்பநாட்டாழ்வார் , 


160 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

ஈடு : - மூன்றாம் பாட்டு . பிராட்டியோடுகூடத் திருக்கடித் 
தானத்திலே நித்தியவாசம் செய்கிற ஆச்சரியத்தையுடைய 
னான உபகாரகன் நினைக்குந்தோறும் இனியன் ஆகாநின்றான் 
என்கிறார் . 

2 மேல் பாசுரத்தில் கூறியவாறு வாளிபொழிந்தபடி எங் 
ஙனே ? என்ன , இங்ஙனே என்கிறார் : ஒருவர் இருவர் ஓர் மூவர் 
என நின்று உருவு கரந்து - ஒருவராய்த் தோன்றி , இருவராய்த் 
தோன்றி , மூவராய்த் தோன்றி , பின் கட்புலனாலே காண முடி 
யாதவாறு சாரிகை வந்து . ஒருவர் இருவர் மூவர் என நின்று 
செருக் கடுத்து அன்று திகைத்த அரக்கரை உருக் கெட வாளி 
பொழிந்த ஒருவன் , திருக்கடித்தானமும் என்னுடைச் சிந்தை 
யும் ஒருக்கடுத்து உள்ளே உறையும் பிரான் கண்டீர் என்று 
மேல் பாசுரத்தோடே சேரக்கடவது . திரு அமர் மார்வன் . 

குற்றம் செய்யாதார் யாவர் " என்னும் பிராட்டியோடே கூட 
ஆயிற்று வந்தது . திரு அமர் மார்வன் திருக்கடித் தானத்தை 
மருவி உறைகின்ற மாயப்பிரான் உள்ளுந்தோறும் தித்திப் 
பான் - பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் செய்கிற திருமார் 
வினையுடையனாய் , திருக்கடித்தானத்தை மருவி உறையா 
நின்றுகொண்டு என் பக்கலிலே ஆச்சரியமாம்படி ஈடுபட் 
டிருக்குமவனானவன் நினைக்குந்தோறும் புதியனாய் இனியன் 
ஆகாநின்றான் . 

( 3 ) 
831 
மாயப் பிரான் என் வல்வினை மாய்ந்து அற 
நேசத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான் 
தேசத்து அமரர் திருக்கடித் தானத்தை 
வாசப் பொழில்மன்னு கோயில்கொண் டானே . 


1. பின் அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. ஒருவர் இருவர் ஓர் மூவர் என்பதற்குப் பொருள் அருளிச் 
செய்கிறார் மேல் பாசுரத்தில் என்று தொடங்கி . 

3. இங்கே , “ மூலபலம் சாம்படி அருளுகிற அன்று முந்துற ஒருவ 
னாய்த் தோற்றி , சாரிகையில் வேகம் மிக மிக இருவரும் மூவருமாய்த் தோற்றி , 
வேகம் மிக்கவாறே இந்திரிய சம்யோகத்துக்கு இடம் இல்லாதபடி யாகையாலே , 
ரூபக்ரஹணம் அரிதாய் , உருக்கெட வாளி பொழிந்த ஒருவன் " என்ற இரு 
பத்து நாலாயிரப்படி வியாக்கியானத்தையும் , கம்பராமாயணம் மூலப்பலவதைப் 
படலத்தில் 115 முதல் 119 முடியவுள்ள செய்யுட்களையும் , 209 முதல் 228 
முடிய உள்ள செய்யுட்களையும் படித்து அறிதல் தகும் . 

4 . ப் பொருளையுடைய சுலோகத்தை மேலே 5 - ஆம் பக் . காண்கு , 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 4 


161 


பொ - ரை : - ஒளியையுடைய நித்தியசூரிகள் எழுந்தருளியிருக் 
கின்ற , வாசனையையுடைய சோலைகள் சூழ்ந்த திருக்கடித்தானத்தை 
நிலைபெற்ற கோயிலாகக்கொண்டு நித்தியவாசம் செய்கின்ற மாயப் 
பிரான் , என்னுடைய கொடிய வினைகள் எல்லாம் வாசனையோடு அழியும் 
படியாக அன்போடு என் நெஞ்சமாகிய நாட்டினைப் பரமபதத்தைப் 
போலக் 

குடி இருப்பாகக் கொண்டான் . 
வி - கு : - தேசத்து அமரர் வாசம் பொழில் திருக்கடித்தானத்தை 
மன்னுகோயில் கொண்டானாகிய மாயப்பிரான் வினைமாய்ந்து அற நெஞ் 
சம் நாடு குடிகொண்டான் என்க . தேசம் - ஒளி 

ஈடு : - நான்காம் பாட்டு . - திருக்கடித்தானத்தைப் பகல் 
இருக்கை மாத்திரமாகக்கொண்டு , அன்பின் மிகுதியாலே என் 
மனத்தையே எப்பொழுதும் வசிக்கும் இடமாகக் கொண்டான் 
என்கிறார் . 

மாயம் பிரான் - ஆச்சரியமான குணங்களையும் செயல்களையு 
முடைய உபகாரகன் . என் வல்வினை மாய்ந்து அற - 2 தன்னைப் 
பிரிந்து நான் பட்ட கிலேசம் எல்லாம் நசித்துப்போம்படி . என் 
றது , " மாயக்கூத்தா என்றதிருவாய்மொழியில் " காணவாராய் 
என்று என்று கண்ணும் வாயும் துவர்ந்து பட்ட விடாய் எல் 
லாம் வாசனையோடே போம்படி என்றபடி . நேசத்தினால் - தான் 
என்பக்கல் செய்த அன்பினாலே . நெஞ்சம் நாடு - கலவியாலும் 
பிரிவினாலும் ஒரு பரமபதத்தைப் போலே ஆக்கினானாயிற்று , 
இவர் திருவுள்ளத்தை . குடி கொண்டான் - பரிகாரங்களோடு 
நித்தியவாசம் பண்ணாநின்றான் ; " அரவத்து அமளியினோடும் " 
என்ற பாசுரப்படியே . தேசத்து அமரர் திருக்கடித்தானத்தை - 
நித்தியாநுபவம் பண்ணுகையால் உண்டான ஒளியையுடைய 
நித்திய சூரிகளுக்கு அடையத் தக்கதான திருக்கடித் 
தானத்தை . வாசம் பொழில் மன்னு - வாசத்தையுடைய சோலை 
யோடே கூடின . 


1 . “ திருக்கடித்தானத்தைக் கோயில் கொண்டான் , நேசத்தினால் நெஞ் 
சம் நாடு குடி கொண்டான் ” என்று கூட்டி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. மேல் திருவாய்மொழியில் உண்டான துயரத்துக்குத் தகுதியாகப் 
பொருள் அருளிச்செய்கிறார் தன்னைப் பிரிந்து என்று தொடங்கி . 

3. அணு அளவினதான நெஞ்சம் ஒரு நாடு ஆனவாறு யாங்ஙனம் ? 
என்ன , கலவியாலும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4 . " குடிகொண்டான் ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
( பரிகரங்களோடு என்று தொடங்கி , அதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
* அரவத்து அமளியினோடும் என்று . இது , பெரியாழ்வார் திருமொழி .5.2 : 10 . 

21 


. 


162 

திருவாய்மொழி- எட்டாம் பத்து 
தேசத்து அமரர் திருக்கடித்தானத்தைக் கோயில் கொண் 
டான் , நேசத்தினால் நெஞ்சம்நாடு குடிகொண்டான் என்க . ( 4 ) 

832 
கோயில்கொண்டான் தன் திருக்கடித் தானத்தைக் 
கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சகம் 
கோயில்கொள் தெய்வம் எல்லாம் தொழ வைகுந்தம் 
கோயில் கொண்ட குடக்கூத்த அம்மானே ! 

பொ - ரை : - ஒவ்வொரு கோயில்களிலே தங்கி இருக்கின்ற 
தெய்வங்கள் எல்லாம் தொழும்படியாக ஸ்ரீவைகுண்டத்தைக் கோயிலா 
கக் கொண்ட குடக்கூத்து ஆடிய அம்மான் , திருக்கடித்தானத்தைத் 
தனக்குக் கோயிலாகக் கொண்டான் ; திருக்கடித்தானத்தோடேகூட 
வந்து என் நெஞ்சினைக் கோயிலாகக் கொண்டான் , 

வி - கு : - குடக்கூத்த அம்மான் கோயில்கொண்டான் என்க , 
கோயில் - விமானங்கள் . தெய்வம் - நித்தியசூரிகள் . 

ஈடு : - ஐந்தாம் பாட்டு . 1 என் பக்கல் உண்டான மிக்க 
காதலாலே திருக்கடித்தானத்தோடே கூட என் மனத்திலே 
புகுந்தருளினான் என்கிறார் . 

திருக்கடித்தானத்தைத் தன் கோயில் கொண்டான் -திருக் 
கடித்தானத்தைத் தனக்கு அசாதாரணமான கோயிலாகக் 
கொண்டான் . அதனோடும் என்நெஞ்சகம் கோயில் கொண்டான் 
2 - செருப்பு வைத்துத் திருவடி தொழுவாரைப் போலே 
ஓண்ணாது என்று , திருக்கடித்தானத்தோடே கூட வந்து என் 
நெஞ்சிலே புகுந்தருளினான் . கோயில் கொள் தெய்வம் எல்லாம் 
தொழ வைகுந்தம் கோயில்கொண்ட - ஒரோகோயில்கள் உண் 
டாய் இருக்கும் அன்றோ - திருவடி , திருவனந்தாழ்வான் , 
சேனை முதலியார் இவர்களுக்கு ; இவர்கள் தொழும்படிஸ்ரீவை 
குண்டத்தைத் தனக்குக் கோயிலாகக் கொண்ட சர்வேவரன் . 
குடக்கூத்த அம்மான் - கிருஷ்ணனாய் வந்து அவதரித்துக் குடக் 
கூத்து ஆடினவன் . குடக்கூத்து ஆடின அந்தச்சிரமம் எல்லாம் 
ஆறும்படி திருக்கடித் தானத்தைக் கோயிலாகக் கொண்டான் ; 


1. முதல் இரண்டு அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2 . " அதனோடும் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ செருப்பு 
வைத்து என்று தொடங்கி , 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 5 , 6 


163 


2 


அதனோடேகூட என் மனத்தினைத் தனக்குக் கோயிலாகக் 
கொண்டான் ; 1 " அழகிய பாற்கடலோடும் " என்கிறபடியே . 

திருக்கடித்தானத்தில் நிலை , என்னைப் பெறுகைக்கு 
ஆகையாலே , சாத்தியம் கைப்பட்டால் சாதனத்தில் இழிவார் 
இல்லையாய் இருக்க , என்னைப் பெற்றது அத் தேசத்திலே நிற் 
கையாலே என்று அத் தேசத்தோடே வந்து புகுந்தான் என் 
கிறார் . 

( 5 ) 
833 
கூத்த அம்மான் கொடியேன் இடர் முற்றவும் 
மாய்த்த அம்மான் மதுசூத அம்மான் உறை 
பூத்த பொழில்தண் திருக்கடித் தானத்தை 
ஏத்த நில்லா குறிக்கொண்மின் இடரே . 

பொ * ரை : குடக்கூத்து ஆடிய அம்மானும் , கொடியே 
னுடைய துன்பம் முழுதினையும் அழித்த அம்மானும் , மதுசூதன 
னாகிய அம்மானுமாகிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற , மலர்ந் 
திருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த குளிர்ந்த திருக்கடித்தானத்தைத் 
துதித்த அளவிலே துன்பம் முழுதும் நில்லாவாம் ; இதனை நினையுங் 
கோள் . 

வி - கு : -உறை திருக்கடித்தானம் என்க . அதனை ஏத்த இடர் 
நில்லா என்க , 

ஈடு : - ஆறாம்பாட்டு . தம்முடைய மிக்க பிரீதியாலே , திருக் 
கடித்தானத்தை எல்லாரும் அடையுங்கோள் என்கிறார் . 


. 


1. திருக் கடித்தானத்தோடே தம் நெஞ்சினைக் கோயிலாகக் கொள்ளக் 
கூடுமோ ? என்ன , “ அழகிய ” என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . 

அரவத்து அமளியினோடும் அழகிய பாற்கடலோடும் 
அரவிந்தப் பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து 
பரவைத் திரைமோதப் பள்ளி கொள்கின்ற பிரானைப் 

பரவுகின்றான் விட்டுசித்தன் பட்டினம் காவற்பொருட்டே . 
என்பது , பெரியாழ்வார் திருமொழி . 

2. திருக் கடித்தானத்தோடே இவர் திருவுள்ளத்திலே சித்தியவாசம் 
செய்வதற்கு , கருத்து யாது ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் 
திருக் கடித் தானத்தில் நிலை என்று தொடங்கி , சாத்தியம் - சாதனத்தால் 
பெறுவது ; பேறு , சாதனம் - கருவி . 

3. " குறிக்கொண்மின் என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிசை 
அருளிச்செய்கிறார் . இதில் பரோபதேசம் செய்வதற்குக் காரணத்தை அருளிச் 
செய்கிறார் தம்முடைய என்று தொடங்கி 


164 


திருவாய் மொழி - எட்டாம் பத்து 


1 


கூத்த அம்மான் - மனத்தினைக் கொள்ளை கொள்ளுகின்ற 
செயல்களையுடைய சர்வேஸ்வரன் . கொடியேன் - மஹா 
பாவியான என்னுடைய . இடர் முற்றவும் மாய்த்த அம்மான் - 
தன்னைப் பிரிந்து நான் பட்ட கிலேசத்தை எல்லாம் வாசனை 
யோடே போக்கின என் சுவாமி . மதுசூத அம்மான் உறை - 
பகைவர்களை அழிக்குந் தன்மையனான சர்வேஸ்வரன் நித்திய 
வாசம் செய்கின்ற தேசம் . பூத்த பொழில்- அவன் நித்தியவாசம் 
செய்கையாலே எப்பொழுதும் மலர்களோடு கூடின பொழில் . 
திருவருளாகிய மழை மாறினால் அன்றோ பூக்கள் மாறுவது ? 
தண் திருக்கடித் தானத்தை - சிரமத்தைப் போக்குகிற 
திருக்கடித் தானத்தை . ஏத்த இடர் நில்லா - 2 இனியதனைச் 
செய்ய , இடரானது ‘ நமக்கு இது தேசம் அன்று என்று 
சும்மெனாதே கைவிட்டு ஓடும் . குறிக்கொண்மின் - இதனை 
ஓலக்க வார்த்தை என்று இராமல் புத்தி பண்ணுங்கோள் . (6 ) 

831 
கொண்மின் இடர் கெட உள்ளத்துக் கோவிந்தன் 
மண்விண் முழுதும் அளந்த ஒண் தாமரை 
மண்ணவர் தாம் தொழ வானவர் தாம் வந்து 
நண்ணு திருக்கடித் தான நகரே . 

பொ - ரை : -கோவிந்தனுடைய , மண்ணுலகம் விண்ணுலகம் 
முழுதினையும் அளந்த ஒள்ளிய தாமரை போன்ற திருவடிகளை மக்கள் 
தொழாநிற்க நித்திய சூரிகள் வந்து சேரும்படியான திருக்கடித்தான 
மாகிற நகரத்தை உங்கள் துன்பம் எல்லாம் நீங்கும்படி மனத்திலே 
கொள்ளுங்கோள் . 

வி - கு : - நகரை உள்ளத்து இடர்கெடக் கொண்மின் என்க . 

ஈடு : -ஏழாம்பாட்டு . * உங்கள் துன்பம் நீங்குவதற்கு ஏத்த 
வேண்டா ; திருக்கடித்தானத்தை நெஞ்சாலே நினைக்க அமை 
யும் என்கிறார் . 

1 . அவன் நித்தியவாசம் செய்தால் , எப்பொழுதும் " பூத்த பொழிலாக 
இருக்கவேண்டுமோ ? என்ன , “ திருவருளாகிய ” என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . " பூத்த பொழில் என்கையாலே , இனிமையாலே 
ஏத்தினார் என்பது கருத்து . 

2. இனிமையாலே ஏத்தினால் இடர் போமோ ? என்ன , இனியதனை " 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 , சும்மெனாதே என்பது , பெரியாழ்வார் திரு . 5. 4 ; 3 . 

4 . “ இடர்கெட உள்ளத்துக் கொண்மின் " என்றதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் , 


L 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 7 , 8 


165 


10 


2 


து 


இடர் கெடத் திருக்கடித்தான நகர் உள்ளத்துக் கொண் 
மின் - உங்கள் எல்லாத் துன்பங்களும் போகும்படியாகத் திருக் 
கடித்தானத்தை மனத்தாலே நினையுங்கோள் . கோவிந்தன் 
சர்வசுலபனானவனுடைய . மண் விண் முழுதும் அளந்த ஒண் 
தாமரை - ஒரு தாமரைப்பூவைக் கொண்டாயிற்று , பூமியையும் 
வானுலகத்தையும் அளந்து கொண்டது . மண்ணவர் தாம் 
தாழ - இடக்கை வலக்கை அறியாத பூமியில் உள்ளார் தொழ ; 
பரமபதம் நித்தியசூரிகளுக்கேயாக இருக்குமாறு போலே , 
உகந்தருளின் தேசம் சம்சாரிகளுக்கேயாக இருக்கை . வான 
வர் தாம் வந்து நண்ணு - * சம்சாரிகட்கு முகங்கொடுத்துக் 
கொடு நிற்கிற நீர்மையை நினைத்து நித்திய சூரிகளும் வந்து 
கிட்டுகிற . திருக்கடித்தான நகர் - திருக்கடித்தான நகரை . 
கொண்மின் இடர்கெட உள்ளத்து - * இங்கு உள்ளார் அங்குப் 
போவது மேன்மையை அநுபவிக்க ; அங்கு உள்ளார் இங்கு 
வருவது சீலகுணத்தை அநுபவிப்பதற்கு . 

( 7 ) 
835 
தான நகர்கள் தலைச்சிறந்து எங்கு எங்கும் 
வான் இந் நிலம் கடல் முற்றும் எம் மாயற்கே 
ஆன இடத்தும் என் நெஞ்சும் திருக்கடித் 
தான நகரும் தனதாயப் பதியே . 
பொ - ரை : -பரமபதம் என்ன , இந்த உலகம் என்ன , திருப் 
பாற்கடல் என்ன , ஆகிய எல்லா இடங்களிலும் மேன்னம உற்று 
விளங்குகிற தலங்கள் முழுதும் எம் மாயவனுக்கே வசிக்கும் நகரங் 
• களாக ஆனாலும்கூட , என்னுடைய மனமும் திருக்கடித்தான நகரும் 
தன்னுடைய தாயம்பதிகளாகும் . 

தாயம் - முறையாக வந்தது . 


வி 


கு : 


1 . “ தாமரை ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் ஒரு 
தாமரைப் பூ என்று தொடங்கி . 

2 . ( மண்ணவர் தொழ ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் பரம் 
பதம் என்று தொடங்கி . 

3. சம்சாரிகளுக்காக நிற்கிற இடத்திலே வானவர்கள் வருவான் என் ? 
என்ன , சம்சாரிகட்கு என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4. இங்குள்ளார் அங்கும் அங்குள்ளார் இங்கும் வருவது போவது எதற் 
காக ? என்ன , இங்கு உள்ளார் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . 


166 

திருவாய்மொழி -- எட்டாம் பத்து 
ஈடு: - எட்டாம்பாட்டு . அவனுக்கு , வேறுபட்ட சிறப்பினை 
யுடைய நகரங்கள் பலவும் உண்டாய் இருக்கச் செய்தேயும் , 
என்னுடைய நெஞ்சையும் திருக்கடித் தானத்தையும் தாயத் 
தால் கிடைத்த இடமாக விரும்பி இருக்கிறான் என்கிறார் . 

வான் இந்நிலம் கடல் எங்கு எங்கும் தலைச்சிறந்த தான 
நகர்கள் முற்றும் எம் மாயற்கே ஆன இடத்தும் - மேலில் உல 
கங்களிலும் , பூமியிலும் , கடலிலும் , கண்ட இடம் எல்லாம் மிக 
வும் சிலாக்கியமான இருப்பிடமான நகரங்கள் முற்றும் என் 
பக்கலிலே காதலையுடையனான ஆச்சரியத்தையுடையவனுக்கு 
ஆயிருக்கச் செய்தேயும் . என் நெஞ்சும் திருக்கடித்தான நக 
ரும் தன தாயம் பதியே - என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் 
னக்குத் தாயபாகமாகக் கிடைத்த இடமாக விரும்பி இரா 
நின்றான் . 

( 8 ) 
836 
தாயப் பதிகள் தலைச்சிறந்து எங்கு எங்கும் 
மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான் உறை 
தேசத்து அமரர் திருக்கடித் தானத்துள் 
ஆயர்க்கு அதிபதி அற்புதன் தானே . 
பொ - ரை : - தாய நகரங்களாகிய எல்லா இடங்களிலும் தனது 
இச்சையாலே நிலைபெற்று உயர்வுதோன்ற எழுந்தருளியிருக்கின்ற எம் 
பெருமான் , ஒளியோடு கூடிய நித்திய சூரிகள் வந்து தங்கி இருக்கின்ற 
திருக்கடித்தானத்தில் உறைகின்ற ஆயர்க்கு அதிபதியாகிய அற்புதனே 
யாவன் என்க . 

வி - கு : - தாயம்பதிகள் எங்கு எங்கும் மாயத்தினால் மன்னித் 
தலைச்சிறப்ப வீற்றிருந்தான் என்க . தலைச் சிறந்து : எச்சத்திரிபு . வீற் 
றிருந்தான் : பெயர் . அற்புதன் தானே வீற்றிருந்தான் என்னலுமாம் . 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு , அல்லாத திருப்பதிகளும் எல் 
லாம் அவனுக்கு அப்படியே அன்றோ ? என்னில் , அது அப் 


t . 


1 . தலைச் சிறந்த , தானம் நகர்கள் , என் நெஞ்சும் திருக் கடித்தான 
நகரும் தன தாயப் பதியே ” என்பதனைக் கடாக்ஷத்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2 . “ எங்கு எங்கும் தலைச்சிறந்த தாயப்பதிகள் ( ஆக இருந்தும் ) திருக் 
கடித் தானத்துள் மாயத்தினால் வீற்றிருந்தான் ” என்பதனைக் கடாத்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 9 , 10 


169 


படியேயாகிலும் , என்னோடே கிட்டுகைக்கு உறுப்பான நிலம் 
என்று திருக்கடித்தானத்திலே மிக்க காதலன் ஆனான் என் 


கிறார் . 


தலைச்சிறந்த தாயம் பதிகள் எங்கு எங்கும் - மிகவும் வேறு 
பட்ட சிறப்பினையுடையதாய்ப் பழையதாய் வருகிற தலங்கள் 
எங்கும் . மாயத்தினால் - காதலாலே என்னு தல் . இச்சையாலே 
என்னுதல் . மாயா வயுநம் ஞானம் ". மன்னி வீற்றிருந்தான் - 
விரும்பி , தன் ஐஸ்வர்யம் எல்லாம் தோற்றும்படி இருந்தருளின 
வன் . அன்றிக்கே , ஐஸ்வர்யத்தால் வந்த வேறுபாடு தோற்ற 
இருந்தவன் என்றுமாம் . உறை - நித்தியவாசம் செய்கிற . 
தேசத்து அமரர் திருக்கடித்தானத்துள் - ஒளியையுடைய நித் 
திய சூரிகளுக்கு அடையத்தக்க பூமியான திருக்கடித்தானத் 
துள் . ஆயர்க்கு அதிபதி -ஆயர்குலத்தினனாய் வந்து அவதரித்து 
அவர்களில் தலைவன் ஆனவன் . அற்புதன் - ஆச்சரியமான படி 
களையுடையவன் . 

2 உகந்தருளின தேசங்கள் எல்லாவற்றிலும் விருப்பம் 
உண்டாகிலும் , என்னைப் பெறுவதற்காகத் திருக்கடித்தானத் 
திலே , தன் மேன்மையும் நீர்மையும் எல்லாம் பிரகாசிக்க 
நின்றான் என்கை . 

( 9 ) 
837 
அற்புதன் நாரா யணன் அரி வாமனன் 
நிற்பது மேவி இருப்பது என் நெஞ்சகம் 
நற்புகழ் வேதியர் நான்மறை நின்று அதிர் 
கற்பகச் சோலைத் திருக்கடித் தானமே . 

பொ - ரை : - அற்புதனும் நாராயணனும் அரியும் வாமனனுமான 
எம்பெருமான் பொருந்தி வீற்றிருப்பது என் நெஞ்சகமாகும் . நின்று 
கொண்டிருப்பது , நல்ல புகழ்நிறைந்த பிராஹ்மணர்களுடைய நான்கு 
வேதங்களும் நிலைபெற்று முழங்கிக்கொண்டிருக்கின்ற கற்பகச் சோலை 
சூழ்ந்த திருக் கடித்தானம் என்னும் நகரம் ஆகும் .. 

வி - கு : - மேவி இருப்பது என் நெஞ்சகம் ; நிற்பது திருக்கடித் 
தானம் என்க , 


1 . மாயை " என்ற பதம் , இச்சை என்ற பொருளில் வருதற்குப் 
பிரமாணம் காட்டுகிறார் “ மாயா வயுநம் ஞானம் ” . என்று , இது , நிகண்டு . 

2. இப் பாசுரத்தால் பலித்த பாவத்தை அருளிச்செய்கிறார் உகந் 
தருளின என்று தொடங்கி . 


2 


168 திருவாய்மொழி- எட்டாம் பத்து 

ஈடு : - பத்தாம் பாட்டு . 1 என்னைப் பெறுமளவும் திருக் 
கடித்தானத்திலே நின்றான் ; என்னைப் பெற்ற பின்பு நிற் 
பதும் இருப்பதும் என் நெஞ்சிலே என்கிறார் . 

நாராயணன் - தன் உடைமையை விட்டுக் கொடாத 
வத்சலன் . அரி - அடியார்களுடைய விரோதிகளை அழிக் 
கின்ற ஆற்றலன் . வாமனன் - தன்னைச் சிறுகவிட்டு அடியார் 
களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் முடிக்குமவன் . அற் 
புதன் -இப்படிகளாலே ஆச்சரியத்தை யுடையவன் : நல் புகழ் 
வேதியர் நான்கு மறை நின்று அதிர் கற்பகம் சோலைத் திருக் 
கடித்தானம்- அநந்யப்பிரயோஜனர் என்னும் புகழையுடைய 
வைதிகராலே உச்சரிக்கப்படுகின்ற நாலுவகை வேதங்களும் 
முழங்காநின்றுள்ள கல்பக வனத்தையுடைய திருக் கடித் 
தானத்திலே அவன் நிற்பது ; மேவி இருப்பது என்நெஞ்சகம் , 
அன்றிக்கே , திருக்கடித்தானத்து நாராயணன் அரி வாமனன் 
அற்புதன் நிற்பதும் என் நெஞ்சகம் , மேவி இருப்பதும் என் 
நெஞ்சகம் என்னுதல் . திருக்கடித்தானம் என்பது , ஏழாம் 
வேற்றுமைப் பொருளில் வந்த முதல் வேற்றுமை . ( 10 ) 

838 
சோலைத் திருக்கடித் தானத்து உறைதிரு 
மாலை மதிள் குருகூர்ச் சடகோபன்சொல் 
பாலோடு அமுது அன்ன ஆயிரத்து இப் பத்தும் 
மேலை வைகுந்தத்து இருத்தும் வியந்தே . 

பொ - ரை : -சோலைகள் சூழ்ந்த திருக்கடித்தானத்திலே உறை 
கின்ற திருமாலை , மதிள்களையுடைய திருக்குருகூரிலே அவதரித்த 
ஸ்ரீ சடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட , பாலையும் அமுதையும் 
போன்ற ஆயிரம் திருப்பாசுரங்களில் இப் பத்துத் திருப்பாசுரங்களும் 
எல்லா உலகங்களிலும் மேலே உள்ள பரமபதத்திலே வியக்க இருத் 
தும் என்க , 


Y 


1. சோலைத் திருக்கடித்தானத்து நாராயணன் நிற்பதும் மேவி இருப் 
பது என் நெஞ்சகம் என்று கொண்டு அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. வத்சலன் - அன்பை யுடையவன் . 

3. வேதியர் புகழுக்கு நன்மையாவது , வேறு ஒரு பிரயோஜனத்தையும் 
விரும்பாமை . அதனை அருளிச்செய்கிறார் அநந்யப் பிரயோஜனர் என்று 
தொடங்கி . அந்யப்பிரயோஜனர்பகவானைத் தவிர வேறு பேறுகளைக் கருதா 
தவர்கள் , 


ஆறாந் திருவாய்மொழி - பா . 11 


169 


வி - கு : -இப் பத்தும் வைகுந்தத்து வியக்க இருத்தும் என்க . 
வியந்து : எச்சத் திரிபு . 


ஈடு : -முடிவிலே, இத்திருவாய்மொழி கற்றவர்களை , இது 
தானே திருநாட்டிலே கொடுபோய் விடும் என்கிறார் . 


சோலைத் திருக் கடித்தானத்து உறை திருமாலை - சிரமத் 
தைப் போக்குவதாய்க் காட்சிக்கு இனியதான சோலையை 
யுடைய திருக் கடித்தானத்திலே நித்தியவாசம் செய்கிற 
திருமகள் கேள்வனை . மதிள் குருகூர் - சம்சாரம் காரணமாக 
உண்டாகின்ற பாபகூட்டங்களுக்குப் புக ஒண்ணாத அரணை 
யுடைய திருநகரி . சடகோபன் சொல் - 2 " ஸ்ரீ வால்மீகி முனிவ 
ராலே சொல்லப்பட்ட ஸ்ரீ ராகவனுடைய சரிதத்தை என்னு 
மாறு போலே . பாலோடு அமுது அன்ன ஆயிரம் என்னுதல் ; 
பாலோடு அமுது அன்ன இப் பத்து என்னுதல் . 3 வாச்சிய 
வாசகங்களினுடைய சேர்த்தி இருக்கிறபடி . பால் என்றது , 
சோலைத் திருக்கடித்தானத்து உறை திருமாலை . அமுது 
என்றது , சடகோபன் சொல் என்கிற வாசகத்தை . இது 
ஆளவந்தார் நிர்வாஹம் . இப் பத்தும் வியந்து மேலை வைகுந் 
தத்து இருத்தும் - சம்சாரத்திலே இதனைக் கற்பான் ஒருவன் 
உண்டாவதே என்று ஆச்சரியப்பட்டு எல்லா உலகங்கட்கும் 
மேலான பரமபதத்திலே கொடுபோய் வைக்கும் . என்றது , 
மாயக் கூத்தா என்ற திருவாய்மொழியில் உண்டான விடாய் 
நடையாடாத தேசத்திலே வைத்து , ஒருநாளும் பிரியாத அநு 
பவத்தைக் கொடுக்கும் என்றபடி . 


1 . “ மேலை வைகுந்தத்து இருத்தும் வியந்தே ” என்பதனைக் கடா 
க்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. திருமாலை சடகோபன் என்பதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
ஸ்ரீ வால்மீகி முனிவராலே என்று தொடங்கி . 

ரகுவர சரிதம் முரிப்ரணீதம் 
என்பது , ஸ்ரீராமா . பால . 2 : 43 . 


3. வாச்சியம் - சொற்களின் பொருள் . வாசகம் - சொற்கள் . 

4. இடத்துக்குத் தகுதியாக விவரணம் செய்கிறார் " மாயக்கூத்தா ? 
என்று தொடங்கி . 

22 


170 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
எல்லி பகல் நடந்த இந்தவிடாய் தீருகைக்கு 
மெல்லவந்து தான்கலக்க வேணும்என- நல்லவர்கள் 
மன்னுகடித் தானத்தே மால் இருக்க மாறன் கண்டு 
இந் நிலையைச் சொன்னான் இருந்து . 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


ஏழாந் திருவாய்மொழி - " இருத்தும் 

முன்னுரை 


25 


3 


கீழ் அடைய இத் திருவாய்மொழியில் பேற்றுக்குக் கிருஷி 
செய்தபடி ; மேல் , இப் பேற்றுக்கு வேலியாக இருக்கிறது . 
இத் திருவாய்மொழியில் செய்கிறது என் ? என்னில் , தாம் 
அநாதிகாலம் புத்திபூர்வகமாகச் செய்து போந்த பாவங்கள் 
முழுதினையும் மறந்து , தம்மாட்டுப் பக்தி பிறந்த பின்பு அறி 
யாமலே செய்து போந்த பாவங்களைக் காணாக் கண்ணிட்டு, 
இவர் தம்முடைய பேற்றுக்கு அவன் தானே முயற்சி செய்து 
இவர்க்குப் பிறந்த விடாய் தீரும்படி கலந்து , 

இதுதான் 
இவர்க்கு உபகரித்தானாய் இருக்கை அன்றிக்கே , தன் பேறாய் 
இருக்கிறபடியை நினைத்து , தானே விரும்பினவனாய்த் தன் 
பேறாக வந்து கலந்தவனை நாம் இரப்பாளராய்க் கூப்பிட்ட 
இடம் என் செய்தோமானோம் என்று நாணங்கொண்டு , ஒரு 
சம்சாரி சேதநன் பக்கல் சர்வேஸ்வரன் செய்யும் அங்கீகாரம் 
இருக்கும்படியே இது ! என்று வியப்பு அடைந்தவராயினர். 


யாது 


1 . மாயக் கூத்தா ” என்ற திருவாய்மொழியில் உண்டான விடாய் 
தீரக் கலந்த கலவியால் இத் திருவாய்மொழியில் உண்டான பிரீதி சொல்லும் 
தரம் அன்று என்று அருளிச்செய்யத் திருவுள்ளம் பற்றி , கீழும் மேலும் பிரீதி 
உண்டாய் இருக்க , இத் திருவாய்மொழியில் உண்டான பிரீதிக்கு உயர்வு 

? என்ற வினாவிற்கு விடை அருளிச்செய்கிறார் கீழ் அடைய என்று 
தொடங்கி , வேலியாக இருக்கிறது என்றது , வளர்க்கக் கூடியதாக இருக் 
கிறது என்றபடி . 

2 , சொல்லும் தரம் அல்லாததான பிரீதியை விரித்துப் பேசுவதற்குத் 
திருவுள்ளம்பற்றி அது சம்பந்தமான சங்கையை அநுவ திக்கிறார் இத் திருவாய் 
மொழியில் என்று தொடங்கி . 

3. “ எதிர் சூழல் புக்கு ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி “ இவர் தம் 
முடைய பேற்றுக்கு அவன் தானே முயற்சி செய்து என்கிறார் . இத் திரு 
வாய்மொழியில் வருகின்ற " என்னுள் இருள் தான் அற வீற்றிருந்தான் 
என்றதனைத் திருவுள்ளம்பற்றி இவர்க்கு என்று தொடங்கியும் , “ இருந் 
தான் கண்டு கொண்டு ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ‘ இதுதான் என்று 
தொடங்கியும் , ( அர்த்தித்து எனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு " 
என்றதனைத் திருவுள்ளம் பற்றித் தானே விரும்பினவனாய் என்று தொடங்கி 
யும் , “ என் தன் கருத்தை உற வீற்றிருந்தான் என்றதனைத் திருவுள்ளம்பற்றி 
ஒரு சம்சாரி என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 


172 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

அங்ஙனம் வியப்பு அடைந்தவராய் , 1 இராகவன் அபயத் 
தைக் கொடுத்த அளவிலே இராவணன் தம்பியான விபீஷ 
ணன் வணங்கினான் " என்கிறபடியே , இராவணன் பின் பிறந்த 
நாம் இரகு குலத்தில் உள்ளார்க்கு ஆளாகப் புகாநின்றோமோ 
என்று இருந்தவன் , பெருமாள்பாடு நின்றும் அருளப்பாடு 
இட்டு வந்தவாறே, என்னையே இப்படிக் கைக்கொண்டு அருள் 
வது ! அவன் பின்பிறந்த தண்மை எங்கே போயிற்று ? என்று 
வேர் அற்ற மரம் போலே , கூட வந்த நால்வரோடும் திருவடி 
களிலே விழுந்து தறைப்பட்டாற் போலவும் ; - இராம குணங் 
கள் நடையாடாத அசோகவனத்திலே திருவடி சென்று 
சேர்ந்து , 3 கேட்டபோதே இனிமையான வார்த்தையை 
வைதேவிக்குச் சொன்னார் ” என்கிறபடியே ,பிராட்டி உளளாம் 
படி இராமநாம சங்கீர்த்தனத்தைச் செய்ய , இந்நிலத்தில் இது 
நடப்பது ஒன்று அன்று ; 4 " இது மனத்தின் விகாரத்தால் 
வந்த மயக்கமோ ? அன்றி , இது காற்றின் செயலால் வந்த 
மயக்கமோ ? அன்றி , இது , பிரிந்தார்க்கு வரும் மயக்கமோ ? 
அன்றி , அனைவருக்கும் வரும் கானல்நீர் போன்ற மயக்கமோ ? 
என்று பலபடிகளாக ஐயங்கொண்டு, முன்னே நின்று 
வார்த்தை சொல்லாநின்றான் ; இது கேட்டு நாம் வேறுபடு 
கிற தன்மையும் உண்டு ; ஆனபின்பு , இது மெய்யாமித்தனை 
என்று ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் தெளிந்து உவகையள் 


1 . பகவானுடைய அங்கீகாரத்தைக் கண்டு ஈடு பட்டமைக்குத் திருஷ் 
டாந்தம் காட்டுகிறார் இராகவன் என்று தொடங்கி , 

" ராகவேண அபயே தத்தே ஸம்ந்த ராவணாநுஜ : 

விபீஷண : மஹாப்ராஜ்ஞ: பூமிம் ஸமவலோகயக் ” 
என்பது , ஸ்ரீராமா. யுத் . 19 : 1 , சுலோகத்திலே உள்ள ஸம்ந த ” என்ற திலே 
நோக்காக இராவணன் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . இங்கே ,, 
கம்பராமாயணம் விபீடணன் அடைக்கலப் படலம் 126 , 140- ஆம் செய்யுட் 
களைப் படித்து அறிதல் தகும் . 

2. ஐயம் கொண்டு தெளிந்ததற்குத் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் . இராம 
குணங்கள் என்று தொடங்கி . 
3 . " ஏவம் பஹுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மஹாகபி : 

ஸம்ப்ரம்வே மதுரவாக்யம் வைதேஹ்யா வ்யாஜஹார ஹ 
என்பது , ஸ்ரீராமா . சுந் . 31 : 1 . 
4 . " கிம்து ஸ்யாத் சித்தமோஹா அயம் பவேத் வாதகதி : து இயம் 

உந்மாதஜ 8 விகாரோவா ஸ்யாத் இயம் ம்ருகத்ருஷ்ணிகா ” 
என்பது , ஸ்ரீராமா . சுந் . 34 : 23. இங்கே , கம்பராமாயணம் உருக் காட்டுப் 
படலம் 22 முதல் 28 முடிய உள்ள செய்யுட்களைப் படித்து அறிதல் தகும் , 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 1 

173 
ஆனாற்போலவும் ; இவரும் , இதுவும் மயக்கம் கனவு முதலிய 
வைகளிலே ஒன்று என்று ஐயங்கொண்டு அங்ஙன் அன்று , 
மெய் என்று தெளிந்து பிரீதராய் , நமக்குத் துவேஷம் இன் 
மையை உண்டாக்கி , ஆபிமுக்கியத்தை உண்டாக்கித் தன்னால் 
அல்லது செல்லாமையைப் பிறப்பித்து , தன் மேன்மை 
பாராதே , இப்படித் தாழ நின்று வந்து கலந்து பரிமாறுவதே! 
இது என்ன அடியார்கட்குப் பரதந்திரப்பட்டிருக்கும் தன்மை ! 
இது என்ன நீர்மை ! என்று அவன்படிகளைச் சொல்லி உவ 
கையர் ஆகிறார் . 

839 
இருத்தும் வியந்து என்னைத் தன் பொன்னடிக்கீழ் என்று 
அருத்தித்து எனைத்தோர் பலநாள் அழைத்தேற்குப் 
பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து என் தன் 
கருத்தை உற வீற்றிருந்தான் கண்டு கொண்டே . 

பொ - ரை : - அடியேனைத் தனது அழகிய திருவடிகளின் கீழே 
திருவுள்ளம் உவந்து இருத்தியருள்வானாக என்று பிரார்த்தித்து 
எத்துணைப் பல நாட்கள் ஒரே தன்மையாக அழைத்துக் கூப்பிட்ட 
என் விஷயத்தில் , பொருத்தமுடைய வாமனன் தான் புகுந்து என் 
கருத்தைத் தான் உடையனாய்க்கொண்டு என்னையே பார்த்தவண்ணமாக 
எழுந்தருளியிருக்கிறான் என்க . 

வி - கு : -- புகுந்து கண்டு கொண்டு உற வீற்றிருந்தான் என்க . 
உற - உற்று . 

இத்திருவாய்மொழி , கலிவிருத்தம் . 

ஈடு :-முதற் பாட்டு . இத் திருவாய்மொழியில் தமக்கு 
உண்டான இலாபத்தைச் சுருங்க அருளிச்செய்கிறார் . 

என்னைத் தன் பொன் அடிக்கீழ் வியந்து இருத்தும் 
என்று - தன்வாசி அறியாமல் ஐம்புல இன்பங்களிலே நோக் 
குள்ளவனான என்னை ,சிலாக்யமான தன் திருவடிகளின் கீழே , 

1. இத் திருவாய்மொழியில் வருகிற “ மருள் தான் ஈதோ மாய மயக்கு 
மயக்கே 

” என்ற தனைத் திருவுள்ளம்பற்றி * இ.வரும் என்று தொடங்கியும் , 
“ மாய மயக்கு மயக்கான் ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி அங்கன் அன்று ,, 
மெய் என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 

2 . வைத்தேன் மதியாலே ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி நமக்குத் 
துவேஷம் இன்மையை என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . ஆபி முக்கியம் 
எதிர்முகமாம் தன்மை . 

3. பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


14 


2 


IFA திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

மஹாத்மாவான ஒருவன் இவ்உலகில் கிடைப்பது மிகவும் 
அரிது 

என்று கை வாங்கி இருக்கும் சம்சாரத்திலே நம்மை 
விரும்புவான் ஒருவன் உண்டாவதே ! என்று ஆச்சரியப் பட்டு 
இனி ஒருநாளும் பிரியாதபடி இருத்தி அடிமை கொள்ளும் . 
இதனால் , பிராப்பிய பிராபகங்களைச் சொல்லுகிறது . யாங்ங 
னம் ? எனின் , தன்பொன்னடி என்று பிராப்பிய சொரூபம் சொல் 
லிற்று ; இருத்தும் என்று பிராபகனும் அவனே என்று சொல் 
லிற்று . வியந்து இருத்தும் - தன்பேறாக இருத்தும் . அருத்தித்து 
3- சேதநனான வாசிக்கு இத்தனையும் வேண்டும் அன்றோ.எனைத் 
தோர் பல நாள் -4 நாள் நாளும் ” என்றதனைச் சொல்லுகிறார் . 
அழைத்தேற்கு என்னை ஆளக் கூப்பிட்டு அழைத்தக்கால் " 
என்றதனைச் சொல்லுகிறார் . " இவன் , காதலை அறியாதே 
தாழ்த்தானாகவும் , நாம் காதலையுடையோமாகவும் நினைத்துக் 
கூப்பிட்டு என்ன காரியம் செய்தோம் என்கிறார் காண் ! ” 
என்று பிள்ளான் பணிப்பர் . அத் தலையில் காதலை நினைத் 
தால் , விரும்புதலும் கூட மிகையாய் அன்றோ இருப்பது ; 
* எழுதும் என்னும் இது மிகையாய் அன்றோ இருப்பது . 

பொருத்தமுடை - * இப்படிப் பொருத்தமுடையவனையே 
“ இதுவோ பொருத்தம் ” என்றது . வாமனன் - தன் உடைமை 

1. வியந்து ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் மஹாத்மா 
வான என்று தொடங்கி 

பஹூகாம் ஜந்மநாமந்தே ஜ்ஞாநவார் மாம் ப்ரபத்யதே 

வாஸுதேவ : ஸர்வம் இதி ஸ மஹாத்மா ஸுதுர்லபம் 
என்பது , ஸ்ரீ கீதை. 7 : 19 . 

2. இப்படிச் சொன்னதால் பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் 
இதனால் என்று தொடங்கி . 

3. தன்பேறாக இருத்தினால் இவன் அர்த்திப்பது என் ? என்ன ,, 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் சேதகனான என்று தொடங்கி . 

4 . “ நாள் நாளும் ” திருவாய் . 8 , 5 : 8 . 
5 . “ என்னை ” திருவாய் , 8. 5 : 6 . 

6. < என்ன காரியம் செய்தோம் என்று அநுதபிப்பது எற்றிற்கு ? 
அர்த்திக்க வேண்டாவோ ? என்ன , அத்தலையில் என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . அத்தலையில் - எம்பெருமானிடத்தில் , 

7. விரும்புவதும் மிகை என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் எழுதும் 
என்று தொடங்கி , எழுதும் என்பது , திருவாய் . 9. 3 : 9 . 

8. பொருத்தமுடை ” என்றவருடைய மனோபாவத்தை அருளிச் 
செய்கிறார் இப்படி என்று தொடங்கி . இதுவோ என்பது , திருவாய் . 
8 , 5 : 8 , 
9 . வாமனன் என்கிறவருடைய மனோபாவத்தை 

அருளிச்செய் 
கிறார் ‘ தன் உடைமை என்று தொடங்கி , 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 1 , 2 


175 


1 . 


பெறுகைக்குத் தான் இரப்பாளன் ஆனவனை நான் விரும்பிய 
இடம் என் செய்தேன் ஆனேன் . தான் புகுந்து - என்னைத் 
தான் பெறுகைக்கு இரப்பாளனாய் வந்து புகுந்து . என் தன் 
கருத்தை உற - தனக்கேயாக எனைக்கொள்ளும் ஈதே 
என்னும் 2 என் நினைவினைத் தான் கைக்கொண்டான் . வீற்றி 
ருந்தான் - இவரைப் பெற்றதனால் உண்டான வேறுபாடு வடி 
விலே தோற்றக் கிருதக்கிருத்யனாய் இராநின்றான் . கண்டு 
கொண்டே - * பெரிய நோய்க்குத் தப்பின புத்திரனைத் தாய் 
தந்தையர்கள் பார்த்துக்கொண்டு இருக்குமாறுபோலே , " மாயக் 
கூத்தா " என்ற திருவாய்மொழியில் விடாய்க்குத் தப்பினவர் 
என்று பார்த்துக் கொண்டு இராநின்றான் . 

( 1 ) 
840 
இருந்தான் கண்டு கொண்டு எனது ஏழை நெஞ்சு ஆளும் 
திருந்தாத ஓர் ஐவரைத் தேய்ந்து அற மன்னிப் 
பெருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பெருமான் 
தரும்தான் அருள்தான் இனி யான் அறியேனே . 

பொ - ரை : -என்னுடைய ஆசை பொருந்திய மனத்தினை 
அடிமைகொண்டு இருக்கின்ற திருந்தமாட்டாத ஒப்பற்ற ஐந்து இந்திரி 
யங்களும் அடியோடு அழியும்படியாக நிலைபெற்று இருந்து என்னைப் 
பார்த்துக்கொண்டே இருக்கிறான் . பெரிய கால்களையுடைய கஜேந்தி 
ராழ்வானுக்குத் திருவருள் செய்த பெருமான் தான் அவ் யானைக்குச் 
செய்த அந்த அருளை , என் பக்கல் செய்த அருளைக் கண்ட பின்பு அரு 
ளாக மதிக்கின்றிலேன் . 

வி - கு : - மன்னி கண்டுகொண்டு இருந்தான் என்க . பெருமான் 
தான் தரும் அருள் தான் என்க . தரும் - தந்த . 

ஈடு : - இரண்டாம் பாட்டு . 4 நான் இந்திரியங்களுக்குக் 
கட்டுப்பட்டு இருந்த தன்மையைத் தன் அழகாலே தவிர்த்து 
என்னை அங்கீகரித்த உபகாரத்துக்கு ஒவ்வாது ஸ்ரீ கஜேந்தி 
ராழ்வானுடைய ஆபத்தை நீக்கிய தன்மையும் என்கிறார் . 


1. " தனக்கே ” என்பது , திருவாய் . 2. 9 : 4 . 

2 . * என் நினைவினைத் தான் கைக்கொண்டான் ) என்றது , நான் 
தனக்கே உறுப்பாக விநியோகப்படவேண்டும் என்னுமாறு போன்று , தான் 
எனக்கே உறுப்பாக விநியோகப்படவேண்டும் என்று விரும்புகிறான் என்றபடி , 

8 . கண்டு கொண்டே என்றதற்கு , கருத்து அருளிச்செய்கிறார் 
பெரிய என்று தொடங்கி 

பின் அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 


176 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


கண்டுகொண்டு இருந்தான் - வறிஞன் செல்வப்பேறுஉண் 
டானால் பார்த்துக் கொண்டு இருக்குமாறுபோலே, பார்த்த 
படியே இராநின்றான் . 24 சுக்கிரீவனும் ஸ்ரீராமபிரானும் 
ஆகிய இருவர்களும் மிகவும் களித்த மனமுடையவர்களாய் 
ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு மனநிறைவு பெற்றார்கள் 
இலர் ” என்கிறபடியே , சொல்ல , எதிர்த்தலையான தம்மைக் 
காண்கின்றிலர் . எனது ஏழை நெஞ்சு ஆளும் - கண்டன எல்லா 
வற்றிலும் ஆசை கொள்ளுகிற என்னுடைய மனத்தை ,அதுவே 
பற்றாசாக இந்திரியங்கள் பொதி எடுக்கத் தொடங்கிற்று . 
என்றது , ஒரு பிரபலனைப் பற்றாதே விஷயங்களில் உள்ள 
ஆசையால் நடுவே நின்றவாறேபணிகொள்ளத் தொடங்கிற்று 

திருந்தாத - வரம்பு இல் ஆற்றலையுடையனான 
சர்வேயவரனாலும் பலகாலம் திருத்தப் போகாதபடி அன்றோ 
இவற்றின் வன்மை இருப்பது . ஓர் ஐவர் - இனி இப்படி ஓர் 
ஐவரைத் தேடப்போகாது . இவற்றால் பட்ட நலிவின் மிகுதி 
யாலே ஐவர் என்று உயர்திணையாகக் கூறுகிறார் . 

தேய்ந்து அறமன்னி இருந்தான் - கண்களுக்கு இலக்கான 
உலக விஷயங்களிலே பற்று நேராக அழியும்படி , தன் வடி 
வழகைக் காட்டிக்கொண்டு புகுந்திருந்தான் . 4 வேறு விஷயங் 
களிலும் வடிவழகிலே அன்றோ இவன் துவக்கு உண்டு இருப் 

* அரசர்கள் , பகைவர்களை ஆசனபலத்தாலே வெல்லு 


என்றபடி 


1 . < கண்டுகொண்டு இருந்தான் ” என்பதற்குத் திருஷ்டாந்த மூலமாக , 
பாவம் அருளிச்செய்கிறார் ! வறிஞன் என்று தொடங்கி . 

2. தாம் பார்த்துக்கொண்டு இருந்ததைச் சொல்லாமல் , அவன் கண்டு 
கொண்டு இருந்ததை மட்டும் சொல்லுவான் என் ? என்ன , ‘ சுக்கிரீவனும் என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

தத : ஸுப்ரீதமநெஸௌ தௌ உபௌ கபிராகவௌ 

அந்யோந்யம் அபி வீக்ஷர்தௌ ந த்ருப்திம் உபஜக்மது 8 ” 
என்பது , ஸ்ரீராமா . கிஷ் . 5:18 . 

இந்திரியங்களினுடைய வலிமையை அருளிச்செய்கிறார் வரம்பில் ) 
என்று தொடங்கி . 

4 , குணங்கள் இருக்க, வடிவழகினைக் காட்டுவான் என் ? என்ன , 
* வேறு விஷயங்களிலும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் . 

5. மன்னி இருந்தான் என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
அரசர்கள் என்று தொடங்கி , 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 2 , 3 

177 
மாறுபோலே , இருப்பாலே இந்திரியங்களை வெல்ல வேண்டும் 
என்று வந்து புகுந்து இருந்தான் . 1 போதரே என்று சொல் 
லிப் புந்தியிற் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழ 
கன் அன்றோ. பெரும் தாள் களிற்றுக்கு அருள் செய்த பெரு 
மான் - பெரிய தாள்களையுடைய களிற்றுக்கு அருளின சர்வேல் 
வரன் . வடிவில் கனமும் , நோவில் பாடு ஆற்ற ஒண்ணாமைக் 
குக் காரணமாதலின் பெருந்தாள் என்கிறார் . பெருமான் 
தான் தரும் அருள் தான் - தரும் என்கிற இது , தந்த தரு 
கின்ற தரும் என முக்காலத்திலும் சொல்லலாய் இருக்கையாலே 
தரும் அருள் என்கிறார் . அடியார்க்குச் செய்ததும் தமக்குச் 
செய்ததாக அன்றோ இவர் நினைத்திருப்பது ; ஆதலின் , 
கொடுத்த என்னாது தரும் என்கிறார் . இனி யான் அறியேனே - 
எனக்கு உதவினபின்பு,நான் அதனை ஒன்றாக நினைத்திரேன் . 
* யானை நோவு பட்டது பல ஆண்டுகள் , அகப்பட்ட பொய்கை 
அளவிற்குஉட்பட்டது , முதலை ஒன்று ; எனக்குக்காலம் அநாதி , 
அகப்பட்டது பிறவிப்பெருங்கடலில் , முதலை ஐந்து ; இதனை மீட் 
டுக்கொண்ட மஹா குணத்துக்கு அது ஒரு குணமாயற்றதோ ? 
ஸ்ரீ கஜேந்திராழ்வான் பக்கல் செய்த அருளை இட்டுப் புறம்பு 
உள்ளாரைப் பிரித்து வேறுபடுத்தினார் ; தமக்குச் செய்த 
அருளை இட்டு அதனையே பிரித்து வேறுபடுத்துகிறார் . ( 2 ) 

841 
அருள் தான் இனியான் அறியேன் அவன் என்னுள் 
இருள் தான் அற வீற்றிருந்தான் இது அல்லால் 
பொருள் தான் எனின் மூஉலகும் பொருள் அல்ல 
மருள் தான் ஈதோ ? மாய மயக்கு மயக்கே. 


1. இந்திரியங்களுக்குக் கட்டுப்பட்டு இருத்தலைத் தன் அழகாலே போக்கிக் 
கொண்டு புகுந்திருந்தான் என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் போதரே 
என்று தொடங்கி . இது , திருமாலை . 16 . 

2 , களிறு என்னாமல் , ( பெருந்தாள் என்ற அடைக்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் வடிவில் என்று தொடங்கி 
3 . ( < தருசொல் வருசொல் ஆயிரு கிளவியும் 

தன்மை முன்னிலை ஆயீ ரிடத்த , ) 
ஏனை இரண்டும் ஏனை இடத்த . ” ( தொல் . சொல் . 29 , 30. ) 

என்பது இலக்கணம் . 

நினையாமைக்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் யானை என்று 
தொடங்கி . 

28 


178 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


பொ .ரை : - அந்த எம்பெருமான் என் மனத்திற்குள்ளே அற் 
வின்மை முதலான குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படி எழுந்தருளியிருக் 
கிறான் ; ஆதலால் , நான் இந்திரியங்களுக்கு வசப்பட்டிருத்தலைத் தவிர்த்த 
அந்தத் திருவருள் தன்னையும் இனி ஒன்றாக நினைத்திரேன் ; என் 
உள்ளே வீற்றிருத்தலாகிய இது அல்லாமல் அவனுக்கு வேறு பேறு 
உளதோ ? எனின் , வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல இருத் 
தலும் அவனுக்கு ஒரு பேறு அன்று ; நான் இங்ஙனம் கூறுகின்ற இது 
மயக்கமோ ? அவன் தன்னுடைய மாயத்தாலே மயக்குகின்ற மயக்கம் 
தானோ ? அறியேன் . 

வி - கு : - வீற்றிருந்தான் ; ஆதலால் , அருள் தான் இனி யான் 
அறியேன் என்க . இது அல்லால் மூ உலகும் பொருள் அல்ல என்க . 
மாயம் - ஆச்சரியம் . 

ஈடு : - மூன்றாம் பாட்டு. எல்லாவற்றாலும் நிறைவுற்று இருக் 
கின்றவனான சர்வேஸ்வரன் , தன் பக்கல் இப்படிக் காதலைச் 
செலுத்துவது கூடாதது ஒன்று என்று ஐயங்கொண்டு , இவ் 
அநுபவம் மயக்கம் முதலானவைகளாலே பிறந்ததோ ? என் 
கிறார் . 

அருள் தான் இனி யான் அறியேன் - நான் இந்திரியங்கட் 
குக் கட்டுப்பட்டு இருத்தலைத் தவிர்த்த இதுதன்னையும் இப் 
போது ஒன்றாக நினைத்திரேன் . எதனைப் பற்ற ? என்னில் 
அவன் என் உள் இருள் தான் அற வீற்றிருந்தான் - அவன் 
என்னுடைய மனத்தில் அறிவின்மையாகிய இருள் எல்லாம் 
போகும்படி பெறாப்பேறு பெற்றானாய் , அவ்வேறுபாடு தோற்ற 
இராநின்றான் ; இனி , எனக்கு வேறு ஒன்று தோற்றுமோ ? 
இது அல்லால் மூன்று உலகும் பொருள் தான் எனின் பொருள் 
அல்ல- இதற்குத் திருமாலையாண்டான் பணிக்கும்படி : உலகத் 
தார் செல்வங்களிலே தலையாகச் சொல்லுவது , மூன்று உலக 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
" மருள் தான் ஈதோ ” என்றதிலே நோக்கு . 

2. வேறு ஒன்று தோற்றுமோ என்றது , இந்திரியங்கட்குக் கட்டுப் 
பட்டு இருத்தலைப் போக்கினதுவும் ஓர் அதிசயமாகத் தோற்றுமோ ? என்றபடி . 

3. இன்னார்க்குப் பொருள் அல்ல என்னாமையாலே இரண்டுவிதமாகப் 
பொருள் அருளிச்செய்கிறார் இதற்கு என்று தொடங்கியும் , அன்றிக்கே 
என்று தொடங்கியும் . “ மாயக் கூத்தா ” என்ற திருவாய்மொழியில் உண்டான 
விடாய் தீரக் கலந்த எம்பெருமானை அநுபவித்து இருக்குமதொழிய , மூன்று 
உலகங்களின் செல்வமும் செல்வமோ என்று பார்த்தால் அது எனக்கு ஒரு 
செல்வமாகத் தோற்றாது என்பது திருமாலையாண்டான் திருவுள்ளம் , 


ஏழாந் திருவாய்மொழி-- பா . 3 , 4 


179 


செல்வத்தையும் அன்றோ; அதுவும் எனக்கு ஒருசரக்கு அன்று 
என்கிறார் என்பது . அங்ஙன் அன்றிக்கே , என்னுடைய 
மனத்திலே புகுந்து எழுந்தருளியிருக்கிற இருப்பு ஒழிய , வீற் 
றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல இருக்கும் இருப்பை 
யும் தனக்கு ஒரு ஐஸ்வரியமாக நினைத்து இருக்குமோ என்று 
பார்த்தால் , அதுவும் ஒரு சரக்காக நினைத்திருக்கின்றிலன் எம் 
பெருமான் என்று எம்பெருமானார் அருளிச்செய்வர் . இதுவே 
இடத்துக்குப் பொருந்துவது . 

மருள் தான் ஈதோ - 2 ஒரு சம்சாரி சேதநனைப் பெற்றுச் 
சர்வேஸ்வரன் இப்படி இருந்தான் என்னுமது 
ஒன்று அன்று ; இது என் அறிவு கேட்டாலே சொல்லுகி 
றேனோ ? மாயம் மயக்கு மயக்கே - அன்றிக்கே , அவன் தன் 
னுடைய ஆச்சர்யமான மயக்கத்திற்குச் சாதனங்களாய் இருப் 
பனவற்றைக் கொண்டு மயங்கச் செய்தானோ? நெடுநாள் இந் 
தச் சரீரத்தைக் கொடுத்து அறிவு கெடுத்தான் , இப்போது 
தன்னுடைய காதலாலே என்னை மயங்கச் செய்தான் . (3 ) 


கூடுவது 


842 . 


மாய மயக்கு மயக்கான் என்னை வஞ்சித்து 
ஆயன் அமரர்க்கு அரிஏறு எனது அம்மான் 
தூய சுடர்ச்சோதி தனது என்னுள் வைத்தான் 
தேசம் திகழும் தன் திருவருள் செய்தே . 

பொ - ரை : - கிருஷ்ணனாய் அவதரித்தவனும் நித்திய சூரிகளுக்கு 
அரிஏறு போன்றவனும் என்னுடைய அம்மானுமான சர்வேஸ்வரன் , 
உலகம் எல்லாம் விளங்கும்படியாகத் தன்னுடைய திருவருளை எனக்குச் 
செய்து , தன்னுடைய பரிசுத்தமான பேரொளிப் பிழம்பான திவ்விய 
மங்கள விக்கிரகத்தை என் நெஞ்சுக்குள்ளே வைத்தான் ; ஆதலால் , 
ஆச்சரியமான மயக்கத்திற்கு உரிய சாதனங்களாலே என்னை மயக்கான் . 


1. இதுவே இடத்துக்குப் பொருந்துவது என்றது , சர்வேல்வா 
னுடைய காதலின் பெருக்கைக் கூறும் இடம் ஆகையாலே இதுவே பொருந் 
தும் என் றபடி . 

2. மயக்கம் ஆவான் என் ? உண்மையாகக் கூடாதோ ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் ஒரு என்று தொடங்கி , 

3. அவன் எப்போதும் மயங்கச் செய்கின்றவனோ? என்ன , நெடுநாள் 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


180 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


வி -கு : - அம்மான் திருவருள் செய்து தனது சோதியை என்னுள் 
வைத்தான் ; என்னை வஞ்சித்து மயக்கான் என்க . 

ஈடு : -நான்காம் பாட்டு . 1 அவன் என்னை மயங்கச் செய் 
தான் அல்லன் ; என் உள்ளே கலந்தருளினானே ; இதில் ஒரு 
ஐயம் இல்லை என்கிறார் . 


அவ 


என்னை வஞ்சித்து மாய மயக்கு மயக்கான்- அடியர் அல் 
லாதாரான துரியோதனாதியர்களைக் குறித்து ஆயுதம் எடேன் 
என்று ஆயுதம் எடுத்தும் , பகலை இரவு ஆக்கியும் வஞ்சித்தா 
னித்தனை அல்லது , பாண்டவர்கள் விஷயத்தில் அதனைச் செய் 
தானோ ? ஆகையால் , தனக்கே பரமான என்னை வஞ்சித்து , 
ஆச்சரியமான மயக்கத்திற்கு உரிய சாதனங்களாலே மயங்கச் 
செய்யான் . காரணம் என் ? என்ன , ஆயன் அமரர்க்கு அரி 
ஏறு எனது அம்மான் - நித்தியசூரிகளுக்கும் அவ்வருகான 
ஏற்றத்தையுடையனாய் வைத்து , கிருஷ்ணனாய் வந்து 
தரித்து , என்னுடைய அடிமையை நிர்வகித்த பரம ஆப்தன் , 
என்னை வஞ்சித்து மாய மயக்கு மயக்கான் . ஆனால் , இப் பேறு 
வந்தபடிதான் என் ) என்ன , தேசம் திகழும் தன் திரு அருள் 
செய்து தூய சுடர்ச்சோதி தனது என் உள் வைத்தான் -உலகம் 
எல்லாம் அறியும்படி என் பக்கலிலே காரணம் இல்லாமலே 
திரு அருளைச் செய்து , குற்றங்கட்கு எல்லாம் எதிர்த்தட்டாய் , 
வேறுபட்ட சிறப்பினையுடைய ஒளி உருவமாய் , சுத்த சத்துவ 
மயமாய் , தனக்கே உரியதான வடிவை 

என்னுள்ளே 
வைத்தான் . புறம்பு ஒருவர்க்கு இன்றிக்கே தனக்கே உரிய 
தான அருள் ஆதலின் ‘ தன் திரு அருள் என்கிறார் . * தான் , 
வேறு ஒரு சாதனத்தைக் கொண்டு சாதித்துக் கொள்ளப் 
படாதவன் என்னும்படியைக் கொண்டு என் உள்ளே பிரகா 
சிப்பித்தான் ஆதலின் என்னுள் வைத்தான் என்கிறார் . 


1. " மாய மயக்கு மயக்கான் , தனது என்னுள் வைத்தான் என்ப 
தனைக் கடாக்ஷத்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
2 . 

" என்னை வஞ்சித்து , மாய மயக்கு மயக்கான் ) என்பது , என்ன 
உறுதிகொண்டு ? என்ன , அடியார்கட்குப் பரதந்திரப்பட்டிருக்கும் அவனுடைய 
தன்மையை நினைத்து என்கிறார் அடியர் அல்லாதாரான என்று தொடங்கி , 

8. ஆப்தன் - ராம்பத் தகுந்தவன் . 

4. ஈவான் வைக்கவேண்டுமோ ? என்ன , தான் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் , 


1 


16 


வி - கு : 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 4 , 5 181 
பரமாத்மா எவனை விரும்புகிறானோ, அவனாலேயே அடையத் 
தக்கவன் ; அவனுக்கே இந்தப் பரமாத்மா தன் சொருபத் 
தைக் காட்டுகிறான் என்கிறபடியே . 

( 4 ) 
843 
திகழும் தன் திரு அருள் செய்து உலகத்தார் 
புகழும்புகழ் தான் அது காட்டித்தந்து என்னுள் 
திகழும் மணிக்குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் 
புகழும்புகழ் மற்று எனக்கும் ஓர் பொருளே . 

பொ - ரை : - பிரகாசிக்கின்ற தன்னுடைய திரு அருளை என 
தந்து , உலகத்தார் என்னைப் புகழுகின்ற புகழையும் தான் எனக்குக் 
காட்டித்தந்து , என் உள்ளே விளங்குகின்ற ஒரு மணிக்குன்றத்தை 
ஒத்து நிலைபெற்று நின்றான் ; ஆதலால் , இதற்கு வேறாக அவனைப் புக 
ழும் புகழ்ச்சி எல்லாம் எனக்கு ஒரு பொருளாக இருக்கின் றனவோ ? 
இல்லை என்றபடி , 

கு : -- உலகத்தார் புகழும் புகழ் அது தான் காட்டித் தந்து 
எனக் கூட்டுக . 

ஈடு : - ஐந்தாம் பாட்டு . 2. ஒருவர் பெறும் பேறே ! என்று 
உலகம் அடங்கக் கொண்டாடும்படி என் உள்ளே வந்து நின் 
றருளினான் ; அதனால் வந்த புகழை அல்லது இவனுடைய மற்று 
உள்ள புகழையும் ஒன்றாக மதியேன் என்கிறார் . 

திகழும் தன் திரு அருள் செய்து - பிறருடைய அளவிற்கு 
உட்பட்ட அருள்போல் அன்றிக்கே , இரண்டு தலைக்கும் நிற 
மாம்படியான தன் திரு அருளை என் பக்கலிலே செய்து . உல 

1. வேறு ஒரு சாதனத்தைக் கொண்டு சாதித்துக் கொள்ளப்படாதவன் 
என்பதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் பரமாத்மா என்று தொடங்கி 

" யமேவை வ்ருணுதே தேந லப்ய : 

தஸ்ய ஏஷ ஆத்மா விவ்ருணுதே தரம் ஸ்வாம் 3 
என்பது , கடஉபநிடதம் . 2 . 

2. " உலகத்தார் புகழும் புகழ் தான் அது காட்டித் தந்து என்னுள் 
நின்றான் ; புகழும் புகழ் ம் . எனக்கும் ஓர் ( பொருள் ) என்பதனைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அரகரிச்செய்கிறார். 

3. தன் திரு அருள் எ றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் ‘ பிற 
ருடைய என்று தொடங்கி . - இரண்டு தலைக்கும் நிறமாம்படி என்றது , 
இன்னானுக்கு அருள் செய்தோம் ” ன்று அவனும் பெருமை அடைந்து , இவ் 
அருளுக்கு ம் இலக்காக பெற்றோமே ! என்று இவனும் பெருமை 
அடைந்து நிற்கையைத் தெரிவித்தபடி , 


11 


1 


182 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


கத்தார் புகழும் புகழ் தான் அது காட்டித் தந்து- நான்பெற்ற 
பேற்றினைக் குறித்து உலகத்தார் செய்யும் தோத்திரத்தைத் 
தான் காட்டித் தந்தான் . என்றது , 

24 பாலேய் தமிழர் இசை 
காரர் பத்தர் பரவும் ஆயிரம் என்று உலகமாகக் கொண் 
டாடும்படி செய்கையைக் காட்டித் தந்தான் என்றபடி . " இவர் 
கள் முனிவேடம் தரித்தவர்கள் ஆயினும் இராஜ சிந்தங்களோடு 
கூடியுள்ளனர் , பாடகர்கள் 

ஆனாலும் பெருந்தவமுடையவர் 
களாக இருக்கிறார்கள் " என்றாற்போலே உலகமுழுதும் புகழா 
நின்றது என்றபடி . என் உள் திகழும் மணிக்குன்றம் ஒன்றே 
ஒத்து நின்றான் - என் உள்ளே வந்து புகுந்து , பெறாப்பேறு 
பெற்றானாய் , நிலைபெற்றுப் புகர் உடையனாய்க் கால்வாங்கிப் 
போகமாட்டாதே , விளங்காநின்ற ஒரு இரத்தின மலைபோலே 
நின்றான் . மற்றுப் புகழும் புகழ் எனக்கும் ஓர் பொருளே -என் 
உள்ளே நின்ற இம் மஹா குணத்தை அல்லது , மற்றுள்ள 
புகழை ஒரு புகழாக மதியேன் . நான் இந்திரியங்கட்குக் கட்டுப் 
பட்டு நிற்கும் நிலையைப் போக்கினான் என்று நான் சொன் 
னதனை ஒரு சரக்காக நினைத்திரேன் என்றபடி . 

( 5 ) 
844 
பொருள் மற்று எனக்கும் ஓர்பொருள் தன்னில் சீர்க்கத் 
தருமேல் பின்னை யார்க்கு அவன் தன்னைக் கொடுக்கும் ? 
கருமாணிக்கக் குன்றத்துத் தாமரைபோல் 
திருமார்வு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே . 


1 . நான் பெற்ற பேறு என்றது , என்னைக்கொண்டு திருவாய்மொழி 
பாடுகையாகிற பேறு என்றபடி . 

2. உலகம் புகழ்வதற்கு இரண்டு பிரமாணங்கள் காட்டுகிறார் பாலேய் 
என்று தொடங்கியும் , இவர்கள் என்று தொடங்கியும் : “ பாலேய் ” என்பது , 
திருவாய்மொழி . 1 , 5 : 11 . 
இவர்கள் என்று தொடங்குவது , ஸ்ரீராமா , பால . 4 : 32 . 
" இமௌ முநீ பார்த்திவ லக்ஷணாந்விதௌ 
குமீலவௌ சாபி மஹா தபஸ்விகௌ 
மமாபி தத்பூதிகரம் ப்ரவக்ஷ்யதே 

மஹா நுபாவம் சரிதம் நிபோதத ” 
என்பது , அச் சுலோகம் . 

3 . ( குன்றம் ” என்றதனை நோக்கி < நிலைபெற்று என்று தொடங்கி 
அருளிச்செய்கிறார் . 

4. மற்றுள்ள புகழ் என்றது , இன்னது என்று விவரணம் செய்கிறார் 
நான் என்று தொடங்கி , 


ஏழாந் திருவாய்மொழி 

- பா . 6 


183 


பொ - ரை : - கரியது ஒரு மாணிக்க மலையிலே தாமரைகள் பூத் 
தாற் போன்ற அழகிய மார்பு திருவடிகள் திருக்கண்கள் திருக்கைகள் 
சிவந்த திருவாய் திரு உந்தி இவற்றையுடைய எம்பெருமான் , ஒருவர் 
பெறுகிற பேறுகளுள் , வேறு ஒரு பேற்றினை எனக்கும் சிறப்பாகக் 
கொடுப்பானேயானால் , உயர்ந்த புருஷார்த்தமான அவனை வேறு யார்க் 
குக் கொடுப்பான் . 


கு : - உந்தியான் பின்னை யார்க்குத் தன்னைக் கொடுக்கும் 
எனக் கூட்டுக . பொருள் - பேறு . சீர்க்க - சிறக்க . 

ஈடு : - ஆறாம் பாட்டு . எனக்குத் தன்னை ஒழிய வேறு ஒன் 
றனைத் தந்துவிட்டால் , புறம்பு தன்னை வேறு ஒருவர் கொள் 
வார் இல்லாமை எனக்குத் தந்தானோ? என்பக்கல் காதலாலே 
தந்தருளினான் என்கிறார் . 

பொருள் தன்னில் மற்று எனக்கும் ஓர் பொருள் சீர்க்கத் 
தருமேல் - பேறுகளுள் வேறே கனத்தது ஒரு பேற்றினை 
எனக்குத் தந்துவிட்டால் . பின்னை யார்க்கு அவன் தன்னைக் 
கொடுக்கும் - பின்னை இப்பொருள் கடிதாகக் கைக்கொள்வார் 
உளரோ ? என் ! கைக் கொள்வார் இலரோ ? என்னில் , கரு 
மாணிக்கக் குன்றத்துத் தாமரைபோல் திருமார்வு கால் கண் 
கை செவ்வாய் உந்தியான் - என்றது , இவ் வேப்பங்குடி 
நீரைப் புறம்பு பருகுவார் உளரோ ? என்றபடி . கருமாணிக்கக் 
குன்றம் - திருமேனிக்குத் திருஷ்டாந்தம் . தாமரை போல் - 
அவயவ 

சோபைக்குத் திருஷ்டாந்தம் . திருமார்வு - புருஷ 
காரமான பிராட்டி எழுந்தருளியிருக்கிற திருமார்வு . கால் - 
அச்சேர்த்திக்குத் தோற்றுவிழும் திருவடிகள் . கண் - திருவடி 
களில் விழுந்தாரைக் குளிர நோக்கும் கண் . கை - அவர்களை 
எடுத்து அணைக்கும் கை . செவ்வாய் - இன் சொற்களைச் சொல் 
லும் திரு அதரம் . உந்தி - அவர்களுக்கு அநுபவிக்கத் தக்க 
திரு உந்தி . " உந்திமேலது அன்றோ" என்னக்கடவதன்றோ. ( 6 ) 


1. “ பின்னை ஆர்க்கு அவன் தன்னைக் கொடுக்கும் ” என்றதனைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. வேப்பங்குடி நீர் - வேப்பஞ்சாறு ; கஷாயம் . இது , குறிப்பு மொழி . 
இங்கு இனிமையைக் காட்டுகிறது . 

3. திருஉந்தி அநுபவிக்கத் தகுந்தது என்பதற்கு , மேற்கோள் காட்டு 
கிறார் ` உந்தி என்று தொடங்கி . இது , அமலன் ஆதி பிரான் , 3 , 


184 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


845 
செவ்வாய் உந்தி வெண்பல் சுடர்க்குழை தம்மோடு 
எவ்வாய்ச் சுடரும் தம்மில் முன் வளாய்க் கொள்ளச் 
செவ்வாய் முறுவலோடு எனது உள்ளத்து இருந்த 
அவ்வாய் அன்றி யான் அறியேன் மற்று அருளே . 

பொ - ரை : - சிவந்த திருவாயும் வெண்மை பொருந்திய பற்க 
ளும் பிரகாசம் பொருந்திய மகரகுண்டலமும் இவற்றோடு மற்று எல்லா 
உறுப்புக்களினுடைய பிரகாசமும் தம்மில் தாம் முற்பட்டுச் சூழ்ந்து 
கொள்ள , சிவந்த திருவாயின் புன்சிரிப்போடு எனது உள்ளத்திலே 
இருந்த அந்தத் தன்மையை அன்றி வேறு ஒரு தன்மையை யான் அறி 
யேன் , 

வி - கு : -வளாய்க்கொள்ளல் - சூழ்ந்துகோடல் . மற்று அருளை 
யான் அறியேன் எனக் கூட்டுக . 

ஈடு : -ஏழாம்பாட்டு . அவன் , தம்மோடு கலந்த கலவி 
யாலே உவகையனாய் , அது தன்பேறாக முறுவல் செய்த திருப் 
பவளத்தை அனுபவித்துப் பிரீதர் ஆகி 

கிறார் . 
செவ்வாய் உந்திவெண்பல் சுடர்க்குழை தம்மோடு -சிவந்த 
திரு அதரம் , திரு உந்தி , வெளுத்த திருமுத்து , புகரையுடைத் 
தான திரு மகரக்குழை இவற்றோடே கூட . எவ் வாய்ச் சுடரும் - 
மற்றும் எல்லா இடத்திலும் உண்டான ஒளியும் . வாய்- இடம் . 
தம்மில் முன் வளாய்க்கொள்ள - ஒன்றற்கு ஒன்று 2 ( நான் , 
நான் என்று தம்மில் தாம் முற்பட்டு வளைத்துக்கொள்ள . 
அதாவது , நான் நான் என்பதாக முற்பட்டு வளைத்துக்கொள்ள 
என்னுதல் ; அன்றிக்கே , முற்பட்டு என்னை வளைத்துக்கொள்ள 
என்னுதல் செவ்வாய் முறுவலோடு எனது உள்ளத்து இருந்த - 
3 << பேசாதவன் , விருப்பமற்றவன் ” என்று இருக்கக்கூடிய 

1. செவ்வாய் முறுவலோடு ” என்பது போன்றவைகளைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. நான் நான் என்று தம்மில் தாம் முற்பட்டு வளைத்துக் கொள்ள - 
என்றதனை இரண்டு வகையாக அருளிச்செய்கிறார் . முதல் வகையில் " தம்மில் 
முன் ” என்பதனை ஒரு சொல் நீர்மையதாகக் கொள்க . தன்னில் தான் முற் 
பட்டு , பரஸ்பரம் வளைத்துக்கொள்ள என்றபடி . இரண்டாவது 

ரண்டாவது வகையில் 
“ தம்மில் , முன் ” என்பது இரண்டு சொல் . தங்களிலே முன்பு ஆழ்வாரை 
வளைத்துக்கொள்ள என்றபடி . முன் - முன்பு. 

3. “ செவ்வாய் முறுவல் என்றதற்கு, பாவம் அருளிச்செய்கிறார் 
“ பேசாதவன் , விருப்பம் அற்றவன் என்று , அவாகீ அநாதரம் ” என்பது 
சார் . உபநிடதம் , 3 ; 14 . 


t 


1 . 


1 


ஏழாந் திருவாய்மொழி 

- பா . 7 , 8 188 
பரம்பொருள் , இவரைப் பெற்று இது தன் பேறு என்று 
தோற்ற முறுவல் செய்திருந்தபடி . பூ அலரும் போது எங்கும் 
ஒக்க செவ்வி பிறக்குமாறு போலே , திவ்விய அவயவங்கள் 
தோறும் ஒரு வேறுபாடு பிறக்கும்படி ஆயிற்று புன்முறுவல் 
பூத்தது . அவ் வாய் அன்றி - அவ்விடம் அன்றி . என்றது , புன் 
முறுவல் செய்து கொண்டு இருந்த இருப்பு அல்லது என்றபடி . 
2 " புன்சிரிப்பையுடையவளான சீதை என்று பிராட்டியின் 
இயற்கையைச் சொல்லி , " சிரித்துக்கொண்டு 

என்றதே 
அன்றோ, அப்போதை உவகையால் உண்டான வேறுபாடு 
என்னும் இடம் தோற்ற மற்று அருள் யான் அறியேன் - மற்று 
உண்டான அருளை நான் அறியேன் . இதுவே அமையும் ; மற்று 
ஒன்று வேண்டா என்கை . 

( 7 ) 
846 
அறியேன் மற்று அருள் என்னை ஆளும் பிரானார் 
வெறிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்து 
சிறியேனுடைச் சிந்தையுள் மூஉலகும் தன் 
நெறியா வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரே . 

பொ - ரை : -வேறே ஒரு அருளை அறிகின்றிலேன் ; என்னை 
ஆளும் எம்பெருமான் , தான் திருவருள் செய்ய நினைத்தவர்கட்கு மனம் 
உவந்து காரணம் இல்லாமலே திரு அருள் செய்வர் ; மூன்று உலகங் 
களையும் தன்னுடைய வயிற்றிலே முறைப்படி வைத்துக் கொண்டு , 
சிறியேனாகிய என்னுடைய மனத்திலே நிலைபெற்று நின்றுவிட்டார் . 


1. முறுவலின் தன்மையை எடுத்து அருளிச்செய்கிறார் பூ அலரும் 
போது என்று தொடங்கி 

2 . " செவ்வாய் என்றும் , " செவ்வாய் முறுவல் என்றும் கூறியது , 
கூறியது கூறல் அன்றோ ? என்ன , புன்சிரிப்பையுடையவளான என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார். 

" அஸ்மிந் மயா ஸார்த்தம் உதார லீலா 
பலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா 
காந்தஸ்மீதா லக்ஷமண ஜாதஹாஸா 

த்வாம் ஆஹ ஸீதா பஹுவாக்யஜாதம் ” 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 63 : 12. அப்படியே இங்கும் , செவ்வாய் ” 
என்று அதன் இயல்பினைச் சொல்லி , “ செவ்வாய் முறுவல் என்று இவரைப் 
பெற்ற பிரீதியாலே உண்டான புன்முறுவலைக் கூறுகிறது . 

3. இதனால் பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் இதுவே என் 
தொடங்கி , 

24 


186 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


வி - கு : - பிரானார் செய்வார்கட்கு உகந்து வெறிதே அருள் செய் 
வர் என்றும் , மூஉலகும் தன் வயிற்றிலே நெறியாகக்கொண்டு சிறியே 
டைச் சிந்தையுள் நின்றொழிந்தார் என்றும் கூட்டுக . வெறிது - நிர் 
ஹேதுகம் - காரணம் இல்லாமல் . நின்றொழிந்தார் : ஒரு சொல் . 

ஈடு : -எட்டாம்பாட்டு , 1 அவன் , தம்மோடே வந்து கலக் 
கைக்கு அடி அவனுடைய திருவருள் காரணம் என்கிறார் . 

மற்று அருள் அறியேன் - வேறு ஒரு அருளும் அறியேன் . 
என்னை ஆளும் பிரானார் - என்னை அடிமை கொள்ளுகிற உப 
காரகரானவர் . வெறிதே அருள் செய்வர் - நிர்ஹே துகமாகத் 
திரு அருள் செய்வர் யாருக்கு ? என்னில் , செய்வார்கட்கு -2 “ எவ 
னைப் பரம்பொருள் விரும்புகிறானோ என்கிறபடியே , தாம் 
அங்கீகரிக்க நினைத்தார்க்கு . தாம் தாம் ஒன்று செய்வார்க்கு 
என்னில் , வெறிதே என்னக்கூடாதே அன்றோ . ஆயினும் , 
ஒரு காரணம் வேண்டாவோ அருள் செய்வதற்கு ? என்னில் , 
ஈஸ்வரனுடைய உகப்பே ஆயிற்றுக் காரணம் : " விரும்பப் 
படுவான் அன்றோபற்றப்படுவான் ஆகிறான் ” என்னக்கடவது 
அன்றோ. ருசி உண்டானாலும் , இவன் அறிவுடையவன் என் 
னும் வாசிக்கு அறிவின் காரியமான தன்மை என்று அத 
னைக் கொள்ளலாமித்தனை அல்லது , பேற்றுக்குச் சாதனமாகச் 
சொல்ல ஒண்ணாதே அன்றோ. காரணம் இல்லாமலே செய்யப் 
படும் அருளை இப்படி வேறு எங்கே கண்டீர் என்ன , புறம்பு 


2 . 


1. வெறிதே அருள் செய்வர் என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . 

" யமே வைஷ வ்ருணுதே ” என்பது , கடவல்லி உப , 2 . 
3. செய்வார்க்கு ” என்பதற்கு , ஒரு சாதனத்தைச் செய்து அதனாலே 
அருளைப் பெறுதற்குத் தகுதியானவர்கட்கு என்று பொருள் கூறின் என் . ? 
எனின் , தாம் தாம் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
வெறிதே அருள் செய்வர் என்று இவ் அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக அருளிச் 
செய்தாரிறே ; செய்வார்க்கு என்று அருளுக்கு ஹேது ஸுக்ருதம் என்னா 
நின்றதே ? எனில் , அப்போது வெறிதே என்கிற இடம் சேராது ” என்ற 
ஸ்ரீ வசபூஷண ஸ்ரீசூக்தி இங்கு நினைக்கத் தகும் , ( 4 : 399. ) 

4 , ஈஸ்வரனுடைய உகப்பே அங்கீகாரத்துக்குக் காரணம் என்பதற்குப் 
பிரமாணம் காட்டுகிறார் ‘ விரும்பப்படுவான் ” என்று தொடங்கி . 

ப்ரியதம் ஏவ ஹி வரணீயோ பவதி என்பது , ஸ்ரீ பாஷ்யம் . 
5. அவன் அருள் செய்வது கேவலம் நிர்ஹேதுகம் என்னலாமோ ? ருசி 
முதலானவைகளைச் சாதனமாகக் கொண்டாலோ ? எனின் , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் ருசி என்று தொடங்கி 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 
- பா . 8 , 9 

181 
தேடிப் போகவேண்டுமோ ? சிறியேனுடைச் சிந்தையுள் - மிகச் 
சிறியேனான என்னுடைய மனத்துள்ளே . மூன்று உலகும் 
தன் வயிற்றில் நெறியா கொண்டு நின்றொழிந்தார் - உடை 
யவன் உடைமையை நோக்குவது முறையாலேயாய் இருக்கு 
மன்றோ. தம்மாலே பாதுகாக்கப்படுகின்ற பொருள்களை முறை 
யாலே நோக்குகிறவர் , என்னுடைய மனத்திலே பொருந்தி 
முறை கெடப் பரிமாறாநின்றார் . 2 தம்மைச் சிறுமைக்கு எல்லை 
யாக நினைத்தபடியாலே முறைகேடாகத் தோற்றாநின்றதா 
யிற்று இது . அவன் இவரை மூஉலகுக்கும் அவ்வருகாக நினைத் 
திராநின்றான் ; இவர் , தம்மை மூஉலகங்கட்கும் இவ்வருகாக 
நினைத்திராநின்றார் . 

( 8 ) 
847 
வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் யவரும் 
வயிற்றில் கொண்டு நின்று ஒரு மூஉலகும் தம் 
வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை 
வயிற்றில் கொண்டு மன்னவைத்தேன் மதியாலே . 
பொ - ரை : - காப்பாற்றும் தொழிலிலே தலைநின்ற அரசர்களை 
யும் , அவர்களைக்காட்டிலும் மேன்மை பொருந்திய பிரமன் முதலா 
பினோரையும் , இவர்களை எல்லாம் தனக்குள்ளே கொண்டிருக்கிற 
மூன்று உலகங்களையும் தம்முடைய திருவுள்ளத்தாலே 

நடத்திக் 
கொண்டு ஒரு விகாரமும் இன்றிக்கே நின்ற சர்வேஸ்வரனை , அவன் 
தந்த அநுமதியாலே என் மனத்திலே நிலைபெறும்படி வைத்தேன் . 

வி - கு . - நின்றொழிந்தாரும் என்றது , நின்றவர்களும் என்றபடி . 
நின்ற ஒரு மூ உலகும் என்க . மாலை மதியாலே மன்ன வைத்தேன் 


என்க . 


1. மூன்று உலகங்களையும் வயிற்றில் கொண்டது முறையோ ? என்ன , 
உடையவன் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . முறை 
யாலேயாய் இருக்குமன்றோ என்பதனைப் பின்னே வருகின்ற முறை கெடப் 
பரிமாருநின்றார் என்றதனோடே கூட்டுக . முறைகெடப் பரிமாறுகையாவது , 
இவரைச் சேஷியாக வைத்து , தான் சேஷனாக இருந்து பரிமாறுகை . 

2. அடியவனை ஆண்டான் அங்கீகரிப்பது முறைகேடோ ? என்ன , 
* தம்மை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. ஆயின் , அவன்படி யாது ? என்ன , அவன் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் , 


188 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . 1 இப்படி அவன் அங்கீகரித்த 
தற்கு நீர் செய்தது என் ? என்னில் , அநுமதி மாத்திரம் செய் 
தேன் இத்தனை என்கிறார் . 

வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் - 2 தாயானவள் 
குழந்தையை வயிற்றிலே வைத்து நோக்குமாறுபோலே , உல 
கத்தைப் பாதுகாக்கும் அரசர்கள் முதலாயினார்களையும் . யவ 
ரும் - இந்த அரசர்கள் தங்களையும் நோக்கிக்கொண்டு போரு 
கிற அந்தணர் முதலாயினார்களையும் . வயிற்றில் கொண்டு நின்ற 
ஒரு மூன்று உலகும் - அந்தணர் முதலாயினாரையும் அரசர் 
முதலாயினாரையும் தன்னுள்ளே கொண்டு இருந்துள்ள மூன்று 
உலகங்களையும் . தம் வயிற்றில் கொண்டு - தம்முடைய நினைவில் 
ஆயிரத்தில் ஒரு கூற்றாலே நடத்திக்கொண்டு என்னுதல் . அன் 
றிக்கே, வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரையும் யவரையும் 
தம் வயிற்றில் கொண்டு , நின்ற ஒரு மூ உலகையும் தம் வயிற் 
றிற் கொண்டு என்று பிரித்துச் சொல்லுதல் . நின்ற வண்ணம் 
நின்ற மாலை - இவற்றை அடையத் தன் வயிற்றில் கொண்ட 
இடத்திலும் , ஒரு விகாரம் இன்றிக்கே நின்ற சர்வேஸ்வரனை . 
வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் - உலகத்தையுடைய 
னான சர்வேஸ்வரனை என்னுடைய மனத்திலே பேராதபடி 
வைத்தேன் . மதியாலே - இதற்கு , " இவன் படியை அறிந்து 
கொண்டேன் என்கிறார் என்று அம்மாள் பணிப்பர் . அன் 
றிக்கே , " மதி - அநுமதி என்று ஆக்கி அநுமதி மாத்திரத் 
தாலே 

என்பர் பட்டர் . என்றது , அவன் புகுகிற இடத்தில் 
விலக்கிற்றிலன் என்றபடி . 

( 9 ) 


AL 


1 . மதியாலே மன்ன வைத்தேன் என்ற தனைக் கடாக்ஷித்து அவ 
தாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. வயிற்றில் கொண்டு ” என்ற அடைமொழிக்கு, பாவம் அருளிச் 
செய்கிறார் தாயானவள் என்று தொடங்கி . 

3 . * அரசர்கள் தங்களையும் நோக்கிக்கொண்டு போருகிற அந்தணர் 
என்றது , வசிஷ்டபகவான் , இக்ஷ்வாகு வம்சத்தில் அரசர்களைத் தம்முடைய 
தவ வலிமையாலே நோக்கிக் கொண்டிருந்தமையைத் திருவுள்ளம்பற்றி . 

எந்தைநீ உவந்து இதம்சொல எம் குலத்து அரசர் 
அந்தமில் அரும்பெரும்புகழ் அவனியின் நிறுவி 
முந்து வேள்வியும் முடித்துத் தம் இருவினை முடித்தார் 

வந்தது அவ்வருள் எனக்கும் என்றுஉரைசெய்து மகிழ்ந்தான் . 
என்பது , கம்பராமாயணம் . முதலாயினோர் என்றது , தேவர்களை . 

4 . மதியால் இசைந்தோம் என்னும் அநுமதி இச்சைகள் இருத்துவம் 
என்னாத என்னை இசைவித்த என் இசைவினது என்ற ஸ்ரீ சூக்தியின் 
பொருளை இங்கு அறியத்தகும். ஆசார்ய ஹ்ருதயம் . 2 ; 119 , 


ஏழாந் திருவாய்மொழி - பா . 10 


189 


848 


வைத்தேன் மதியால் எனது உள்ளத்து அகத்தே 
எய்த்தே ஒழிவேன் அல்லேன் என்றும் எப்போதும் 
மொய்த்து ஏய் திரைமோது தண் பாற்கடலுளால் 
பைத்து ஏய் சுடர்ப் பாம்பு அணை நம் பரனையே 

பொ - ரை : - செறிந்து பொருந்திய அலைகள் மோதுகின்ற 
குளிர்ந்த திருப்பாற்கடலிலே , படத்தையுடைய ஒளி பொருந்திய பாம் 
பினைப் படுக்கையாகக் கொண்டு அறிதுயில் செய்கிற நம் மேலானவனை 
என் மனத்திலே மதியாலே வைத்தேன் ; இனி , எக்காலத்தும் எந் 
நேரத்தும் பிரிந்து தளரக் கடவேன் அல்லேன் . 

வி - கு : - எய்த்தல் - தளர்தல் . பை - படம் . பரனை வைத்தேன் 


, 


என்க . 


* 


ஈடு : - பத்தாம் பாட்டு . எம்பெருமான் தன் உடைமைப் 
பொருள்களோடு என் உள்ளே புகுந்தான் ; அவனை நான் 
இனி ஒரு நாளும் பிரிந்து துக்கப்படேன் என்கிறார் . 

மதியால் எனது உள்ளத்து அகத்தே வைத்தேன் - அநு 
மதியாலே என் நெஞ்சினுள்ளே வைத்தேன் :( ஓர் அநுமதி 
மாத்திரத்திற்கு இத்தனை பலம் உண்டாவதே !) எய்த்தே ஒழி 
வேன் அல்லேன் - இனி ஒரு நாளும் இளைத்துத் துக்கப் 
படக் கடவேன் அல்லேன் . இந்த வார்த்தை எத்தனை குளிக்கு 
நிற்கும் ) என்ன , என்றும் எப்போதும் - எல்லா நாட்களிலும் 
எல்லா நிலைகளிலும் . மொய்த்து ஏய் திரை மோது தண் பாற் 
கடலுள் - திரண்டு தகுதியான திரைகள் மோதாநின்றுள்ள 
சிரமத்தைப் போக்கத் தகுந்த திருப்பாற்கடலிலே . 3 சிறு 
திவலை படிலும் மோதிற்று என்னும்படி அன்றோ சௌகு 
மார்யம் இருப்பது ! பைத்து ஏய் சுடர்ப் பாம்பு அணை - திரை 


2 . 


1 . பாம்பணை நம்பரனை எனது உள்ளத்து அகத்தே வைத்தேன் மதி 
யால் , எய்த்தே ஒழிவேன் அல்லேன் என்றும் எப்போதும் " என்பதனைக் கடா 
க்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

மன்ன வைத்தேன் மதியால் ” என்று மேலே கூறியவர் , மீண்டும் 
வைத்தேன் மதியால் என்று அருளிச்செய்ததற்கு , பாவம் அருளிச்செய் 
கிறார் ஓர் அநுமதி என்று தொடங்கி , 

3 . ஏய் திரை ” என்றவர் , “ மோது ” என்னலாமோ ? என்ன , சிறு 
திவலை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . எய்திரை * 
ததந்த அலை : 


190 


திருவாய்மொழி-- எட்டாம் பத்து 


கள் வந்து திருமேனியில் படாதபடி மலர்ந்த படங்களையுடைய 
னாய் , பகவானுடைய அனுபவத்தால் வந்த தகுதியான புகரை 
யுடையனான திருவனந்தாழ்வான் மேலே திருக்கண்வளர்ந் 
தருளுகையால் உண்டான ஏற்றத்தையுடையவன் . நம் பரனை - 
அந்த ஏற்றத்தை நமக்கு வெளியிட்டுத் தந்தவனை . வைத்தேன் 
மதியால் எனது உள்ளத்து அகத்தே , எய்த்தே ஒழிவேன் அல் 
லேன் என்றும் எப்போதும் . என்றது , அரவத்து அமளியி 
னோடும் அழகிய பாற்கடலோடும் காணும் இவர் திருவுள்ளத் 
திலே புகுந்து இருந்தது என்றபடி . 

( 10 ) 
849 
சுடர்ப் பாம்பு அணை நம்பரனைத் திருமாலை 
அடிச்சேர்வகை வண்குருகூர்ச் சடகோபன் 
முடிப்பான் சொன்ன ஆயிரத்து இப்பத்தும் சன்மம் 
விடத்தேய்ந்து அற நோக்கும் தன் கண்கள் சிவந்தே. 

பொ - ரை : -- ஒளி பொருந்திய பாம்பாகிய படுக்கையையுடைய 
நம் பரனாகிய திருமகள் கேள்வனுடைய திருவடிகளைச் சேர்கின் 
வகையை , வளப்பம் பொருந்திய திருக்குருகூரில் அவதரித்த ஸ்ரீ சட 
கோபர் , முடிப்பான் அருளிச்செய்த ஆயிரம் திருப்பாசுரங்களிலே இப் 
பத்துத் திருப்பாசுரங்களும் , பிறவியானது அடியோடு தேய்ந்து மாயும் 
படியாகக் கண்கள் சிவந்து நோக்கும் . 

வி - கு : - இப் பத்தும் தன் கண்கள் சிவந்து சன்மம் அறத் 
தேய்ந்து விட நோக்கும் என்க . 

ஈடு : - முடிவில் , இப்பத்தானது , தன்னைக் கற்றவர்களு 
டைய பிறவிக்குத் திட்டிவிடம் 
என்கிறார் . 


1. பாம்பு அணை நம்பானை ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
அரவத்து என்று தொடங்கி . இது , பெரியாழ்வார் திருமொழி . 

2 . " சன்மம் தேய்ந்து அற கண்கள் சிவந்து நோக்கும் விடம் 7 ) என்ப 
தனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் செய்கிறார் . அவதாரிகையையும் 
வியாக்கியானத்தையும் நோக்குமிடத்து , இப் பத்தும் , சன்மம் தேய்ந்து அறத் 
தன் கண்கள் சிவந்து நோக்கும் விடம் என்று கொண்டு கூட்டிப் பொருள் 
அருளிச்செய்கிறார் எனத் தோற்றுகிறது. நோக்கும் விடம் - திட்டி விடம் . 
திட்டிவிடம் என்பது , கண்ணில் விடமுடையதொரு பாம்பு . இதன் விழிக்கு 
எதிர்ப்பட்டோர் இறப்பர் . இது , அழற்கண் சாகம் , ஈஞ்சுவிழி அரவம் எனவும் 
வழங்கப்படும் , மணிமேகலை பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை , 48-50 ஆம் 
வரிகளைப் பார்க்கவும் . " திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை , விட் 
டிலையோ இது விதியின் வண்ணமே " என்பது கம்பராமாயணம் கும்பகர்ணன் 
வதைப் படலம் , செய் , 80 . 


ஏழாந் திருவாய்மொழி -- பா . 11 191 
சுடர்ப் பாம்பு அணை நம் பரனைத் திருமாலை- இப் பத்தும் 
கற்றார்க்குப் பிறவி அறுகையன்றோ பலமாகச் சொல்லுகிறது ; 
அதனால் சென்று அனுபவிக்கும் பேற்றினைச் சொல்லுகிறது ; 
பரியங்கவித்தையிற் சொல்லுகிறபடியே திருவனந்தாழ்வான் 
மடியிலே பெரிய பிராட்டியாரோடே எழுந்தருளி இருக்கக் 
கண்டு அநுபவிக்கை அன்றே முக்தனாலே அடையப் படு 
கின்ற இன்பந்தான் . அடிச் சேர் வகை வண் குருகூர்ச் சட 
கோபன் - திருவடிகளில் சேருகையே தமக்குச் சுபாவமாக 
வுடைய ஆழ்வார் . அன்றிக்கே, அடிச்சேர் வகை முடிப்பான் 
என்றுமாம் . ஞான ஆனந்தங்கள் அன்று இவர்க்கு நிரூ 
பகம் ; அடிமையே ஆயிற்று . முடிப்பான் சொன்ன ஆயிரத்து 

ப் பத்து - சம்சார சம்பந்தத்தை அறுக்கைக்காகச் சொன்ன 
ஆயிரத்து இப்பத்தும் . சன்மம் தேய்ந்து அற நோக்கும் 
பிறவியானது விட்டுப் போம்படியாக நோக்கும் . அது செய்யு 
மிடத்தில் , தன் கண்கள் சிவந்துநோக்கும் விடம்- அதாவது ,பிற 
விக்கு இப்பத்தும் திட்டி விடம் என்கை . என்றது , இப்பத்துக் 
கும் பிறவிக்கும் ஒரே இடத்தில் இருக்கக் கூடிய தன்மையில் 
விரோதம் உண்டு என்றபடி . 

( 11 ) 


8 . 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
இருந்தவன்தான் வந்து இங்கு இவர் எண்ணம் எல்லாம் 
திருந்த இவர்தம் திறத்தே செய்து - பொருந்தக் 
கலந்து இனியனாய் நிற்கக் கண்ட சடகோபர் 
கலந்தநெறி கட்டுரைத்தார் கண்டு . 

ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் 


2. 


1. பிறவிக்கு இப் பத்தும் திட்டிவிடம் என்று சொல்லும் பிரகரணத் 
திலே சுடர்ப் பாம்பணை நம்பரனைத் திருமாலை ” ” என்று விசேடித்துக் கூறுவ 
தற்கு , கருத்து அருளிச்செய்கிறார் இப்பத்தும் என்று தொடங்கி . பரியங்க 
வித்தையை , திருவாய்மொழி “ அணைவது அரவணை ” என்ற பாசுர வியாக் 
கியானத்திற் காணல் தகும் . 

அடிச்சேர் வகை என்பதற்கு இருவகையாகப் பொருள் அருளிச் 
செய்கிறார் . முதல் வகை , அடிசேர் வகையையுடைய சடகோபன் என்று 
சடகோபருக்கு அடைமொழி . வகை - சுபாவம் , தன்மை . அடிசேர் வகையை 
முடிப்பான் சொன்ன ஆயிரத்து இப் பத்து என்பது இரண்டாவது வகை , 

. 
திருவடிகளிலே சேரும் வகையை முடித்துக் கொள்ளுவதற்காகச் சொன்ன 
ஆயிரம் என்பது பொருள் . இந்த இரண்டு வகையான கருத்தையும் முறையே 
அருளிச்செய்கிறார் திருவடிகளில் என்று தொடங்கியும் , அன்றிக்கே 
என்று தொடங்கியும் . 

3 . “ அடிச்சேர்வகை ” என்றதனால் பலித்த பொருளை அருளிச்செய் 
கிறார் ஞான ஆனந்தங்கள் என்று தொடங்கி , 


எட்டாந் திருவாய்மொழி - " கண்கள் சிவந்து " 

முன்னுரை 
ஈடு : - 1 ( மாயக் கூத்தா என்னும் திருவாய்மொழியில் 
இவர்க்கு ஓடின விடாய் எல்லாம் ஆறும்படி " இருத்தும் 
வியந்து " என்ற திருவாய்மொழியிலே வந்து கலந்து , இவர் 
விடாயும் தீரத் தன் விடாயும் தீர்ந்து , இவரைப் பெற்ற பேற் 
றாலே பிரீதனாய் , நினைவு இன்றிக்கே இருக்கச்செய்தே இங் 
நனே சேர விழுந்தது . யாங்கனம் விழுந்தது ? எனின் , இனி , 
உண்டான கலவி உலைய ஒண்ணாது ; இவர் ஆகிறார் , " வளவேழ் 
உலகின் " என்ற திருவாய்மொழியைப் பாடின ஆழ்வார் 
ஆயிற்று ; நாம் கிட்டக் கொள்ளச் " சிறியேனுடைச்சிந்தையுள் 
என்று தம் தாழ்வினை நினைத்தவர் , இன்னம் அது பின் நாட்டி 
அகலப் பார்ப்பர் ; அங்ஙனம் அகலப் பார்ப்பதற்கு முன்னே 
அதனை நீக்கவேண்டும் ” என்று பார்த்து , 3 “ இனி இவர் தாம் 
அகலப் பார்ப்பதும் அநாதிகாலம் சம்சாரத்தில் உழன்று 
போந்த ஆத்மவஸ்து அங்குத்தைக்கு இனியது அன்று என்று 
ஆயிற்று ; இது அங்ஙன் அன்று , வந்தேறியான இதனைப் 
பாராமல் 

அடியைப் பாரீர் என்று , இந்த ஆத்ம வஸ்து 
வினுடைய சிறப்பினை இவர் நெஞ்சிலே படுத்தவேண்டும் " 
என்று பார்த்தான் ; அங்ஙனம் பார்த்து , 5 என்றும் உள்ள 
தாய் , ஞான ஆனந்த லக்ஷணமாய் , நமக்கே உரிய அடிமையாய்க் 


4 


1. இத் திருவாய்மொழி ஆத்ம சொரூபத்தின் வைலக்ஷண்யத்தைச் 
சொல்லுகிறது . அங்கனமாயின் , முன்னும் பின்னும் பகவானைப் பற்றிய 
விஷயமாக இருக்க , இத் திருவாய்மொழியில் ஆத்ம சொரூப வைலக்ஷண்யத் 
தைச் சொல்லுகிறதற்குக் காரணம் என் ? என்கிற சங்கையிலே இயைபு 
அருளிச்செய்கிறார் “ மாயக் கூத்தா ” என்று தொடங்கி . 

2 . உண்டான கலவி உலைவதற்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் 
( இவராகிறார் என்று தொடங்கி . * சிறியேனுடைச் சிந்தையுள் என்று தம் தாழ் 
வினை நினைத்தவர் என்றது ," இருத்தும் வியந்து என்ற திருவாய்மொழியிலே 
நினைத்தவர் என்றபடி . 

3. அதனை நீக்கும் விதத்தை அருளிச்செய்கிறார் இனி இவர்தாம் 
என்று தொடங்கி . 

அடியைப் பாரீர் என்றது , இவ் ஆத்ம வஸ்துவிற்கு இயல்பாகவே 
அமைந்துள்ள தன்மையைப் பாரீர் என்றபடி . 

5. * அடியைப் பாரீர் என்றதனை விவரணம் செய்கிறார் என்றும் 
உள்ளதாய் என்று தொடங்கி . கௌத்துவம் என்பது , இறைவன் திருமார் 
பிலே அணிந்துள்ள ஒரு மணி விசேடம் . நிறமாம் - ஒளியைத் தருவனவாம் . 


எட்டாந் திருவாய்மொழி - முன்னுரை 


193 


காணும் இருப்பது ; நீர் கிட்டுமது நமக்குத் தாழ்வு அன்று ; 
கௌத்துவத்தைப் போன்றும் பிராட்டிமாரைப் போன்றும் 
நமக்கு நிறமாமித்தனை என்று இவருடைய சொரூபத்தின் 
சிறப்பினை இவர் நெஞ்சிலே படுத்துகிறான் . 


அங்ஙனம் படுத்துமிடத்து உம்முடைய ஆத்ம சொரூபம் 
இருக்கும்படி காட்டுவதற்கு வாரீர் என்றால் , மின்மினிபோலே 
இருக்கிற இதில் சரக்கு என் ? என்று இசைவார் ஒருவர் அல் 
லர் இவர் ; " அவ்வாய் அன்றி யான் அறியேன் மற்று அருள் " 
என்று நம் வடிவழகிலே துவக்குண்டு இருப்பது ஒன்று உண்டு; 
ஆதலால் , நம் வடிவினைக் காட்டி அதன் மூலமாக நமக்குப் 
பிரகாரமாக இருக்கிற ஆத்ம சொரூபத்தைக் காட்டிக் கொடுப் 
போம் " என்று பார்த்து , வாரீர் , நம்முடைய வடிவழகு இருக் 
கிறபடி கண்டீரே ; நம்மைக் காணும் காட்சியிலே உம்மையும் 
காணலாய்க் காணும் இருப்பது என்று தன்னுடைய வடிவழ 
கினை முற்பட அநுபவிப்பித்து , தனக்கு நூபுரம் முதலிய 
வைகளைப் போன்று மிக இனிய பொருளுமாய்த் தனக்கே 
அடிமையுமாய் இருக்கிற ஆத்ம சொரூபத்தினைக் காட்டிக் 
கொடுக்க , அதனை அநுபவித்து இனியர் ஆகிறார் . 


1 . நன்று ; அங்ஙனமாயின் , முதற் பாசுரத்திலேயே ஆத்ம சொரூபத் 
தினைப் பற்றிக் கூறாமல் , மூன்றாவது பாசுரத்தில் கூறுவதற்குக் காரணம் 
என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அங்ஙனம் என்று 
தொடங்கி . மின்மினி போலே இருக்கிற இதில் என்றது , மின்மினியைப் 
போன்று சிற்றின்பமாய் இருக்கிற இந்தக் கைவல்யத்தில் என்றபடி . 

2. அவ்வாய் என்பது , திருவாய் , 8. 7 : 7 . 
3 . பிரகாரமாக - 

விசேஷணமாக , சரீரமாக . 
4 . ( நம்மைக் காணும் காட்சியிலே என்று தொடங்கும் வாக்கியத்துக் 
குக் கருத்து , நம்முடைய விக்கிரஹம் முதலியனவற்றைப் போன்று உம் 
முடைய ஆத்மாவும் நமக்குப் பரதந்திரமான தன்மையாலே இனிய பொருளாக 
இருக்கும் என்பது . 

5. மேலே கௌத்துபத்தைப் போன்றும் என்றார் ; இங்கே நூபுரம் 
முதலியவைகளைப் போன்று என்கிறார் , கருத்து என் ? எனின் , அங்குக் 
காதல் காரணமாக வந்த ஈய்வர அபிப்பிராயத்தாலே அருளிச்செய்தார் ; 
ஆத்மசொரூபத்தின் தன்மையால் வந்த ஆழ்வார் அபிப்பிராயத்தாலே அருளிச் 
செய்கிறார் இங்கு , 

25 


194 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

இத் திருவாய்மொழியில் , முதல் இரண்டரைப் பாசுரங் 
களாலே , தன்னை அநுபவிப்பித்து , பின்னர் ஆத்ம சொரூ 
பத்தைக் காட்டிக் கொடுத்தானாய் இருக்கும் . 1 அதற்கு அடி 
என் ? என்னில் , “ ஆத்மவஸ்துவானது சர்வேஸ்வரனாகிய தன் 
னைப் பற்றி அல்லது இராமையாலே பற்றுக்கோடான தன் 
னைக் காட்டி , பின்பு சொரூபத்தைக் காட்டிக் கொடுக்கிறான் ” 
என்பாரும் உளர் . அன்றிக்கே, சொரூபம் இருக்கும்படியைக் 
காட்டித் தருதற்கு வாரும் என்றால் இசையார் என்று தன்னை 
முற்படக் காட்டிக் கொடுக்கிறான் என்பாரும் உளர் . அன் 
றிக்கே , " இரண்டரைப்பாசுரங்களாலும் , இருத்தும் வியந்து 
என்னும் திருவாய்மொழியிற் கூறிய கலவி பின் நாட்டுகிறது 
என்பாரும் உளர் . 

850 
கண்கள் சிவந்து பெரிய ஆய் 

வாயும் சிவந்து கனிந்து உள்ளே 
வெண்பல் இலகு சுடர் இலகு 

விலகு மகர குண்டலத்தன் 
கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 

நான்கு தோளன் குனிசார்ங்கன் 
ஒண்சங் கதை வாள் ஆழியான் 

ஒருவன் அடியேன் உள்ளானே . 
பொ - ரை : - திருக்கண்கள் செந்நிறத்தை அடைந்து பெருத் 
திருப்பனவாக , திரு அதரமும் சிவந்து கனிந்திருக்க , உள்ளே வெள் 
ளிய பற்களினுடைய விளங்குகின்ற பிரகாசத்தையும் , விளங்கி அசை 
கின்ற மகரகுண்டலத்தையுமுடையவனும் , மேகம்பொன்ற திருநிறத்தை 
யுடையவனும் , ஒளி வீசுகின்ற திருமுடியையுடையவனும் , நான்கு 
தோள்களையுடையவனும் , வளைந்த வில்லையுடையவனும் , பிரகாசம் 
பொருந்திய சங்கு கதை வாள் சக்கரம் என்னும் இவற்றை உடைய 
வனுமான ஒப்பற்ற எம்பெருமான் அடியேன் மனத்திலே எழுந்தருளி 
யிருக்கிறான் . ( 

வி - கு : - சங்கு கதை என வரற்பாலது சங்கதை என வந்தது 
விகாரம் . இத் திருவாய்மொழி , அறுசீர்க் கழிநெடிலடி ஆசிரிய 
விருத்தம் . 
அதற்கு அடி என் ? என்னில் 

என்பது , ஆத்ம சொரூபத்தின் 
சிறப்பினைக் காட்டுகிற இடத்திலே முதல் இரண்டரைப் பாட்டுக்களாலே 
அ நுபவிப்பிக்கைக்கு அடி என் ? என்னில் என்றபடி , 


1 . 


பரம்பொருளினுடைய திருக்கண்களும் என்கிறபடியே , இறை 

எட்டாந் திருவாய்மொழி - பா .1 195 
ஈடு : - முதற் பாட்டு . அவன் , தம்முடைய கலவியாலே 
புதுக்கணித்த தெய்வத் தன்மையுடைய வனப்பு முதலானவை 
களோடே என்னுடைய மனத்திலே புகுந்திருந்தான் என்கிறார் . 
" நம் ஆழ்வார்கள் வடிவழகிற்கு அவ்வருகு சொரூப குணங்களில் 
இழிய மாட்டார்கள் : திவ்விய விக்கிரஹத்தைப் பற்றுக்கோடா 
கப் பற்றின பின்னை அவ்வருகு போவான் என்று சாஸ்திரங் 
கள் சொல்லுகின்றன , இதனை விட்டுப் போகச் சொல்லுகின் 
றன அல்ல: * சொரூப குணங்களும் உபாசிக்கத் தக்கவை என் 
கைக்காகச் சொல்லுகிறது . அவன் தன்னோடு பிராட்டிமா 
ரோடு அடியார்களோடு வாசி இல்லை ; எல்லார்க்கும் விரும்பத் 
தக்கதாய் இருக்குமாயிற்றுத் திருமேனி . 

கண்கள் சிவந்து - 84 சூரியனைக் கண்டு மலர்கின்ற தாமரை 
மலர் எவ்வண்ணம் இருக்குமோ , அவ் வண்ணமே , அந்தப் 


5 


வனுடைய கண்கள் சிவந்திருக்குமே அன்றோ; " இப்படி இருக் 
கச் செய்தே மாயக்கூத்தா என்ற திருவாய்மொழியில் பிரி 
வினாலே வெண்ணிறத்தை அடைந்தது , “ இருத்தும் வியந்து 
என்ற திருவாய்மொழியில் கலவியாலே தன் நிறம் பெற்றபடி . 


1. பாசுரம் முழு தினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. சொரூப குணங்களை விட்டு விக்கிரஹத்தை அநுபவிப்பான் என் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் நம் ஆழ்வார்கள் என்று 
தொடங்கி . 

3. விக்கிரஹத்தை விட்டுச் சொரூப குணங்களிலே போவான் என்று 
சாஸ்திரம் சொல்லாநின்றதே ? எனின் , திவ்விய விக்கிரஹத்தை என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4. ஆயின் , எதற்காகச் சொல்லுகிறது ? என்ன , சொரூப குணங் 
களும் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார். 

5. விக்கிரஹமானது பிராட்டிமார்க்கு ஒழிய அடியார்கட்கு விரும்பக் 
கூடியதாக இருக்குமோ ? என்ன , அவன் தன்னோடு என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

6 , இயற்கையிலே சிவந்திருக்கும் திருக்கண்களை இப்போது சிவந்து 
என்பதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் * சூரியனை என்று தொடங்கி , 

" தஸ்ய யதா கப்யாஸம் புண்டரீகம் ஏவம் அ V ணீ 
என்பது , சாந்தோக்யம் . 1 : 6 . 

7. " மூவாறு மாசம் மோஹித்து என்ற இடத்து ‘ மாயக் கூத்தனில் தாம் 
கண்ணும் வாயும் துவர்ந்தாற்போலே , தம்மைப் பிரிகையாலே அவன் கண் 
ணும் வாயும் துவர்ந்து தம்மோடு கலந்த பின்பு அவை தன் நிறம் பெற்றபடியை 
அநுசந்தித்து ஈதென்ன பிரகாரம் ! என்று ஆறுமாசம் மோஹித்து 
என்ற மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இங்கு அநுசந்திக்கத் தகும் . 
( ஆசார்ய ஹ்ருதயம் . சூத் , 68. ) 


196 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
1 கண்ணிலே துவக்குஉண்டு கால் வாங்கமாட்டாதே இருக்கிற 
இருப்பு , இசையிலே காணுமித்தனை . பெரிய ஆய் - பெருத்தல் 
குறைதல் முதலானவைகள் உண்டாகிறதாயிற்று .. 2 எப் 
பொழுதும் ஒருப்படிப்பட்ட உருவமுடையவன் பொருட்டு 
என்கிறது , கர்மம் காரணமாக உண்டாகின்ற விகாரங்கள் 
இல்லை என்ற இத்தனை ஒழிய, அடியார்களோடு கலக்கின்ற 
கலவியாலே பிறக்கும் விகாரத்தை இல்லை என்கிறது அன்று ; 
அப்படியேயான அன்று பற்றத்தக்கவன் அல்லனாய் ஒழி 
யுமே . * அவனும் தன் அளவிலே வேறுபாடு அடையத் தக்க 
வன் ஆவன் அன்றோ. 


3 


வாயும் சிவந்து - கண்களே அன்றிக்கே, திரு அதரமும் 
தன் நிறம் பெற்றபடி சொல்லுகிறது . 5 செவ்வாய் , வெண் 
பல் சுடர்க்குழை " என்றது பின் நாட்டுகிறபடி . கனிந்து - இந் 
தச் சிவப்பு , தன்னிலே ஊறி நெய்த்துத் தோற்றாநின்றதா 
யிற்று . உள்ளே - திரு அதரத்தில் சிவப்பை விட்டு , உள்ளே 
புகுகையில் உண்டான அருமை அடையத் தோற்றுகிறது . 
வெண்பல் இலகு சுடர் - திரு அதரத்தில் சிவப்புக்குப் பர பாக 
மான வெண்மையையுடைத்தாய் , ஒளி நின்று சுழியாநின்ற 
தாயிற்று . இலகு விலகு மகா குண்டலத்தன் - திருக்குழலில் 
இருட்சிக்குப்பிரகாசகமாய் , அலைந்து வருகின்ற திருமகர குண் 
டலங்களையுடையவன் . " இக் கலவி நமக்கு உண்டாயிற்றே ! " 


1. ( சிவந்து ” என்ற எச்சத்துக்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
( கண்ணிலே என்று தொடங்கி . 

2. பெருத்தல் குறைதல் உண்டானால் , எப்பொழுதும் ஒரே தன்மைய 
தான உருவமுடையவன் என்பதனோடு முரண் ஆகாதோ ? எனின் , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் எப்பொழுதும் என்று தொடங்கி . ஸதைகரூப 
ரூபாய என்பது , ஸ்ரீ விஷ்ணு புரா . 1. 2 : 1 . 

3. அப்படியே ஆனாலோ ? எனின் , அப்படியேயான என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் , 

4 . பெரிய ஆய் என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
என்று தொடங்கி , 

5. இருத்தும் வியந்து என்ற திருவாய்மொழியிற் கூறிய கலவி 
பின் நாட்டுகிறது என்று மேலே அருளிச்செய்ததனை விளக்கிக் காட்டுகிறார் 
“ செவ்வாய் என்று தொடங்கி , 

6 . " உள்ளே } என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கினீர் திரு 
அதரத்தில் என்று தொடங்கி . 

7. மகர குண்டலம் அசைவதற்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் 
இக் கலவி என்று தொடங்கி 


அவனும் , 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 1 197 
என்று 
மறு . தலைசீய்த்துப்படாநின்றான் போலே . 1 கடல் உடைந் 
தாற்போலே தன் அளவிலே உவகையன் ஆகாநின்றான் . 
கொண்டல் வண்ணன் - மழைமுகில் போலே வடிவும் குளிர்ந்து 
கறுத்தது . முன்பு வெண்ணிறத்தையுடையதாய் போலே திரு 
மேனி இருந்தது . சுடர்முடியன் - தன் அழகாலே மற்றைய 
அழகை எல்லாம் முட்டாக்கிடும் திருமுடியையுடையவன் . 
" மாயக்கூத்தா என்ற திருவாய்மொழியில் இவர் விடாய் 
தீர்ந்தபின்பாயிற்று முடியும் நல் தரித்தது . 44 மூடிசேர்சென்னி 
அம்மா என்றே அன்றோ கூப்பிட்டது . 

நான்கு தோளன் - இவரை அணைத்தபின்பு தோள்கள் 
பணைத்தபடி . குனி சார்ங்கன் - 5 ( மகரகுண்டலத்தன் " என் 
பது போன்று , இவையும் சில ஆபரணங்கள் இருக்கிறபடி . 
வீரர்கள் கையில் வில் வினை . இல்லாதபோதும் வளைந்தே 
இருக்குமாதலின் குனி சார்ங்கன் என்கிறது . ஒண் சங்கு - 
6 " உண்பது சொல்லில் , உன் செல்வம் சால அழகியது 
என்னும்படியான ஒண்சங்கு . கதை வாள் ஆழியான் - இவற்றை 
யுடையவன் . ஒருவன் - " தாமரைக் கண்ணனாய் , மழைமுகில் 
போன்ற நிறத்தையுடையனாய் , நான்கு தோளனாய் , சங்க சக் 
கரம் முதலான திவ்விய ஆயுதங்களைத் தரித்தவனாகையாலே 
ஒப்பற்றவன் . அடியேன் - அவனுடைய இறைமைத்தன்மை 
ஒப்பற்றதாய் இருப்பது போன்று , இவருடைய அடிமையும் 


1. மேலே கூறியவற்றிற்கு எல்லாம் பாவம் அருளிச்செய்கிறார் கடல் 
என்று தொடங்கி . 

2. இப்போது " கொண்டல் வண்ணன் ” என்பதற்கு , பாவம் அருளிச் 
செய்கிறார் முன்பு என்று தொடங்கி . 

3. இப்போது சுடர்முடியன் ” என்பதற்கு , பாவம் அருளிச்செய் 
கிறார் ‘ மாயக் கூத்தா என்று தொடங்கி . 

4. இதுதான் இவர் ஆசைப்பட்டபடியே வந்து அநுபவிப்பிப்பதற்குச் 
சான்றாக உள்ளது என்கிறார் முடிசேர் என்று தொடங்கி . இது , திருவாய் . 
8. 5 : 3 . 

5. ஆபரணங்களோடே ஆயுதங்களைக் கூறுதற்கு , பாவம் அருளிச்செய் 
கிறார் மகரகுண்டலத்தன் என்று தொடங்கி 

6. சங்குக்கு ஒண்மை யாது ? என்ன , உண்பது என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . இது , நாய்ச்சியார் திரு . 7 : 8 . 

7. ஒருவன் ஆயவாறு யாங்ஙனம் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் ‘ தாமரைக் கண்ணனாய் என்று தொடங்கி , 

8. “ ஒருவன் " என்றதனை " அடியேன் ” என்றதனோடு கூட்டி, 
பாவம் அருளிச்செய்கிறார் அவனுடைய என்று தொடங்கி . 


198 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஒப்பற்றது . என்றது , சொரூப ஞானத்தால் அன்றிக்கே 
அழகுக்குத் தோற்று அடியேன் என்கிறார் என்றபடி . 
உள்ளானே - புறத்திலே திரியும் மனத்தினை உள் முகம் 
ஆக்கினவாறே , “ யுவா குமார : ” என்று கேட்டே போம் வடி 
வழகு , வயிரப்பேழை திறந்தாற் போலே அவயவசோபையும் 
ஆயுதசோபையும் ஆபரண சோபையுமாய் 

மிளிராநின்ற 
தாயிற்று . 

( 1 ) 


851 


அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் 

அண்டத்து அகத்தான் புறத்து உள்ளான் 
படியே இது என்று உரைக்கலாம் 

படியன் அல்லன் பரம் பரன் 
கடிசேர் நாற்றத்துள் ஆலை 

இன்பத் துன்பக்கழி நேர்மை 
ஒடியா இன்பப் பெருமையோன் 

உணர்வில் உம்பர் ஒருவனே . 


பொ - ரை : -- அண்டத்திற்கு உள்ளே இருக்கும் எல்லாப் 
பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக இருப்பவனும் , அண்டத்திற்குப் 
புறத்திலே இருக்கும் எல்லாப் பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக 
இருப்பவனும் , இது தான் எல்லாவகையாலும் ஒத்த பொருள் என்று 
எடுத்துக் கூறத்தக்க உவமையை உடையன் அல்லாதவனும் , மேலான 
வர்களுக்கும் மேலானவனும் , புதுமை சேர்ந்த வாசனையிலும் தேனி 
லும் உள்ள இன்பத்தினுடைய குற்றம் நீங்கின சாரமான பாகம் போல் 
இருக்கிற அழியாத ஆனந்தத்தின் பெருமையையுடையவனும் , ஞானத் 
தில் மேம்பட்டிருக்கின்ற ஒருவனுமான எம்பெருமான் என் ஆத்மா 
விலும் இருக்கிறான் ; என் சரீரத்திலும் இருக்கிறான் என்றவாறு . 


வி - கு : -உணர்வில் உம்பர் ஒருவன் , அடியேன் உள்ளான் ; உடல் 
உள்ளான் என்று கூட்டுக . படி - ஒப்பு . ஆலை - தேன் . கரும்புமாம் ; 
கரும்பு என்ற பொருளில் , ஆகுபெயர் ; ரசம் என்று பொருள் . ஓடியாத - 
அழியாத . 


1 . பாசுரம் முழுதிற்கும் பாவம் அருளிச்செய்கிறார் புறத்திலே 
என்று தொடங்கி , வயிரப் பேழை - வச்சிரங்கள் இருக்கும் பெட்டி , 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 2 


199 


ஈடு : - 

இரண்டாம் பாட்டு . 1 என்னுடைய மனத்திலே 
புகுந்திருந்த அளவு அன்றிக்கே, என் சரீரத்திலும் புகுந்து 
கலந்தான் என்கிறார் . 

அடியேன் உள்ளான் - - திருக்கோட்டியூர் நம்பியின் 
ஸ்ரீ பாதத்திலே ஆறுமாதங்கள் ஆழ்வான் சேவித்து நின்று 
மீளப் புக்கவாறே , " ஆழ்வான் ! ஆழ்வார் அடியேன் உள் 
ளான் என்றபடி கண்டாயே " என்ன ," கிருதார்த்தன் ஆனேன் " 
என்று போந்தாராம் . * என் உள்ளான் என்ன வேண்டுமிடத் 
தில் அடியேன் உள்ளான் என்கையாலே , ஆத்மாவுக்கு நிரூ 
பகம் , ஞானமும் ஆனந்தமும் அன்று ; அடிமையே என்கிறார் . 


1. உடல் உள்ளான் ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2. ஆத்மாவுக்கு ஞான ஆனந்தங்களும் நிரூபகமாக இருக்க , அடிமையை 
நிரூபகமாகச் சொன்னதற்கு ஐதிஹ்யம் காட்டுகிறார் திருக்கோட்டியூர் நம்பி 
என்று தொடங்கி . என்றது , எம்பெருமானார் கோஷ்டியிலே உபய வேதாந்த 
கிரந்தங்கள் காலக்ஷேபம் நடவா நிற்கச்செய்தே , ஆத்மாவுக்கு ஞான ஆனந்தங் 
களும் அடிமையும் நிரூபகமாகச் சொல்லப்படுகின்றனவே ? இவற்றுள் அந்தரங்க 
நிரூபகம் ஏது ? என்று 

என்று திருவோலக்கத்திலே ஓர் ஆராய்ச்சி உண்டாக , 
எம்பெருமானார் தாம் முற்றறிவினராய் எழுந்தருளிஇருக்கச்செய்தேயும் ,, 
இதனை ஆசாரியர் மூலமாக வெளியிடவேண்டும் என்று திருவுள்ளம்பற்றி 
ஆழ்வானை நோக்கி வாரீர் ஆழ்வான் ! திருகோட்டியூர்க்குச் சென்று நம்பி 
யைச் சேவித்து இதனை அறிந்து வாரும் என்று நியமிக்க , ஆழ்வானும் நம்பி 
சந்நிதிக்கு எழுந்தருளித் தண்டன் சமர்ப்பித்துச் செய்தியை விண்ணப்பம் 
செய்து ஆறுமாதங்கள் சேவித்திருந்தும் அவர் திருவுள்ளம் இரங்காமையாலே ,, 
புறப்படப் புக , நம்பி அவரை அழைத்து மயர்வற மதிநலம் அருளப்பெற்ற 
ஆழ்வார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்று அருளிச்செய்தபடி 
கண்டாயே என்று கூறியருள , ஆழ்வானும் கிருதார்த்தன் ஆனேன் என்று 
எழுந்தருளி , எம்பெருமானார் திருவடிகளிலே அதனை விண்ணப்பம் செய்ய , 
சேமவைப்பான இந்த ஸ்ரீ சூக்தியின் பொருளைத் திருவோலக்கத்திலே விவரித் 
தருளினமையைத் தெரிவித்தபடி . கிருதார்த்தன் - பேறுபெற்றவன் . 

3. ஐதிஹ்யத்துக்கு வியாக்கியாதா பாவம் அருளிச்செய்கிறார் என் 
உள்ளான் ” என்று தொடங்கி . 

அஹம் அர்த்தத்துக்கு ஜ்ஞாநாநந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்ய 
மிறே அந்தரங்க நிரூபகம் ” என்ற ஸ்ரீ வசனபூஷண ஸ்ரீ சூக்திக்கு “ அடியேன் 
உள்ளான் என்றாரிறே ஆழ்வார் ; திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீ பாதத்திலே 
ஆழ்வான் ஆறுமாசம் சேவித்து நின்று மஹாநிதியாகப் பெற்ற அர்த்தமிறே 
இது ” என்று மணவாளமாமுனிகள் அருளிச்செய்த வியாக்கியானம் ஈண்டுக் 
கருதல் தகும் , . 


200 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஞான ஆனந்தங்களைக் காட்டிலும் நெருங்கிய தொடர்புடை 
யது பகவானுக்கு அடிமையாக இருக்கும் தன்மை , உடல் உள் 
ளான் - 2 சேதனனுக்குப் பகவானுடைய சொரூபத்தைக் காட் 
டிலும் திவ்விய மங்கள விக்கிரஹ மே உத்தேசியமானாற் 
போலே , ஈஸ்வரனுக்கும் , இவருடைய ஆத்மாவைக் காட்டிலும் 
இவர் கழிக்கிற சரீரம் உத்தேசியமாய்த் தோற்றாநின்றது .. 
3 செருக்கர் தாம் உகந்த விஷயத்தில் அழுக்கு உகக்குமாறு 
போலே . இதனால் , 4 “ ஜீவபரபேதமும் , ஜீவர்களுக்குள் பரஸ் 
பரபேதமும் , சேஷசேஷி சம்பந்தமும் இல்லை ” 
சொல்லுகின்ற மதங்கள் பொருள் ஆற்றலால் மறுக்கப்பட்ட 
னவாம் , உம்முடைய திருமேனியை விரும்புகின்றவன் யார் ? 
என்ன , இன்னான் என்கிறார் மேல் :) அண்டத்து அகத்தான் 
புறத்துஉள்ளான் - அண்டத்துக்குள்ளே இருக்கிற பொருள் 
களோடு , 5 புறம்புள்ள பொருள்களோடு வாசி அற எங்கும் 
பரந்திருப்பவன் ஆனவன் . எங்கும் பரந்திருக்கிற பொருள் 
கண்டீர் ஓர் உருவத்திலே ஏகதேசமான சரீரத்தின் கூற்றிலே 
அகப்பட்டது என்கை . 


என்று 


8 


. 


1. ஆத்மாவுக்கு ஞான ஆனந்தங்களும் நிரூபகமாக இருக்க , அன்று என் 
கிறது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ஞான ஆனந்தங்களை 
என்று தொடங்கி . என்றது , பகவானுக்குச் 

சரீரமாக இருப்பதனாலே 
கிடைத்த இருப்பையுடைய வஸ்து ஆத்மா ஆகையாலே , முதலில் சேஷத் 
வத்தைஇட்டு நிரூபித்துக்கொண்டு பின்னர் ஞான ஆனந்தங்களைக் கொண்டு 
நிரூபிக்க வேண்டும்படி இருக்கிறது என்றபடி . 

2. ஆத்மாவில் இருந்தால் போராதோ ? தாழ்வான இந்த உடலையும் 
விரும்புகைக்குக் காரணம் யாது ? என்ன , சேதனனுக்கு என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3 . பகவானுடைய விக்கிரஹம் அப்ராக்ருதம் ஆகையாலே விரும்புதல் 
தகும் ; இது பிராக்ருதம் அன்றோ ? உத்தேசியமாகக் கூடுமோ ? என்ன 
செருக்கர் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் செய்கிறார் . 

4 . " அடியேன் ” என்றும் , “ உள்ளான் ” என்றும் சொல்லுகையாலே 
ஜீவபரபேதமும் , “ அடியேன் என்ற ஒருமையாலும் , " அண்டத்தகத்தான் 
என்கையாலும் ஜீவர்களுக்குள் பரஸ்பர பேதமும் , " அடியேன் ” என்று 
சேஷத்வம் சொல்லுகையாலே சேஷ சேஷி சம்பந்தமும் பெறப்படுதல் காண்க . 

5. புறம்புள்ள பொருள்கள் என்றது , மகான் முதலிய தத்துவங்களை 

6. " அண்டத்தகத்தான் , புறத்துள்ளான் , உடல் உள்ளான் என்று 
கூட்டி , பாவம் அருளிச்செய்கிறார் எங்கும் என்று தொடங்கி ,, 


1 


4 


- 


எட்டாந் திருவாய்மொழி -- பா . 2 201 
படியே இது என்று உரைக்கலாம் படியன் அல்லன் 
எல்லாவகையாலும் ஒத்ததாய் இருப்பது ஓர் உபமானத்தை 
உடையன் அல்லன் . என்றது , எல்லா இடத்திலும் பரந்திருப் 
பதுமாய் , எல்லாப் பொருள்களையும் நிர்வஹித்துக்கொண்டு 
இருப்பதுமாய் இருப்பது ஒரு பொருள் உண்டாகில் அன்றோ 
ஒப்புச் சொல்லலாவது என்றபடி ,சொல்லலாம்படிதான் என் ? 
என்னில் , பரம்பரன் - மேலானவற்றுக்கு எல்லாம் மேலான 
வன் . 1 " இவ்வளவு அன்று இவ்வளவு அன்று ” என் திறபடியே , 
இவ்வளவு அன்று என்னுமித்தனை . ஆனாலும் , இவ் விஷ 
யத்தை நினைக்கும்படிதான் என் என்னில் , கடிசேர் நாற்றத் 
துள் ஆலை - கடி என்பதும் , நாற்றம் என்பதும் ஒரு பொரு 
ளனவே ஆதலின் , மீமிசைச் சொல்லாய் , மிக்க வாசனை என் 
பதனைக் குறிக்கின்றது . அன்றிக்கே , கடி என்பது , புது 
யாய் , செவ்விப் பரிமளம் என்னலுமாம் . நாற்றத்துள் என்றா 
ரேனும் , வாசனைக்கு உள்ளும் புறம்பும் இல்லாமையாலே நாற் 
றத்திலே என்று கொள்க . ஆலை - தேன் . இன்பம் துன்பம் 
கழி நேர்மை - அதனுடைய அநுபவத்தால் வந்த சுகத்தில் 
துக்கத்தின் பகுதியைக் கழித்த நுண்மையான சுகத்தின் பகுதி . 
என்றது , மலரில் மணத்தை உவமையாகச் சொல்லுகையாலே 
அதில் அல்பம் , அழிந்து போதல் முதலானவைகள் துக்கத்தின் 
பகுதி ; அவை கழிந்த நுண்மை , சுகத்தின் பகுதி ; துன்பம் 
கழிந்த இன்பம் என்றபடி . 

ஒடியா இன்பப் பெருமையோன் - அழியாததுமாய்ப் பெரி 
யதுமான சுகம் ; அதாவது , அழியாததுமாய் , தனக்கு மேல் 
ஒன்று இல்லாததுமான ஆனந்தத்தையுடையவன் என்றபடி . 
“ ஆநந்தமயம் என்கிறார் என்றபடி . உணர்வில் உம்பர் ஒரு 
வன் - ஞானத்தில் வந்தால் மேலான ஒருவன் . ஒப்பற்ற ஞான 
ஆனந்த சொரூபன் என்றபடி . ஒடியா இன்பப் பெருமை 
யோன் உணர்வில் உம்பர் ஒருவன் , அடியேன் உள்ளான் , 
உடல் உள்ளான் எல்லார்க்கும் விரும்பத் தக்கவனாக இருக் 
கிறவன்காண் என் சரீரத்தை விரும்புகிறான் ! ) 

( 2) 


1. மேலானவற்றுக்கு எல்லாம் மேலானவன் என்றதற்குப் பிரமாணம் 
காட்டுகிறார் ‘ இவ்வளவு என்று தொடங்கி , " நேதி நேதி ” என்பது , பிருக 
தாரண்ய உப . 4 : 3 . 

2 . கடிசேர் நாற்றம் என்கையாலே சர்வ கந்தங்களையும் , " ஆலை 
என்கையாலே சர்வ ரசங்களையும் கூறியபடி . 

3. அந்வயித்ததற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் எல்லார்க்கும் 
என்று தொடங்கி , 

26 


202 


திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 


852 


உணர்வில் உம்பர் ஒருவனை 

அவனது அருளால் உறற்பொருட்டு என் 
உணர்வின் உள்ளே இருத்தினேன் 

அதுவும் அவனது இன் அருளே 
உணர்வும் உயிரும் உடம்பும் மற்று 

உலப்பிலனவும் பழுதேயாம் 
உணர்வைப் பெற ஊர்ந்து இறஏறி 

யானும் தானாய் ஒழிந்தானே . 
பொ - ரை : - ஞானத்திலே மேம்பட்டவர்களான நித்திய சூரி ... 
களுடைய காரியங்களுக்கு எல்லாம் நிர்வாஹகனான ஒப்பற்றவனை , அவ 
னது திரு அருளால் கிட்டுதற் பொருட்டு என்னுடைய விருப்பமாகிற 
ஞானத்துக்குள்ளே அவனை இருக்கச்செய்தேன் , அவ்வாறு விரும்பிய 
தும் அவனுடைய திரு அருளாலேயாம் ; விஷயங்களை அறிகின்ற அறி 
வும் உயிரும் உடம்பும் மேலும் எல்லையில்லா தனவான மகத்து முதலான 
தத்துவங்களும் மூலப்பகுதியும் ஆகியவை எல்லாம் புருஷார்த்தங்கள் 
அல்லாதனவாம் என்னும் அறிவினை யான் பெறும்படி நடத்தி , அதற்கு 
மேலும் முடியச்சென்று , நானும் தனக்குப் பிரகாரமாக இருக்கிறபடி 
யைக் காட்டித் தந்தான் என்றபடி . 

வி - கு : -உணர்வினுள்ளே இருத்தினேன் என்பதற்கு , விரும் 
பினேன் என்பது பொருள் . ஊர்ந்து - நடத்தி . அதற்குமேலும் முடி 
யச் சென்று என்றது , ஞான ஆனந்த சொரூபமாய்ப் பகவானுக்கு 
அடிமைப்பட்டிருத்தலையே தனக்கு இன்பமாகக் கொண்டிருக்கும் ஆத்ம 
வஸ்து என்னும் அதன் எல்லை நிலமான ஞானத்தை உண்டாக்கி என்ற 
படி . ஏறி - ஏற்றி ; பிறவினையில் வந்தது என்னவுமாம் .. 

ஈடு : - மூன்றாம் பாட்டு . காரணமில்லாத கிருபையாலே 
தன் விஷயமாக இச்சையையும் பிறப்பித்து , என்னோ ே 
கலந்து , அக் கலவி நிலைத்து நிற்கும் பொருட்டு , சிறப்பினை 
யுடையதாய்த் தனக்கேயுரியதுமான ஆத்மாவின் சொரூபத் 
தையும் காட்டி அருளினான் என்கிறார் . 


1 


1 . என் உணர்வினுள்ளே இருத்தினேன் ” என்றது முதல் " யானும் 
தானாய் ஒழிந்தான் ” என்றது முடியக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 3 


203 


உணர்வில் உம்பர் ஒருவனை - உணர்விலே உளரான நித் 
திய சித்தர் . என்றது , ஞானத்தில் மேம்பட்டவரான நித்திய 
சூரிகளுடைய இருப்பு முதலானவைகள் தன் ஆதீனமாம்படி 
இருக்கிற ஒப்பற்றவனை , இதனால் , அடையத்தக்க பேற்றின் 
சொரூபம் சொல்லிற்று . 1 அயர்வு அறும் அமரர்கள் அதிபதி 
யாய் இருக்கும் இருப்பே அன்றோ அடையத்தக்க பேறு ." அடி 
யார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ ” 
என்றே அன்றோ இவர் வேண்டிக்கொண்டது. ) அவனது அரு 
ளால் - அவனுடைய திரு அருளாலே . " அடையத்தக்க பேறு 
அவனே " என்கிற நிர்ப்பந்தத்தைப் போன்று , அவனை அடை 
தற்குரிய வழியும் அவன் திருஅருளேயாய் இருக்கிறபடி . 
உறற்பொருட்டு - அடையும் பொருட்டு. பேறும் , பேற்றினை 
அடைதற்கு உரிய வழியும் அவனே ஆகில் , நீர் அதிலே தொடர்பு 
உற்ற காரியம் யாது ? என்ன என் உணர்வினுள்ளே இருத் 
தினேன் - அவனை என் ஞானத்துக்கு விஷயமாக்கினேன் . 
வைத்தேன் மதியாலே " என்றது தானே அன்றோ . என்றது , 
விரும்பினேன் என்கை . ( அவ்வாறு விரும்புதலும் தன் 
செயலோ ?எனின் , அதுவும் அவனது இன் அருளே - அந்த 
விருப்பம் பிறந்ததுவும் அவனுடைய திரு அருளாலே . நின்ற 
நின்ற அளவுகள் தோறும் , இவ்வளவும் அவனாலே பிறந் 
தது ” என்னும்படி ஆயிற்று இருப்பது அவனுடைய நல்ல எண் 
ணம் . " தன் பொன் அடிக்கீழ் இருத்தும் வியந்து 
பேறும் , பேற்றுக்கு வழியும் அவனே என்று கூறி , " அருத் 
தித்து " என்றார் அன்றே . அதனை அன்றோ இங்குச் சொல்லு 
கிறது . 


11 என்று 


1 . அயர்வு அறும் என்று தொடங்கும் வாக்கியத்துக்குக் கருத்து , 
அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகொலோ என்று பாரித்த 
வர் ஆகையாலே , அதற்கு உறுப்பாக , அயர்வு அறும் அமரர்கள் அதிபதி என்று 
அவ் அடியார்களைக் கூட்டிப் பேசுகிறார் என்பது . அடியார்கள் என்பது , 
திருவாய் . 2. 3:10 . 

2. ‘ பின் நாட்டுகிறது என்று மேலே அருளிச்செய்த யோஜனைக்குச் 
சேரக் காட்டுகிறார் வைத்தேன் மதியாலே என்று தொடங்கி , வைத்தேன் 
என்பது , திருவாய் . 8 : 7 : 9 . 

3. பேற்றுக்கு அவன் வேண்டும் ? இச்சைக்கும் அவன் வேண்டுமோ ? 
என்ன , நின்ற நின்ற என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4 . உணர்வு ” என்ற சொல் இச்சை என்ற பொருளைக் காட்டுமோ ? 
என்ன , தன் பொன்னடி என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் . என்றார் அன்றே` என்றது , ஏழாந் திருவாய்மொழியில் முதற் 
பாசுரத்தில் அருளிச்செய்தார் அல்லவா ? என்றபடி . 


204 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 

1 இரண்டரைப் பாட்டு என்றது அற்றது ; மேல் ஆத்ம 
சொரூபத்தின் சிறப்பினைக் காட்டித் தந்தான் என்கிறார் : 
உணர்வும் - விஷயஞானமும் . உயிரும் - 2 பஞ்ச விருத்தி பிரா 
ணனும் ; உயிரும் . உடம்பும் - சரீரமும் . மற்று உலப்பு இல் 
லனவும் - மற்றும் எல்லை இல்லாதனவான மகத்து முதலான 
மூலப்பகுதியின் விகாரங்களும் , மூலப்பகுதியும் . பழுதே ஆம் 
உணர்வைப் பெற ஊர்ந்து - இவை எல்லாம் தாழ்ந்தவை என் 
னும்படியான அறிவை நான் பெறும்படி நடத்தி ; அந்வர்த்த 
பிரயோஜனத்தேர் ஊருமாறுபோலே . என்றது , இவை புரு 
ஷார்த்தங்கள் அல்லாதவை என்னும் உணர்வு உண்டு - மயர்வு 
அற்ற மதி ; அதனை நான் உடையேனாம்படி செய்து என்றபடி .. 
இற ஏறி -பிரகிருதியும் பிரகிருதி சம்பந்தப்பட்ட பொருள்களும் 
புருஷார்த்தங்கள் அல்லாதவைகள் என்னும் அளவே அன் 
றிக்கே முடியப்போய் . என்றது , ஞான ஆனந்த சொரூபமாய் , 
பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் அதனையே தனக்கு இன்ப 
மாகக் கொண்டிருக்கும் ஆத்மவஸ்து என்னுமளவும் காட்டித் 
தந்து என்றபடி . அன்றிக்கே , இற ஏறி - முடிய ஏற்றி என்னு 
தல் . யானும் தானாய் ஒழிந்தரனே - அவ்வளவிலும் முடியாமல் 
என்னைச் சொல்லும் சொல்லாலே தன்னைச் சொல்லலாம்படி 
தனக்குப் பிரகாரமாகையாலே அடிமை என்னுமிடத்தையும் 
காட்டித் தந்தான் . ஆழ்வீர் ! " என்றால் , 

ஆழ்வீர் ! " என்றால் , “ ஏன் என்பான் 


1 . இரண்டரைப் பாட்டு என்றது அற்றது என்றது , இத்திருவாய் 
மொழியில் , முதல் இரண்டரைப் பாசுரங்களாலே தன்னை அநுபவிப்பித்து 
என்று இத் திருவாய்மொழியின் முன்னுரையில் கூறியது முடிந்தது என்றபடி . 

2. பஞ்சவிருத்திபிராணன்- பிராணன் , அபானன் , உதானன் , சமானன் , 
வியானன் என்னும் ஐந்து இடங்களில் இருக்கும் பிராணனான உயிர் . 
3 . ஊர்ந்து 

என்ற பதத்தால் கிடைக்கும் கருத்துப் பொருளை 
விளக்குகிறார் அந்வர்த்தப் பிரயோஜனத்தேர் ஊருமாறு போலே என்று . என் 
றது , ஓர் அரசன் வறிஞன் ஆனால் செல்வத்தைத் தேடும் பொருட்டுத் தேர் 
களிலே ஏறித் தானே ஓட்டுமாறுபோலே என்றபடி . இதற்கு , வெற்றிக்கு 
நிலைக்களமான அருச்சுனன் தேரிலே தானே சாரதியாக ஏறி , வீடுமன் முதலா 
யினோர்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் பயன் அற்றுப் போம்படி அத்தேரை 
நடத்தினாற் போலே , சரீரத்துக்குத் தேர் என்று பெயர் ஆகையாலே , அந்தச் 
சரீரமான தேரின் ஓரிடமான மனத்திலிருந்து உண்டாகின்ற விஷய சம்பந்த 
மான ஞானம் முதலானவைகள் பயன் அற்றுப் போம்படியான ஞானத்தை நடத் 
தினான் என்று அருளிச்செய்வர்கள் பெரியோர்கள் . 

4. என்னைச் சொல்லும் சொல்லாலே தன்னைச் சொல்லலாம்படி 
என்றதனாலே பலித்த பொருளினை அருளிச்செய்கிறார் ஆழ்வீர் என்று 
தொடங்கி , 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 3 , 4 


206 


ஈய்வரனேபோலும் காணும் . 1 நான் என்னும் சொல்லும் 
நான் என்னும் புத்தியும் தன்னளவும் செல்லும்படி சரீரமாக 
இருக்கையே சொரூபமாம்படி இருக்கிறபடியைக் காட்டித் தந் 
தான் . 24 தத் சப்தம் , குணங்களோடு கூடின இறைவனைக் 
காட்டுவதைப் போன்று , த்வம் ” சப்தமும் , சரீரத்தோடு 
கூடின ஆத்மாவிற்குள் அந்தரியாமியாக இருக்கிற சர்வேம் 
வரன் அளவும் செல்லக் கடவது அன்றோ. 

( 3 ) 
853 
யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் யவர்க்கும் முன்னோனை 
தானும் சிவனும் பிரமனும் ஆகிப் பணைத்த தனிமுதலைத் 
தேனும் பாலும் கன்னலும் அமுதும் ஆகித் தித்தித்து என் 
ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே . 

பொ ரை : -அஃறிணைப்பொருள் உயர்திணைப்பொருள்கள் 
எல்லாவற்றிற்கும் காரணமானவனும் , தானான தன்மையனும் , சிவனும் 
பிரமனும் ஆக விரிந்த ஒப்பற்ற காரணமானவனும் , தேனும் பாலும் 
கருப்பஞ்சாறும் அமுதுமாகித் தித்தித்து , என் சரீரத்திலும் என் உயி 
ரிலும் என் அறிவிலும் பரந்து நிற்கின்ற ஆத்மாவைச் சரீரமாக உடை 
யவனும் , நானும் தானாய் விட்டவனுமான எம்பெருமானை அறியப் பெற் 
றேன் என்கிறார் 

வி - கு : - நின்ற ஒன்றை என்றது , ஜீவாத்ம சொரூபத்தினை . 
தேனும் பாலும் கன்னலும் அமுதும் ஆகித் தித்தித்து நின்ற ஒன்று 
என்க . ஆனாலும் , இங்கு இது , பிரகாரியான பரமாத்மா அளவும் 
சொல்லி நிற்கிறது . என்னை , எனின் , யாதும் யவர்க்கும் முன்னோ 
னைத் தானும் சிவனும் பிரமனுமாகிப் பணைத்த தனிமுதலை என்ற 
அடைகள் பரமாத்மாவுக்கு அன்றி ஜீவாத்மாவிற்குப் பொருந்தாது ஆத 
லின் . ஆத்ம சொரூபத்தைச் சொல்லும் இவ்விடத்தில் , அதனைத் தனியே 
எடுத்துக் கூறாது , பரமாத்மா அளவும் செல்லும்படி சொன்னதானது , 
ஆத்ம சொரூபம் தனித்து நிற்கமாட்டாது , பரமாத்மாவைப் பற்றியே 
நிற்கும் என்னும் உண்மையின் நுட்பத்தைக் காட்டுவதற்கு என்க .. 
பரமாத்மா அளவும் செல்லும்படி சொற்கள் அமைந்திருப்பினும் ஆத்ம 
சொரூபத்தளவில் மட்டுமே பொருள் கோடல் வேண்டும் . 

1. காட்டித் தந்த விதம் யாது ? என்ன , நான் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

" யானும் தானாய் ஒழிந்தான் என்றால் , சொரூப ஐக்கியத்தைச் 
சொல்லுமே ஒழிய, சரீரசரீரி பாவத்தைச் சொல்லுமோ ? என்ன , தத்வமஸி 
என்ற இடத்திற்போலே சொல்லும் என்கிறார் தத்சப்தம் என்று தொடங்கி , 
தத்- அவன் , த்வம் - நீ , அவ . ஆகிறாய் .. 


2 . 


206 


திருவாய்மொழி- எட்டாம் பத்து 


5 


ஈடு : -நாலாம்பாட்டு . 1 தொடர்பினைக் காட்டின அளவே 
அன்றிக்கே , இவ் ஆத்மா, தனக்கு மிக இனிய பொருள் என் 
னும் இடத்தையும் காட்டித் தந்தான் என்கிறார் . 

யானும் தானாய் ஒழிந்தானை - 2 மேலே கூறிய அநந்யார்ஹ 
சேஷத்வத்தில் உள்ள பிரீதியாலே மீண்டும் அதனையே அரு 
ளிச் செய்கிறார் . யாதும் யவர்க்கும் - காரண நிலையிலே உள்ள 
அசேதனங்களையும் சேதனங்களையும் சொல்லுகிறது . முன் 
னேனை - காரியத்துக்கு அவசியமாக முன் கணத்தில் இருப்பது 
ஒன்றே அன்றே காரணமாவது . தானும் சிவனும் பிரமனும் 
ஆகிப் பணைத்த தனிமுதலை - பிரமன் சிவன் இவர்கள் நடுவே 
அவதரித்த தானும் , பிரமன் சிவன் முதலான காரியங்களின் 
கூட்டமுமாய்க்கொண்டு விரிந்த அத்விதீய காரணமானவனை ; 
அறிவுடைப்பொருள்கள் அறிவு இல்லாத பொருள்கள் முழு 
தும் அழிந்தபோது தன் திருமேனியிலே நீறு மூடிய நெருப்புப் 
போலே சூக்கும ரூபமாக இவை கிடக்கும்படி ஏறிட்டுக்கொண்டு 
நோக்கி , படைப்புக் காலம் வந்தவாறே தன் பக்கல் நின்றும் 
பிரித்து , அண்ட சிருஷ்டி அளவும் தானே நடத்தி , அண்டத் 
திலே வசிக்கின்றவர்களுக்குள்ளே பிரதானரான பிரமன் 
முதலாயினோர்களை உண்டாக்கி , தன் உருவமாக நின்று பாது 
காத்தலைச் செய்தும் , பிரமன் சிவன் இவர்களுடைய சரீரங்களை 
யும் ஆத்மாக்களையும் தொடர்பு கொண்டு நின்று படைத்தல் 
அழித்தல்களைச் செய்தும் , அவர்கள் செய்கிற காரியங்களோடு 
தான் செய்கிற காரியத்தோடு வேற்றுமை இல்லாமல் எல்லாம் 
தானே நடத்துகிறவனை . 

தேனும் பாலும் கன்னலும் அமுதும் ஆகித் தித்தித்து - இப் 
படி இனிதாய் இருக்கிறது யார்க்கு ? என்னில் , “ ஸர்வரஸு " 
என்கிறபடியே , ( இவனுக்கு அவன் இனியனாக இருக்குமாறு 


1 . தேனும் பாலும் கன்னலும் அமுதுமாகி என்ற பதங்களைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . " யானும் தானாய் ஒழிந்தானை " என்று மீண்டும் அருளிச்செய்வ 
தற்குக் காரணம் அருளிச்செய்கிறார் மேலே என்று தொடங்கி , 

3. காரணன் என்னாமல் “ முன்னோனை ” என்றதற்கு , பாவம் அருளிச் 
செய்கிறார் சாரியத்துக்கு என்று தொடங்கி . 

4. அத்விதீயம் -.இரண்டாவது இல்லாதது ; ஒன்று . 

5. யாதும் யாவர்க்கும் என்றது முதல் " தனி முதலை என்றது முடியப் 
பொருள் அருளிச்செய்கிறார் அறிவுடைப்பொருள்கள் என்று தொடங்கி 

6. இன்னார்க்குத் " தித்தித்து என்னாமையாலே பாவம் அருளிச் 
செய்கிறார் இப்படி என்று தொடங்கி . 


1 


எட்டாந் திருவாய்மொழி - பா. 4 207 

* 
போலே , ஈஸ்வரனுக்கும் இது இனியதாக இருக்கும் அன்றோ.. 
அவனுக்கு என்னது என்பதனால் இனியதாக இருக்கும் ; 
இவனுக்கு அவனது என்பதனால் இனியதாக இருக்கும் .. 
2. ஈஸ்வரனுக்குப் பரதந்திரப்பட்டது இவ் ஆத்மா என்று அறி 
வதற்கு முன்னும் தன்னைத் தானே அநுபவிக்கிற ஆத்ம அநு 
பவம் அமையும் என்னும்படி இனியதாய் இருக்கிறது அன்றோ. 
என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந் 
தேன் - என் சரீரத்திலும் பிராணனிலும் ஞானத்திலும் பரந் 
திருப்பதாய் , சிறந்த தான ஆத்மாவைத் தனக்குச் சரீரமாக 
வுடையவனை அறியப் பெற்றேன் . 3 நின்ற ஒன்று என்னும் 
சீவாத்ம சொரூபத்தைக் காட்டும் இந்தச் சொல்லானது , இந்தச் 
சீவாத்ம சொரூபத்திற்குப் பற்றுக்கோடாய் ,இதனைச் சரீரமாக 
வுடைய பரமாத்மா அளவும் சென்று அவனைக் காட்டுகிறது . 
4 சீவாத்ம சொரூபத்தைக் காட்டும் அச்சொல் தன் அளவில் 
நிற்பது அல்லாமையாலே பகவானைக் காட்டும் அளவாய் 
அன்றோ இருப்பது . 

நன்று ; இத் திருப்பாசுரம் , 5 ஆத்மாவினுடைய இனிமை 
யைச் சொல்லப்புகுந்ததேயாகில் , காரணமாக இருக்கும் ஈஸ்வர 
னுடைய தன்மையைச் சொல்லுகிறது என் ? என்னில் , தன் 
பக்கல் பக்தி இல்லாத ஆத்மாக்களைக் கர்மங்கட்குத் தகுதியா 
கப் படைத்துவிட்டான் ; ஐஸ்வரியத்தை விரும்பிய பிரமன் 


1. ஈய்வரனுக்கும் இவருக்கும் இனியபொருளாகும் இடத்தில் வாசி 
யாது ? என்ன , அவனுக்கு என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . அவனது 

அவனது - ஈஸ்வரனுக்கு உரியது ; அடிமைப்பட்டது . 
2. அப்படி ஆத்மவஸ்துவானது இனிய பொருளாக இருக்குமோ ? என்ன , 
* ஈஸ்வரனுக்கு என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

3. " நின்ற ஒன்றை ” என்பது , ஆத்மாவை அன்றோ காட்டுகிறது ? 
இச்சொல் ஈஸ்வரனைக் காட்டும் வகை யாங்ஙனம் ? என்ன , நின்ற ஒன்று 
என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

4. காட்டுவகையை விளக்குகிறார் , சீவாத்ம சொரூபத்தை என்று 
தொடங்கி . 

5. ஆத்மாவினுடைய இனிமையைச் சொல்லுகிற இடத்திலே காரணத் 
வம் சொன்னதற்குப் பயன் இல்லையே ? என்று சங்கித்து , அச் சங்கைக்கு 
விடை அருளிச்செய்கிறார் ஆத்மாவினுடைய என்று தொடங்கி . யாதும் 
யவர்க்கும் முன்னோனை என்றதனைக் கடாக்ஷித்துத் தன் பக்கல் என்று 
தொடங்கியும் , " சிவனும் பிரமனுமாகி என்ற தனைக் கடாக்ஷத்து ஐய்வரீ 
யத்தை என்று தொடங்கியும் அருளிச்செய்கிறார் . 


208 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


முதலாயினார்க்கு அவர்கள் உகந்த ஐஸ்வரியத்தைக் கொடுத்து 
விட்டான் ; எனக்கு , இந்தச் சரீரம் விடத்தக்கது என்னுமிடத் 
தையும் , ஐஸ்வர்யம் புருஷார்த்தம் அல்லாதது என்னுமிடத்தை 
யும் , ஆத்மவஸ்து தனக்கு அநந்யார்ஹசேஷமாய் எல்லை இல் 
லாத இனிய பொருளாய் இருக்குமிடத்தையும் காட்டித்தந்தான் 
என்கைக்காகச் சொல்லுகிறார் . " நின்றனர் இருந்தனர் 
என்ற திருப்பாசுரத்திற் போலே , இந்தச் சாமாநாதிகரண்யத் 
துக்கு இனிமையோடு கூடி இருக்கிறசொரூபத்தில் விசேஷண 
அம்சமான இனிமையிலே தாத்பரியம் . வையதிகாரண்யத்துக் 
கும் உலகத்தார் சொல்லுகிற சுத்தபோதம் அன்று பொருள் ; 
சாமாநாதிகரண்யத்துக்கும் சொரூபஐக்கியம் அன்று பொருள் . 
அன்றிக்கே , யாதும் யவர்க்கும் முன்னோனை என்று 
தொடங்கி , என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன் 
றான யானும் தானாய் ஒழிந்தானை உணர்ந்தேன் என்னு 


3 


தல் . 


1 . " தேனும் ....... ஒன்றை உணர்ந்தேன் என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றி எனக்கு என்று தொடங்கி அருளிச்செய்கிமூர் . 

2 . நின்ற ஒன்றை என்ற சாமாநாதிகரண்யத்தாலே , சரீரியான 
தன்னைக் காட்டித் தந்தான் என்றே அன்றோ தோற்றுகிறது ? ஆத்ம சொரூ 
பத்தின் இனிமையைக் காட்டித் தந்தான் என்று தோற்ற இல்லையே ? எனின் , 
நின்றனர் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . சுத்த 
பேதம் அன்று என்றது , அரசனுடைய ஊழியர்களுக்குப் போலே , அப்ருதக் 
சித்த சேஷ சேஷி பாவம் காரணமாக வந்த பேதம் பொருள் என்றபடி . 
அப்ருதக் சித்தமாவது , பிரிந்து நிற்றல் இல்லாதது . ப்ருதக்சித்தம் - பிரிந்து 
நிற்றல் . சொரூப ஐக்கியம் அன்று பொருள் என்றது , சரீர சரீரி பாவம் 
காரணமான ஐக்யம் பொருள் என்றபடி . 

சாமாநாதிகரண்யம் - ஒரே இடத்தைப் பற்றித் தெரிவிப்பது . அதாவது , 
வேறு வேறு பொருள்களைக் காட்டுகின்ற சொற்கள் அனைத்தும் முக்கியப் 
பொருள் ஒன்றையே காட்டுவது என்றபடி . சமானம் - ஒன்று . அதிகரணம் 
இடம் . அன்றிக்கே , பல விசேஷணங்களோடு கூடியும் ஒன்றாக இருப்பது 
என்று கூறுதலுமாம் . வைய திகரண்யம் . இதற்கு மாறான பொருளைத் தெரி 
விப்பது . அதாவது , ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியே ஒவ்வொரு பொரு 
ளைக் காட்டுவது என்றபடி . வி அதிகரணம் - வையதிகரண்யம் . 

வி . வேறு 
பட்டது . 
3. அன்றிக்கே என்றது , 

மேலே கூறிய பொருள் அன்றிக்கே 
என்றபடி . அதாவது , யானும் தானாய் ஒழிந்தானை என்பதற்கு , < மேலே கூறிய 
அநந்யார்ஹ சேஷத்வத்தில் உள்ள பிரீதியாலே மீண்டும் அதனையே அருளிச் 
செய்கிறார் என்று முன்னே கூறிய பொருளைத் தவிர என்றவாறு . 


எட்டாந் திருவாய்மொழி 

- பா . 5 


209 


854 
நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு 

அதன் நுண் நேர்மை அது இது என்று 
ஒன்றும் ஒருவர்க்கு உணரலாகாது 

உணர்ந்தும் மேலும் காண்பு அரிது 
சென்று சென்று பரம்பரமாய் 

யாதும் இன்றித் தேய்ந்து அற்று 
நன்று தீது என்று அறிவு அரிதாய் 

நன்றாய் ஞானம் கடந்ததே . 
பொ ரை : - நித்தியமாய் ஒப்பற்றதாய் உள்ள ஆத்மாவை எம் 
பெருமான் தனக்குப் பிரகாரமாகக் காட்டிக் கொடுக்கக் கண்ட என்னைப் 
போன்று , அந்த ஆத்மாவின் சிறப்பினை , அநுபவித்த பொருள்களின் 
படி என்றாதல் அநுபவிக்கப்போகும் பொருள்களின்படி என்றாதல் 
எத்தகைய ஞானியர்கட்கும் ஒரு சிறிதும் உணரலாகாது ; வருந்தி ஒரு 
சிறிது உணர்ந்தாலும் அதற்குமேல் நேரே காண்டல் ஒண்ணாது ; எம் 
பெருமான் காட்டக் கண்ட அவ் ஆத்ம சொரூபம் எப்படி இருக்கிறது ? 
எனின் , மேலும் மேலும் ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டதாய் , அவற் 
றின் தன்மை ஒன்றும் இல்லாமல் மிக நுண்ணியதாய் , அவற்றோடு 
தொற்று அற்று , உலகப் பொருள்களில் வைத்து நல்லது என்றும் தீயது 
என்றும் அறிய அரிதாய் , வேறுபட்டதாய் இந்திரிய ஞானங்கட்கு எட் 
டாததாய் இருக்கின்றது . 

வி - கு : -உணர்ந்தேனுக்கு - உணர்ந்த எனக்கு . அதாவது ,, 
உணர்ந்த என்னைப் போன்று என்றபடி , ( அவ் ஆன்மா ) பரம்பரமாய் , 
இன்றி , தேய்ந்து , அற்று , அறிவரிதாய் , நன்றாய் , ஞானம் கடந்தது 


என்க . 


ஈடு : - ஐந்தாம் பாட்டு . " மேல்பாசுரத்திலே பகவானுக் 
குச் சரீரமாக ஆத்மா பேசப்பட்டது ; இதற்குமேல் நான்கு பாசு 
ரங்கள் , ஆடையிலே உள்ள வெண்மையைப் பிரித்து நிஷ்கர் 


1. மேற் பாசுரத்தில் கூறப்பட்ட பொருளை அநுவதித்துக் கொண்டு , 
இது முதலாக உள்ள நான்கு பாசுரங்கட்கும் இரண்டு வகையாகச் 

சங்கதி 
அருளிச்செய்கிறார் . ஆத்ம சொரூபத்தைத் தனிப்படக் காட்டிக் கொடுத்தான் 
என்பது எம்பாருடைய நிர்வாஹம் . தனக்குச் சரீரமாக இருக்கும் தன்மை 
யிலே காட்டிக் கொடுத்தான் என்பது திருமாலையாண்டானுடைய நிர்வாஹம் . 
இவ் இரண்டு நிர்வாஹங்களையும் முறையே அருளிச்செய்கிறார் மேல் பாசுரத் 
திலே என்று தொடங்கி நிஷ்கர்ஷக சப்தத்தை இட்டுச் சொல்லுமாறு போலே 

வஸ்திரத்தினுடைய வெண்மை நிறம் என்று சொல்லுமாறு 
27 


என்றது , 


210 திருவாய்மொழி- எட்டாம் பத்து 
ஷக சப்தத்தை இட்டுச் சொல்லுமாறுபோலே , " எம் பெம்மா 
னோடு " என்கிற பாசுரம் முடிய , கேவல ஆத்ம சொரூபத்தைச் 
சொல்லுகிறது " என்று எம்பார் அருளிச்செய்யும்படி. ஆண் 
டான் சரீரமான தன்மையிலே வைத்துச் சொல்லுகின்றன 
என்று பணிப்பர் . 1 " நின்ற ஒன்றை ” என்கிற இதில் , பக 
வானுடைய திரு அருளாலே நான் அறிந்த இவ் ஆத்ம வஸ்து 
ஒருவர்க்கும் அறியப்போகாது ; வருந்தி அறிந்தாலும் கண் 
கூடாகக் காணப் போகாது என்கிறார் . 

நின்ற - தேகம் இந்திரியம் மனம் பிராணன் ஞானம் 
இவற்றைக் காட்டிலும் வேறுபட்டதாய் நின்ற . அன்றிக்கே , 
இவை அழியும் அன்றும் அழியாதே ஒரே தன்மையதாய் 
நின்ற என்னுதல் . ஒன்றை - இவற்றை நியமிக்கின்றதுமாய் , 
வேறுபட்ட சிறப்பினையுடையதுமான ஆத்மாவை . உணர்ந் 
தேனுக்கு ஆராய்ந்தேனுக்கு. 3( உயர்வற உயர்நலம் என்று 
அவனுடைய கல்யாண குணங்களிலே இழிந்தவர் ஆகையாலே , 
இதற்கு முன்பு மின்மினிபோலே இருக்கிற ஆத்ம சொரூபத் 
தில் கண்வைத்திலர் . அன்றிக்கே, பரிகரமும் பக்தியின் உரு 


2 


போலே என்றபடி . சொற்கள் தாம் , நிஷ்கர்ஷகம் என்றும் , அநிஷ்கர்ஷகம் 
என்றும் இரண்டு வகைப்படும் . அவற்றுள் , மிஷ்கர்ஷகமாவது , தர்மத்தையும் 
தர்மத்தையுடைய பொருளையும் பிரித்துப் பேசுவது . அரிஷ்கர்ஷகமாவது , 
தர்மத்தையும் தர்மத்தையுடைய பொருளையும் அபேதமாகப் பேசுவது . இவற் 
றுள் , நிஷ்கர்ஷகமும் , நியத நிஷ்கர்ஷகம் என்றும் , வைவஸீக நிஷ்கர்ஷகம் 
என்றும் இரண்டு வகைப்படும் . நியத நிஷ்கர்ஷகமாவது , தர்ம தர்மிகளைப் 
பிரித்தே பேசுதல் . இதற்கு உதாரணம் , வாசனையையுடையது மண் என்பது . 
வைக்ஷிக நிஷ்கர்ஷகமாவது , தர்ம தர்மிகளைத் தன் விருப்பத்திற்குத் தகப் 
பிரித்துச் சொல்லுவது . இதற்கு உதாரணம் , வஸ்திரம் வெண்மை நிறத்தை 
யுடையது என்பது . ஆக , மேல் நான்கு பாசுரங்களும் வைவணிக நிஷ்கர்ஷகம் 
என்பது எம்பார் நிர்வாஹம் . அநிஷ்கர்ஷகமாக ஆண்டான் நிர்வாகம் . ஆண்டான் , 
" நின்ற ஒன்றை என்பதற்குப் பிரகாரி பரியந்தமாக்கி , பிரகாரமான தன்மை 
யிலே சொல்லுகிறது என்று பொருள் அருளிச்செய்வர் . 

1. மேற் பாசுரத்திலே உள்ள ஒன்றும் ஒருவர்க்கு உண ரலாகாது 
உணர்ந்தும் மேலும் காண்பு அரிது " ) என்ற பதங்களைக் கடாக்ஷித்து , இப்பாசுரத் 
தின் பொருளை அருளிச்செய்கிறார் நின்ற என்று தொடங்கி 
2. மாதவங்கள் என்று ஒதவங்களின் மருவு சீவன் என்று ஒருவ நீ பெரும் 
பூதமல்லை இந்திரியமல்லை ஐம்புலனுமல்லை நற்புத்தி அல்லைகாண் 
சீதரன் பரந்தாமன் வாமனன் திருவரங்கனுக்கு அடிமை நீ உனக்கு 

ஏதும் இல்லை என்றறி அறிந்தபின் ஈதின் மாதவம் இல்லை எங்குமே . 
என்னும் திருவரங்கக் கலம்பகச் செய்யுள் இங்குக் கருதுதல் தகும் . 

3 . உணர்ந்தேனுக்கு ” என்று இப்பொழுது உணர்ந்ததாகச் சொல்லு 
வது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . உயர்வற என் 
தொடங்கி . பரிகரம் - கருவி ; ஈண்டு , ஞானம் , 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 5 211 
வத்தை அடைந்த ஞானமாகையாலே இதனை நினைப்பதற்குப் 
போது பெற்றிலர் என்னுதல் . இதனை ஆராய்ந்தேனுக்கு இது 
இருந்தபடி என் என்ன , அருளிச்செய்கிறார் மேல் : அதன் 
நுண் நேர்ழை - அதனுடைய வேறுபட்ட சிறப்பு . அது இது 
என்று - அநுபவித்த பொருள்களின் படி என்றாதல் , அநுப 
விக்கிறவற்றின்படி என்றாதல் அறியப் போகாது . ஒருவர்க்கு 
ஒன்றும் உணரல் ஆகாது-எத்தனை யேனும் மேம்பட்ட ஞானி 
யர்கட்கும் ஒரு சிறிதும் அறியப்போகாது . உணர்ந்தும் மேலும் 
காண்பு அரிது - 1 “ என்னிடத்திலேயே வைக்கப்பட்ட பக்தி 
யினாலே உண்மையாக அறிகிறதற்கும் பார்க்கிறதற்கும் என் 
னுடைய சொரூபத்தை அடைகிறதற்கும் தகுந்தவனாக இருக் 
கிறேன் என்கிறபடியே , அறியப்போகாது , அறிந்தாலும் 
கண்கூடாகப் பார்க்கவும் போகாது . 

சென்று சென்று பரம்பரமாய் - 2 செல்லச் செல்ல ஒன் 
றுக்கு ஒன்று மேலாய் இருக்கிற அன்னமயம் பிராணமயம் 
மனோமயம் என்னும் இவற்றுக்கு அவ்வருகாய் . யாதும் இன்றித் 
தேய்ந்து அற்று- அவற்றின் தன்மைகள் ஒன்றும் இன்றிக்கே 
அவற்றோடு அறத் தேய்ந்து அற்று . நன்று தீது என்று அறிவு 
அரிதாய் - 4 சரீரம் , சரீரத்தைக்காட்டிலும் இந்திரியம் , இந்திரி 
யங்களைக்காட்டிலும் மனம் , மனத்தைக்காட்டிலும் பிராணன் 
என்று ஒன்றுக்கு ஒன்று சிறப்பு உடைத்தாய் இருத்தல் 
போன்று , பிரகிருதி சம்பந்தப்பட்ட பொருள்களின் படியால் 


. 


1. உணர்தலுக்கும் காண்டலுக்கும் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் என் 
னிடத்திலேயே என்று தொடங்கி , 
" பக்த்யாது அநந்யயா பாக்ய : அஹம் ஏவம் விதம் அர்ஜுந 

ஜ்ஞாதும் த்ரஷ்டும்ச தத்வேக ப்ரவேஷ்டும்ச பரந்தப ” 
என்பது , ஸ்ரீ கீதை . 11 : 54 , 

2. தைத்திரீய உபநிடதத்தில் முதலில் அந்தமயனைச் சொல்லி , அதற்கு 
மேல் பிராணமயனைச் சொல்லி , அதற்குமேல் மனோமயனைச் சொல்லி , அதற்கு 
மேலாக ( அந்யோந்தர ஆத்மாவிஜ்ஞாநமயம் என்று ஆத்மாவைப் பிரஸ்தா 
பிக்கையால் , அதனைத் திருவுள்ளம்பற்றிச் செல்லச் செல்ல ) என்று தொடங்கி 
அருளிச்செய்கிறார் . அன்றிக்கே, “ தேஹ இந்த்ரிய மகஃ ப்ராண தீப்யோந்ய ” 
என்கிற உபநிடதவாக்கியத்தைத் திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார் என்னலு 
மாம் . 

3 . * அவற்றின் என்றது , சரீரம் முதலானவற்றைக் குறித்தது . 

4. சரீரம் முதலானவைகள் நன்று தீது என்று அறிய இருக்கைக்குக் 
காரணத்தையும் , ஆத்மா அங்கனம் அறியப்போகாது என்னுமதனையும் அருளிச் 
செய்கிறார் சரீரம் என்று தொடங்கி , 


( 5 ) 


212 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
நன்று என்றும் தீது என்றும் அறிய அரிதாய் இருக்கும் . நன் 
றாய் - இயல்பாகவே வேறுபட்டதாய் . ஞானம் கடந்தது - இந் 
திரியங்களால் உண்டாகின்ற ஞானத்துக்கு எட்டாது இருக்கும் . 
மேலே , அவை ஒன்றுக்கு ஒன்று நெடுவாசியாய் இருக்கச் செய் 
தேயும் ஒரு பிரமாணத்தால் அறியக்கூடிய ஒப்புமை உண்டு 
என்றார் ; இங்கு அதுவும் இல்லை என்கிறார் . ஆக , இப்பாட்டில் 
சாங்கிய சாஸ்திரத்தில் தத்துவங்களை எண்ணும் முறையாலே 
ஆத்ம சொரூபத்தைச் சொல்லும்படியையும் , அதனை அறிகை 
யில் உண்டான அருமையையும் சொல்லிற்று . 

855 
நன்றாய் ஞானம் கடந்துபோய் 

நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து 
ஒன்றாய்க் கிடந்த அரும் பெரும் பாழ் 

உலப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து 
சென்று ஆங்கு இன்பத் துன்பங்கள் 

செற்றுக் களைந்து பசை அற்றால் 
அன்றே அப்போதே வீடு 

அதுவே வீடு வீடாமே .? 
பொ - ரை : - ஐம்பொறிகளால் அறியப்படுகின்ற ஐம்புல இன் 
பங்களைக் கடந்து சென்று கொடிய ஐந்து இந்திரியங்களையும் அடக்கிப் 
பிரிக்க முடியாதவாறு பொருந்தி இருக்கிற கடத்தற்கு அரிய பெரிய 
எல்லை இல்லாத பிரகிருதி தத்துவத்தை ஆத்மாவைக் காட்டிலும் வேறு 
பட்டதாக உணர்ந்து , அதற்குமேல் ஆத்ம சொரூபத்து அளவும் நன்கு 
சென்று , இன்ப துன்பங்களுக்குக் காரணமான புண்ணிய பாவங்களை 
யும் விட்டு , அவற்றில் உள்ள ருசிவாசனைகளும் நீங்கினால் , நீங்கிய 
அன்றே அந்தக் கணத்திலே இவ் உலக வாழ்வினின்றும் விடுபட்டவன் 
ஆவான் ; அவ்வாறு விடுபட்ட அதுவே ஆத்ம அநுபவ மோக்ஷமாகும். 

வி - கு : - கடந்துபோய் ஈர்த்து உணர்ந்து உணர்ந்து செற்றுக் 
களைந்து பசை அற்றால் அன்றே அப்போதே வீடு என எச்சங்களை 
முடிக்க , 

ஞானம் ” என்றது , ஈண்டு ஞானத்தால் காணப்படும் விஷ 
யங்களை . நன்றாய் என்பதனைக் கொணர்ந்து சென்று என்றதனோடு 


மேலே கூறியவற்றால் பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் மேலே 
என்று தொடங்கி , 

2. இத் திருப்பாசுரத்தை , “ ஆரா இயற்கை அவா நீப்பின் என்ற திருக் 
குறளின் விசேட உரையில் மேற்கோளாகக் காட்டினர் பரிமேலழகர் . 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 6 


213 


கூட்டுக . நல் இந்திரியம் என்பதில் நல் என்பது கொடுமையின் 
மிகுதியைக் காட்டவந்தது ; நல்லபாம்பு என்பது போன்று . அதனை 
என்பதனைப் பாழ் ( பாழதனை ) என்பதனோடு கூட்டுக . 

ஈடு :-ஆறாம்பாட்டு . யோக சாஸ்திரத்திற் சொல்லுகிற 
படியே இந்திரியங்களை அடக்குதல் முதலியவற்றின் வடிவ 
மான யோகத்தாலே பிரகிருதியினின்றும் விடுபட்ட ஆத்ம 
சொரூபத்தை வருந்தினால் நேரே காணலாம் என்கிறார் . 

நன்றாய் ஞானம் கடந்து போய் - வேறுபட்டதான நன் 
மையையுடைத்தாய் , இந்திரிய ஞானத்துக்கு அறிய முடியாத 
தாய் இருக்கும் என்று அவற்றை மீண்டும் அருளிச்செய்கிறார் 
என்னுதல் . அன்றிக்கே , நன்றாய் என்கிற இது கிடக்க , 
ஐம்புல இன்பங்களைத் தப்பிப் போய் என்னுதல் . " ஜ்ஞாயத 
இதிஜ்ஞாநம் " என்கிற பிரக்கிரியையாலே , ஞாநம் என்கிறது . 
என்றது , ஞாநத்தால் காணப்படும் விஷயங்களை , ஞாநம் என்ற 
சொல்லாலே சொல்லுகிறது என்றபடி . நல் இந்திரியம் எல்லாம் 
ஈர்த்து -விஷயங்களைத் தப்பிப்போனாலும் , அவை இருந்த இடங் 
களிலே கொடுபோய் மூட்டக்கடவனவான ஆற்றலையுடைய இந் 
திரியங்களைக் கழித்து . ஒன்றாய்க் கிடந்த அரும் பெரும் உலப்பு 
இல் பாழ் அதனை உணர்ந்துஉணர்ந்து - அநாதிகாலம் இவ்ஆத் 
மாவோடு கலந்து கிடப்பதாய் , “ என்னுடைய மாயை தாண்ட 
முடியாதது என்கிறபடியே , ஒருவரால் கடக்க அரிதாய் ,, 
மகத்து அகங்காரம் முதலிய நிலைவேறுபாடுகளால் பரப்பை 
யுடைத்தாய் , போக மோக்ஷங்களை விளைத்துக் கொள்ளலாம் 


* நன்றாய் 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . நன்றாய் ஞானம் கடந்து போய் என்பதற்கு இரண்டு வகையாகப் 
பொருள் அருளிச்செய்கிறார் . முதற் பொருள் , மேற் பாசுரத்தின் அநுவாதம் . 
இரண்டாவது பொருள் அன்றிக்கே என்று தொடங்குவது . 
என்கிற இது கிடக்க என்றது , “ நன்றாய் ” என்பதனைப் பின்னே வருகின்ற 
" சென்று " என்பதற்கு அடைமொழி ஆக்கிப் பொருள் கூறுகின்றமையின் 
இங்கு அதற்குப் பொருள் இல்லை என்றபடி . << நன்றாய் " என்றதனை , 
ஞானம் கடந்து போய் " என்பதற்கு அடைமொழி ஆக்கலாகாது என்பதாம் . 

3. ஆயின் , ஞானம் என்ற சொல் , விஷயங்கள் என்ற பொருளைக் 
காட்டுமோ ? எனின் , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ஜ்ஞாயத இதி 
ஜ்ஞாநம் என்று தொடங்கி , அதனை விவரணம் செய்கிறார் ஞாநத்தால் - 
என்று தொடங்கி , பிரகிரியை - பிரித்துப் பொருள் கூறல் . 
4 . ( தைவீ ஹி எஷா குணமயீ மம மாயா துரத்யயா 

மாமேவ யே ப்ரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே 11 
என்பது , ஸ்ரீ கீதை , 7 : 14 . 


214 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
படியாய், பிரவாஹ ரூபத்தாலும் சொரூபத்தாலும் நித்தியமாய் 
இருக்கிற அசித்துத் தத்துவத்தை மிகவும் உணர்ந்து . மிக 
உணர்தல் என்றது , பிரகிருதியானது , காரியங்களாயும் கார 
ணங்களாயும் நிற்கும் என்னுமதனை உணர்தலைத் தெரிவித்த 
படி . 

ஆங்கு நன்றாய்ச் சென்று - தன் பக்கல் இனிமை உண்டு 
என்னும் புத்தியைப் பிறப்பிக்கக் கூடியதான இதில் கால் 
தாழாமல் , ஆத்ம சொரூபத்து அளவும் சென்று . இன்பம் துன் 
பங்கள் செற்றுக் களைந்து - அதனை விடத்தக்கது என்று 
விட்டாலும் , சுக துக்கங்களுக்குக் காரணமான புண்ணிய பாப 
கர்மங்கள் கிடக்குமாதில் பின்னையும் கொண்டு மூட்டுமே 
அன்றே ? அவற்றையும் விட்டு . பசை அற்றால்- அவற்றை விட் 
டாலும் ருசி வாசனைகள் கிடக்குமாகில் பின்னையும் கருவிலே 
தள்ளும் அன்றோ ? ஆதலால் , ருசி வாசனைகள் அற்றால் . 
அன்றே அப்போதே - அக்காலத்திலே அம் முகூர்த்தத்திலே . 
வீடு - பிரகிருதி சம்பந்தப்பட்ட பொருள்களிலும் தொற்று 
அறும் . பிரகிருதியைப் போன்று சுணையும் , மிருதுத் தன்மை 
யும் உடையர் இலர் . தன் பக்கல் பராமுக புத்தி பண்ணினா 
ரைத் தானும் முகம்பாராது . அதுவே வீடு - " அற்றது பற்று 
எனில் உற்றது வீடு உயிர் என்கிறபடியே , பிரகிருதி சம்பந் 
தப்பட்ட பொருள்களில் தொற்று அற்றவாறே ஆத்மாவை 
அடைதலாகிற அதுவே மோக்ஷமாக இருக்கும் . அதற்கு என்று 
ஒன்று செய்ய வேண்டுவது இல்லை என்பார் வீடாமே என்கிறார் . 
வீடாமே . * சர்வேஸ்வரனுக்குப் பிரகாரமாக ஆத்ம வஸ்துவை 
நினைத்து , அவ் வழியாலே இதனைப் பேறாக அன்றோ இவர் 


2 


1. மஹான் முதலான காரியாவஸ்தையைத் திருவுள்ளம்பற்றிப் பிரவாஹ 
ரூபத்தால் நித்தியமாய் என்றும் , காரணாவஸ்தையைத் திருவுள்ளம்பற்றிச் 
‘ சொரூபத்தால் நித்தியமாய் என்றும் அருளிச்செய்கிறார் . 

2. வீடு - விடப்படுதல் உளதாம் . 

3. இவன் ஆசை அற்றாலும் அநாதியாக் வருகிற ‘ பிரகிருதி சம்பந்தம் 
விடுமோ ? என்ன , பிரகிருதியைப் போன்று என்று தொடங்கி அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் . சுணை - நாணம். 

4. சர்வேஸ்வரனுக்குப் பிரகாரமாக என்று தொடங்கும் வாக்கியத் 
துக்குக் கருத்து , சர்வேய்வரன் பிராப்பியனாம் இடத்தில் , அவனுக்குப் பிரகார 
மாய்க் கொண்டு ஆத்மாவும் பிராப்பியமாகக் கடவது ஆகையாலே இதுவும் 
புருஷார்த்தமாமே என்கிறார் என்பது . 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 6 , 7 


215 


தாம் நினைத்திருப்பது . அவ்வளவு போகமாட்டாமல் , இதன் 
நன்மையைக் கண்டு இவ்வளவிலே கால் தாழ்வார்க்கும் போந் 
திருந்ததே ! என்கிறார் . தம்முடைய உத்தேசியத்தில் ஒரு சிறு 
பகுதியைப் புருஷார்த்தத்தில் முடிந்த நிலமாகக் கொள்ளுகை 
யாலே அன்றோ முன்பு இவர் இதனைச் சிரித்திருந்தது . ( 6 ) 

586 
அதுவே வீடு வீடுபேற்று இன்பந் தானும் அது தேறி 
எதுவே தானும் பற்று இன்றி யாதும் இலிகள் ஆகிற்கில் 
அதுவே வீடு வீடுபேற்று இன்பந் தானும் அது தேறாது 
எதுவே வீடு ? ஏது இன்பம் என்று எய்த்தார் எய்த்தார் எய்த்தாரே . 

பொ - ரை : - எம்பெருமானுக்குச் சரீரமாக மேலே கூறப்பட்ட 
அந்த ஆத்மாவின் அநுபவமே மோக்ஷமாகும் ; அம்மோக்ஷத்தை அடை 
தலால் உண்டாகும் இன்பமும் அதுவேயாம் என்று இப்படித் தெளிந்து , 
எந்தப் பொருள்களிலும் ஆசை இல்லாமல் அவற்றில் ருசி வாசனைகளும் 
இல்லாதவர்கள் ஆனால் , அதுவேதான் மோக்ஷம் ; மோக்ஷ இன்பமும் 
அதுவேயாம் ; இப்படித் தெளியாது , மோக்ஷம் என்பது யாது ? 
மோக்ஷ இன்பம் என்பது யாது ? என்று கலங்கினவர்கள் , என்றும் 
கலங்கினவர்களே ஆவர் என்றவாறு . 

வி - கு : - தேறிப் பற்று இன்றி ஆகிற்கில் அதுவே வீடு என்றும் 
தேறாது எய்த்தார் எய்த்தார் என்றும் முடிக்க . 

ஈடு : -ஏழாம்பாட்டு . மேலே கூறிய உபாயத்தின்படியே 
அந்த ஆத்மாவை அடையாமல் , அதிலே ஐயம் தொடரப்பெற்ற 
வர்கள் உருவக் கிலேசப்பட்டே போமித்தனை என்கிறார் . 

அதுவே வீடு - மேலே கூறிய அதுவே ஆத்மாவை அடைத் 
லாகிற மோக்ஷம் ஆகிறது . வீடு பேற்று இன்பம் தானும் அது 


1. நன்று ; 

இப்படி நினைத்திருப்பவர் " வீடாமே என்று அதிலே 
ஈடுபடுவான் என் ? எனின் , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் அவ்வளவு 
என்று தொடங்கி . 

2 , நன்று ; இப்போது இதனைக் கொண்டாடுகின்றவர் முன்பு 
செற்று ” ( திருவாய் , 1 , 2 : 5.) என்று கூறுவான் என் ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் தம்முடைய என்று தொடங்கி . ஒரு சிறு 
பகுதியை என்றது , தமக்கு உத்தேசியமான பகவத் அநுபவசுகத்திற்கு மிக 
மிக அல்பமான ஆத்ம அநுபவசுகத்தை , ஆக , ஈடுபடுகிறது அவர்கள் அபிப் 
பிராயத்தாலே . சிரித்திருப்பது தம் அபிப்பிராயத்தாலே என்பதாம் . 

3. மேலே கூறிய உபாயம் என்றது , மேலே கூறிய யோக சாஸ் 
திரத்தை, 


. 


216 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


Ke 


அந்த மோக்ஷத்தை அடைந்தால் வரும் இன்பமும் அதுவே . 
தேறி - இப்படித் தெளிந்து . எதுவே தானும் பற்று இன்றி - 
சரீரத்திலும் சரீர சம்பந்தப்பட்ட பொருள்களிலும் தொற்று 
அற்று . யாதும் இலிகள் ஆகிற்கில் - அவற்றில் ருசி வாசனை 
களும் அறப்பெறில் . என்றது , கர்மங்களைச் செய்து ஞானத் 
தையுடையனாய் , ஸ்திதப் பிரஜ்ஞாக்ய அவஸ்தை பிறந்து , யோக 
மும் தலைநின்று , ஆத்மாவை நேரே காணுதல் செய்யப்பெறில் 
என்றபடி . அதுவே வீடு- மேலே கூறிய ஆத்மாவை அடைதலே 
மோக்ஷம் . வீடுபேற்று இன்பம் தானும் அது - மோக்ஷத்தை 
அடைதலால் வரும் இன்பமும் அந்த ஆத்ம அநுபவம் .. 
தேறாது - இப்படித் தெளியமாட்டாமல் . எதுவே வீடு ஏது 
இன்பம் என்று எய்த்தார் . மோக்ஷம் ஆகிறது எது ? மோக்ஷ 
இன்பமாகிறது எது ? என்று இளைத்தவர்கள் . எய்த்தார் எய்த் 
தாரே - இளைத்தார் இளைத்தார் என்று உருவக் கிலேசப் 
பட்டே போமித்தனை ; 2 நிராஸ்ரயமாக ஆத்ம சொரூபத்தை 
நினைப்பதனால் பயன் இல்லை என்றபடி . 

( 7 ) 
857 
எய்த்தார் எய்த்தார் எய்த்தார் என்று 

இல்லத்தாரும் புறத்தாரும் 
மொய்த்து ஆங்கு அலறி முயங்கத் தாம் 

போகும்போது உன்மத்தர்போல் 
பித்தே ஏறி அநுராகம் 

பொழியும்போது எம்பெம்மானோடு 
ஒத்தே சென்று அங்கு உள்ளம் கூடக் 

கூடிற்றாகில் நல் உறைப்பே . 
1. கர்மங்களைச் செய்து என்றது , ஒரு பலத்தையும் விரும்பாமல் 
தத்தம் சாதிகளுக்கு உரிய தர்மங்களைச் செய்தல் . ஞானத்தையுடையனாய் 
என்றது , ஆத்மாவை அடைதற்குச் சாதனமுமாய் , ஐம்பொறிகளையும் அடக்கு 
தல் ஆன ஞானயோகத்திலே நிற்றலையுடையனாய் என்றபடி . ஸ்திதப் பிரஜ் 
ஞாக்ய அவஸ்தை பிறத்தலாவது , உலக விஷயங்கள் வந்து மேலிட்டாலும் 
கலங்காத தைரியத்தையுடையவனாகை . இங்கே , பகவத் கீதை இரண்டாம் அத் 
தியாயம் 55 - ஆம் சுலோகத்தைக் காணல் தகும் . யோகம் தலைநிற்கையாவது , 
ஞான ஆனந்த லக்ஷணமான ஆத்மவஸ்து விளங்கும்படி அட்டாங்க யோகத் 
திலே முதிர நிற்றல் . முதல் அடியில் கூறியது ஞானதசை . மூன்றாம் அடியிற் 
கூறியது பல தசை . 

2. பிராஸ்ரயமாக என்பதற்கு , யோகசாஸ்திர கிரமத்தால் அன் 
றிக்கே என்னுதல் . விசுவாசம் இல்லாமல் என்னுதல் என்பர் அரும்பத உரை 
காரர் . இந்த ஆத்மா எம்பெருமானுக்குப் பிரகாரமாக - சரீரமாக இருப்பது 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 8 


217 


1 


பொ - ரை : - இறந்தார் இறந்தார் இறந்தார் என்று வீட்டில் 
உள்ளவர்களும் வெளியில்உள்ளவர்களும் அந்த நிலையிலே ஒன்றாகக் 
கூடி அழுது கட்டிக்கொள்ள , தாம் உடலை விட்டுப் பிரிகிற காலத்தில் 
உன்மத்தரைப் போன்று நெஞ்சு கலங்க , அதனால் ஆசையானது மிக 
மிகப் பெருகுங் காலத்தில் கலக்கம் அற்றுத் தெளிவு பிறந்து எம் 
பெருமானிடத்தில் பொருத்தம் உண்டாகி அப் பெருமான் பக்கலிலே 
மனம் கூடினால் நல்ல வாய்ப்பு ஆகும் . 

வி - கு : -உன்மத்தர் - அறிவு கலங்கினவர் . அநூராகம் - ஆசை . 
உறைப்பு - உறுதி . 

ஈடு : -எட்டாம் பாட்டு . இப்படி அரிதில் பெறத்தக்க 
ஞானம் கைவந்தாலும் , அந்திமஸ்மிருதி இல்லையாகில் செய் 
தன எல்லாம் பயன் அற்றவையாம் என்கிறார் . 

எய்த்தார் எய்த்தார் எய்த்தார் என்று- இவனுக்கு உடலை 
விட்டு உயிர் பிரியும் நிலை வருதற்கு முன்னே இவன் இறப்பது 
விருப்பம் ஆகையாலே , முடிந்தான் முடிந்தான் முடிந்தான் 
என்று பலகாலும் சொல்லாநிற்பர்கள் ஆயிற்று . என்றது , 
இவன் கலங்கிய நிலையிலே நெஞ்சினைத் தெளிவித்து உத் 
தசியமான எம்பெருமானை நினைக்க வல்லனாம்படி செய்கை 
அன்றிக்கே , முடிந்தான் முடிந்தான் முடிந்தான் என்று 
இதனையே சொல்லாநிற்பர்கள் என்றபடி . இல்லத்தாரும் புறத் 
தாரும் - * இவன் தான் வாழ்கிற நாளில் இவர்களுக்கு ஒன்றும் 
கொடாமையாலே, இவனும் இது ஒரு நடுவிற் பெருங்குடியும் 
என் ? இவன் இறக்க உள்ள செல்வங்களை நாமே எடுத்துக் 
கொண்டால் ஆகாதோ ? என்று இருப்பர்கள் மனைவி முத 
லாயினோர்கள் . ( அவனும் இவர்களுமான கூட்டம் பொறாமை 
யாலே , போக அமையும் என்று இருப்பர்கள் புறம்புள்ளார் . 


என்றே ஆத்ம அநுபவம் செய்யவேண்டும் ; தனித்திருப்பதாகக் கொண்டு ஆத்ம 
அநுபவம் செய்யலாகாது என்றபடியாம் . ஆம்ரயம் - பற்றுக்கோடு . நிராம் 
ரயம் - பற்றுக்கோடு இல்லாதது . 

1. மேல் பாசுரத்தின் பொருளை அநுவதித்துக் கொண்டு " அங்கு 
உள்ளம் கூட " என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. " எய்த்தார் எய்த்தார் எய்த்தார் என்ற அடுக்குக்கு , பாவம் அருளிச் 
செய்கிறார் இவனுக்கு என்று தொடங்கி , 

3 . " இல்லத்தாரும் புறத்தாரும் மொய்த்து எய்த்தார் ” என்கைக்குக் 
காரணம் என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் இவன் தான் 
என்று தொடங்கி . நடுவிற் பெருங்குடி - கிராமண்யம் ; அதிகாரம் . 

28 


218 திருவாய்மொழி- எட்டாம் பத்து 
மொய்த்து - 1 கல்யாணத்துக்கு அழைத்தாலும் வாராதவர்கள் , 
துக்கம் உண்டானவாறே தாங்களே வந்து மேல் விழுவர்கள் . 

ஆங்கு அலறி - இவனுக்கு உள்ள தெளிவும் போம்படி 
கூப்பிடாநிற்பர்கள் . என்றது , மீண்டாலும் மீளலாம் என்று 
ஐயம்உண்டானநிலையிலே, அச்சத்தாலே பிராணன் போகும் 
படி கூப்பிடாநிற்பர்கள் என்றபடி முயங்க - கட்டிக் கொள்ள 
என்றது , கூப்பீட்டுக்குப் போகாத குறை பிராணனும் போம் 
படி , அன்புள்ளவர்களைப் போன்று மேலே விழுந்து கட்டிக் 
கொள்வர்கள் என்றபடி . தாம் போகும்போது - 3. இவர்களை 
யும் இந்தச்செல்வத்தையும் விட்டுப்போகாநின்றோமே என்று 
மனம் இங்கே இழுக்க , தன்னாலே மீள ஒண்ணாமையாலே 
சரீரத்தை விட்டுத் தாங்களே போகாநிற்பர்கள் . தாம் போகும் 
போது என்கிறார் காணும் , அப்பொழுதைய துக்கத்தைப் 
பற்ற . உன்மத்தர்போல் பித்தே ஏறி - ஆசை அற்ற பெரியோர் 
களும் கூட , உன்மத்தனுடைய நிலையைப் போன்று அறிவு 
கெட்டு , என்றது, தெளிவு பிறந்து தன்னையும் சர்வேம்வரனை 
யும் நினைக்கவேண்டிய நிலையிலே கலங்கி ) என்றபடி . அது 
ராகம் பொழியும் போது - இளையாளைப் பொன்னையும் பூட்டிக் 
கொடுவந்து முன்னே நிறுத்துவர்கள் . அன்றிக்கே , புத்திரர் 
முதலாயினார்கள் பக்கல் அன்பு செலுத்தாத நாட்களுக்கும் 
போர அன்பு செலுத்தத் தொடங்குவான் என்னுதல் . வாழ் 
கிற காலத்தில் , உலோபத்தாலே இவர்களுக்கு ஒன்றும் செய் 
யான் ; இப்போதாக , ‘புதைத்து வைத்த செல்வத்தை ஆபரண 
மாகப் பூட்டிக் காணப்பெற்றிலோம் என்று மதகு திறந்து 
அன்பு செலுத்துவான் . 


1 . மொய்த்து ” என்றதற்கு , பாவும் அருளிச்செய்கிறார் கல்யாணத் 
துக்கு என்று தொடங்கி , 

2. கூப்பீட்டுக்கு என்றது , எய்த்தார் எய்த்தார் எய்த்தார் என்று 
அலறியதைக் குறித்தபடி . 

3. தாம் ” என்பதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் இவர்களையும் ? 
என்று தொடங்கி . 

4. அநுராகம் பொழிவதற்குக் காரணத்தை அருளிச்செய்கிறார் - இளை 
யாளை ) என்று தொடங்கி . இளையாள் - இளைய மனைவி . 

5. ஆயின் , முன்பு அன்பு செலுத்த இல்லையோ ? எனின் , வாழ்கிற 
காலத்தில் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . " பொழியும் ” 
என்பதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் இப்போதாக என்று தொடங்கி , 


219 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 8 
எம்பெம்மானோடு ஒத்தே சென்று அங்கு உள்ளம் கூடக் 
கூடிற்றாகில் - 1 இப்படிக் கலங்குகிற சமயத்திலே தெளிவு 
உண்டாய் , தன்னையும் அவனையும் நினைத்து , அவனோடு ஓத்த 
சுத்தியையும் இது உடைத்து என்று நினைத்தல் ஆகிற இவ் 
அர்த்தம் கூடிற்றாகில் . என்றது , எம்பெருமானும் ஞான 
ஆனந்த லக்ஷணமாய் இருப்பன் ; இவ் ஆத்மாவும் ஞான 
ஆனந்த லக்ஷணமாய் இருக்கும் என்று நினைக்கும்படி அவ் 
ஆத்ம வஸ்துவிலே மனம் சேர்தலாகிற இவ் அர்த்தம் கூடு 
மாகில் என்றபடி , நல் உறைப்பு - நல்ல வாய்ப்பு . அல்லாத 
போது செய்தன எல்லாம் பயன் இல்லாதவையேயாம் . உன் 
மத்தர்போல் பித்தே ஏறில் விரும்பிய பயன் சித்தியாது ; 
அநுராகம் பொழியில் ஆதிபரதனைப்போல் மானாகப் போ 
மித்தனை . 

நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு " என்னும் பாட்டுத் 
தொடங்கி , நிஷ்கிருஷ்ட ஆத்ம அநுசந்தான மாத்திரமே 
அன்றிக்கே , பகவானுக்கு அடிமையாம் தன்மை பரியந்தமாக 
அநுசந்திக்கிறது என்றும் , இப்பாட்டில் , எம் பெம்மானோடு 
ஒத்தே சென்று அங்கு உள்ளம் கூடக் கூடிற்றாகில் என்னும் 
அந்திம ஸ்மிருதியும் , எம்பெருமான் , தனக்கு அடிமையாக இவ் 
ஆத்மாவை நினைத்திருக்குமாறு போன்று , இவனும் அவன் 
நினைவோடு ஒத்து அந் நிலையிலே அடிமையாம் தன்மையை 
தினைக்கிற நினைவு கூடுமாகில் நல்ல வாய்ப்பு என்றும் ஆண் 
டான் அருளிச்செய்வர் . நன்று ; பகவானுடைய குணங் 


1. எம்பார் நிர்வாஹத்துக்குச் சோப்பொருள் அருளிச்செய்கிறார் . இப்படி 
என்று தொடங்கி . அவனோடு ஒத்த சுத்தியையும் இதுஉடைத்து என்றது , 
ஆத்மாவினுடைய இயல்பான தன்மையைத் திருவுள்ளம்பற்றி . அங்கு - அந்த 
ஆத்மாவிலே. உள்ளம் கூட ” என்றது , அநுசந்திக்கையாய் , அநுசந்திக்கிற 
இத்தன்மை என்றபடி . 

2 . பயன் இல்லாதவையே யாம் என்றதனை விளக்குகிறார் . உன் 
மத்தர் என்று தொடங்கி ,. 

3. ஆண்டான் நிர்வாஹத்தை அருளிச்செய்கிறார் " நின்ற ஒன்றை ” 
என்று தொடங்கி , ஆண்டான் நிர்வாகத்தில் , எம் பெம்மானோடு ஒத்தே 
சென்று என்பதற்கு , எம்பெருமான் நினைவோடு ஒத்துச் சேர்ந்து ;அதாவது , 
அவன் இவனைச் சேஷமாக நினைத்திருக்குமாறுபோன்று , இவனும் அவனோடு 
ஒத்துத் தன்னை அவனுக்குச் சேஷமாக நினைத்து என்றும் , ( “ ஒத்தே சென்று ” 
என்பதில் உள்ள ஏகாரம் , இப்பொருளுக்கு அசை நிலை .) அங்கு என்பதற்கு , 
அந்நிலையில் ; அதாவது மரணதசையில் என்றும் , உள்ளம் கூட என்பதற்கு , 
அடிமையாக நினைத்திருத்தல் என்றும் பொருள் கோடல் வேண்டும் , அந்திம 
ஸ்மிருதி உயிர் உடலினின்றும் நீங்கும் காலத்து இறைவனை நினைக்கும் நினைவு , 


12 


220 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
களிலே ஈடுபட்டவராய் இருக்கிற இவர் இவற்றை எல்லாம் 
பேசுவது என் ? என்னில் , இப்படி அரிதாய் இருக்கிற இதனைக் 
கண்டீர் எனக்குக் காட்டித் தந்தது என்று அவன் பக்கல் 
செல்லுகின்ற செய்ந்நன்றி அறிதலே காரணமாம் என்க . ( 8 ) 

858 
கூடிற் றாகில் நல்உறைப்புக் கூடாமையைக் கூடினால் 
ஆடற் பறவை உயர்கொடி எம்மாயன் ஆவது அது அதுவே 
வீடைப் பண்ணி ஒருபரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் 
ஓடித் திரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லரே . 

பொ - ரை : - ஜீவாத்ம சொரூபமும் பரமாத்ம சொரூபமும் 
ஒன்றாகப் பெற்றால் நல்ல வாய்ப்புத்தான் ; ஆயின் , பொருத்தம் இல் 
லாத பொருள்கள் இரண்டு ஒன்றாகக் கூடுமேயானால் ஜீவாத்ம சொரூப 
மும் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்தியின் சொரூபமாக ஆகக் கூடும் ? அது 
இன்று ; ஆதலால் , அந்த ஜீவாத்ம சொரூபம் ஜீவாத்ம சொரூபமாகவே 
இருக்கும் ; ( பரமாத்ம சொரூபம் ஆகாது .) தம் மனம் சென்றது 
ஒரு வகையாலே மோக்ஷம் என்பது ஒன்றனைக் கற்பித்துக் கொண்டு 
சம்சாரத்தில் உழன்று திரியும் யோகிகளும் முக்காலத்திலும் உளராய் 
இருக்கின்றார்கள் ; இல்லாமல் இலர் என்றவாறு . 

வி - கு : - கூடாமை கூடினால் எம் மாயன் ஆவதும் கூடும் என்க . 
கூடாமையை என்றதிலுள்ள ஐகாரம் அசைநிலை . வீட்டை என 
வரற்பாலது , எதுகை நோக்கி வீடை என நிற்கிறது . * யோகிகளும் 
உளரும் என்பனவற்றில் உள்ள உம் அசைநிலை . யோகிகள் 
என்பது , இகழ்ச்சியின்கண் வந்தது . 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . அந்தி மஸ்மிருதியிலே ஜீவாத் 
மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் கூறப்பட்டவாறே , 
இந்த பேதம் உண்மை அன்று : தத்துவ ஞானம் பிறந்த ஆத் 
மாவும் பிரஹ்மமும் ஒன்று என்று கொண்டு , எப்பொழுதும் 
பிறவியிலே உழன்று திரிகிற ஆத்மாவையே பிரஹ்ம மாகச் 
சொல்லுகிற மாயாவாதிகளை இகழ்கிறார் . 

கூடிற்றா கில் நல் உறைப்பு - முன் கூறியதனையே மீண்டும் 
கூறுகிறார் . கூடாமை கூடினால் - முயற்கொம்பு ஆதல் , ஆகாயத் 
தாமரை மலர் ஆதல் , மலடி மகனாதல் பொருந்தாதன உலகத் 
திலே இருப்பனவாகப் பேசப்படுமாகில் , ஆடல் பறவை உயர் 
கொடி எம் மாயன் ஆவது - சர்வேஸ்வரனுடைய வாகனம் என் 
னும் உவகையின் மிகுதியாலே ஆடாநின்றுள்ள பெரிய திரு 


3 


எட்டாந் திருவாய்மொழி -- பா . 9 , 10 221 
வடியைக் கொடியாக உடையனாய் , ஆச்சரியமான குணங்களை 
யும் செயல்களையுமுடையனாய் , பெரிய திருவடி திருத்தோளிலே 
பின்பும் பிறகு வாளியுமாய், சம்சாரியாகிய இவ் ஆத்மா இருப் 
பது . அது அதுவே - அந்த ஆத்ம வஸ்து அந்த ஆத்ம 
வஸ்துவே . ஒரு பொருள் வேறு ஒரு பொருள் ஆகாதே 
அன்றோ. நித்தியசூரிகளுக்கும் - அவ்வருகாக இச் சம்சாரத் 
தில் உழலுகின்ற ஆத்மாக்களைச் சொல்லுவாரும் உளரோ ? 
என்ன , ஒரு பரிசே வீடைப் பண்ணி - சாஸ்திரங்களின் மூலமாக 
அன்றிக்கே , அஞ்ஞானம் கழிதலே மோக்ஷம் என்று தம் 
முடைய அறிவாலே ஒன்றைக் கட்டி . எதிர்வும் நிகழ்வும் 
கழிவுமாய் - இறந்தகாலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்னும் 
மூன்று காலங்களிலும் உளராய் . ஓடித் திரியும் யோகிகளும் 
உளர் - பிரயோஜனம் இல்லாமலே தட்டித் திரியும் மஹா 
யோகிகளும் உளர் . இல்லை அல்லரே - இல்லாமை இல்லை . 
காலம் அநாதி ; செய்துவைக்கும் பாவங்களுக்கு எல்லை இல்லை; 
ஆனபின்னர் , இப்படி இருப்பார் மஹாபுருஷர்கள் சிலர் 
உண்டாகக் கூடாதோ ? இவ் உலகத்தில் கூடாதது 
உண்டோ ? என்கிறார் . 

( 9 ) 
859 
உளரும் இல்லை அல்லராய் 

உளராய் இல்லை ஆகியே 
உளர் எம் ஒருவர் அவர் வந்து 

என் உள்ளத் துள்ளே உறைகின்றார் 
வளரும் பிறையும் தேய்பிறையும் 

போல அசைவும் ஆக்கமும் 
வளரும் சுடரும் இருளும்போல் 

தெருளும் மருளும் மாய்த்தோமே . 
பொ - ரை : - அடியார்களுக்கு இலர் 

* இலர் என்னாதபடி உளராய் 
இருப்பவரும் , அடியர் அல்லாதார்க்கு ‘ இலர் என்று சொல்லலாம் 
படியே உளராய் இருப்பவருமான எம் ஒருவர் உளர் ; அவ் இறைவர் 


1. பிறகுவாளி - பின்புறம் சாத்துகிற ஆபரண விசேடம் . சம்சாரி - 
பிறப்பு இறப்புக்களில் நன்றாக உழன்று திரிகின்றவன் ; ஆன்மா . 

2. அவ்வருகாக - அப்பாற்பட்டு இருக்கின்ற சர்வேய்வரனாக 

3. மாயாவா திகளை ( யோகிகள் என்று சொல்லுகிற ஆழ்வாருடைய 
மனோபாவத்தை அருளிச்செய்கிறார் காலம் அநாதி என்று தொடங்கி 


2222 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
வந்து என் மனத்திலே நித்தியவாசம் செய்கிறார் ; ஆதலால் , வளர் 
பிறைக்கு இருப்பது போன்ற வளர்ச்சியும் தேய்பிறைக்கு இருப்பது 
போன்ற குறைவும் உடையதாகிச் சூரியனும் இருளும் போன்று மாறி 
மாறி வரக் கூடியதான ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் அழித் 
தோம் . 

வி - கு . - இல்லை அல்லராய் உளர் ; இல்லையாகியே உளராய் எம் 
ஒருவர் உளர் என்று கூட்டுக . மூன்றாம் அடி , எதிர் நிரல் நிறை ; நான் 
காம் அடி , முறை நிரல் நிறை . சந்திரனுக்கு உள்ளதுபோன்று மாறி 
மாறி வரக் கூடியதான வளர்ச்சியும் குறைவும் இல்லாதபடியாகவும் , 
சூரியனும் இருளும் மாறி மாறி வருவது போன்று ஞானமும் அஞ் 
ஞானமும் மாறி மாறி வராதபடியாகவும் உள்ள ஒரே தன்மையதான 
ஞானம் கைவரப்பெற்றோம் என்பது பின் இரண்டு அடிகளின் கருத்து . 

ஈடு : -பத்தாம் பாட்டு . சாங்கியம் முதலான குத்ருஷ்டி 
மதங்களிலே நான் புகாதபடி தானே யாதொரு பயனையும் 
கருதாது என்னை அங்கீகரித்து , நினைவிற்கு வாய்த்தலையான 
மனத்திலே நித்தியவாசம் செய்கையாலே , என்னுடைய எல் 
லாத் துக்கங்களும் போயின என்கிறார் . 

இல்லை அல்லராய் உளரும் - ஈம்வரன் என்பான் ஒருவன் 
உளன் ; இல்லை என்ன ஒண்ணாதே இருக்கிறான் என்ற மாத்திர 
மாய் இருப்பன் என்பது ஸோவர சாங்கிய மதம் : என்றது , 
விதிவிலக்குகளைச் செய்வதற்கு ஆற்றல் இன்றிக்கே இருக்கும் 
கணவனைப்போன்று , ஈஸ்வரன் என்பான் உலகத்தை நியமித் 
தலில் ஆற்றல் இல்லாதவனாகி உளன் என்ற மாத்திரமேயாய் 
இருப்பன் என்றபடி . இல்லை ஆகியே உளராய் - இல்லை 
யாகியே காண் அவனுடைய உண்மை என்பான் நிரீஸ்வர 
சாங்கியன் : அந்த மதங்களை மறுக்கிறார் . அன்றிக்கே, அடி 
யர் அடியர் அல்லாதார் விஷயமாக்கி , இல்லை அல்லராய் உள 


1. பாசுரம் முழுதினையும் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
சாங்கியம் என்றது , நிரீஸ்வர சாங்கியனை . முதலான என்றதனால் , ஈய் 
வரன் உளன் என்கிற சாங்கியனை ( ஸேம்வர சாங்கியன் ) க்கொள்க . குத்ருஷ்டி 
வேதவாக்கியங்களுக்கு நேர்பொருள் காணாது மாறுபடப் பொருள் காண்பவன் . 

2. முதல் அடிக்கு இரண்டு வகையாகப் பொருள் அருளிச்செய்கிறார் . 
இல்லை அல்லராய் உளரும் ” என்பதனை ஸேஸ்வர சாங்கிய மத அநுவாத 
மாகவும் , " இல்லையாகியே உளர் ” என்பதனை நிரீம்வர சாங்கியமத அநுவாத 
மாகவும் திருவுள்ளம்பற்றி முதற் பொருள் அருளிச்செய்கிறார் ஈஸ்வரன் 
என்பான் என்று தொடங்கி , இரண்டாவது பொருளை அருளிச்செய்கிறார் 
அன்றிக்கே என்று தொடங்கி 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 10 , 11 


223 


ராய் இருப்பர் அடியார்கட்கு ; இல்லையாகியே உளராய் இருப் 
பர் அடியர் அல்லாதார்க்கு என்னுதல் . உளர் எம் ஒருவர் - 
குணம் உலகம் முதலியவைகளால் நிறைந்தவராய்க்கொண்டு 
உளராய் , அவற்றைக் காட்டி என்னை அங்கீகரித்த ஒப்பற்ற 
வர் . அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உறைகின்றார் -குணங் 
களால் மேம்பட்டவரான அவர் என்னளவும் வந்து , மயர்வு 
அற மதிநலம் அருளித் தாம் திருத்தின நெஞ்சிலே நித்திய 
வாசம் செய்யாநின்றார் . 

வளரும் பிறை போல ஆக்கமும் , தேய் பிறை போல அசை 
வும் , வளரும் 

சுடரும் போல் தெருளும் இருளும்போல் மருளும் 
மாய்த்தோம் விளக்கின் முன்னர் இருள் நில்லாதவாறு 
போன்று , அவர் என் மனத்திலே நித்தியவாசம் செய்கை 
யாலே , சந்திரனுக்கு வருதல் போன்று மாறி மாறி வரக்கூடி 
யனவான வளர்ச்சியும் குறைவும் , சூரியனும் இருளும் மாறி 
மாறி வருதல் போன்று மாறி மாறி வரக்கூடியனவான ஞான 
அஞ்ஞானங்களும் மாய்க்கப் பெற்றோம் . 

( 10) 
860 
தெருளும் மருளும் மாய்த்துத் தன் 

திருந்து செம்பொன் கழல் அடிக்கீழ் 
அருளி இருத்தும் அம்மானாம் 

அயனாம் சிவனாம் திருமாலால் 
அருளப்பட்ட சடகோபன் 

ஓர்ஆயிரத்துள் இப்பத்தால் 
அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் 

அண்ணல் கருமாணிக்கமே . 
பொ - ரை : - மாறிமாறி வருகின்ற ஞானத்தையும் அஞ்ஞானத் 
தையும் அழித்து , தனது திருந்திய செம்பொன்னாற் செய்யப்பட்ட 
வீரக்கழலை அணிந்த திருவடிகளின்கீழே அருள் செய்து இருத்துகின்ற 
அம்மானாம் பிரமனாம் சிவனாம் திருமாலால் கிருபை செய்யப்பட்ட 
ஸ்ரீசடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட ஒப்பற்ற ஆயிரம் தி 


ப் 


1. சந்திரனுக்கு வருதல் போன்று மாறி மாறி வரக்கூடியனவான 
வளர்ச்சியும் குறைவும் என்றது , சரீரத்தினுடைய வளர்தல் தேய்தல்களைச் 
சொல்லுகிறது . மாறி மாறி வரக் கூடியனவான ஞான அஞ்ஞானங்கள் என் 
றது , இவ் உலக விஷய சம்பந்தமான ஞான அஞ்ஞானங்களைச் சொல்லுகிறது . 


224 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


பாசுரங்களுள் இப் பத்துத் திருப்பாசுரங்களையும் கற்றவர்களை , நம் 
அண்ணலாகிய கருமாணிக்கம் திருவருள்செய்து திருவடிகளின் கீழே 
இருத்துவான் . 

வி - கு : - திருந்து அடி , செம்பொன் கழல் அடி என்றும் , அம் 
மானாம் திருமால் , அயனாம் சிவனாம் திருமால் என்றும் தனித் தனி 
கூட்டுக . மாய்த்து இருத்தும் அம்மான் என்க . இப் பத்தால் கரு 
மாணிக்கம் அருளி இருத்தும் என்க , 

ஈடு : -முடிவில் , 1 இப்பத்தும் கற்றாரை , தம்மை அங்கீ 
கரித்தாற் போலே அங்கீகரித்துத் தன் திருவடிகளின் கீழே 
வைத்துக்கொள்வான் என்கிறார் . 

தருளும் மருளும் மாய்த்து - 2 பிரஹ்மாவின் இராஜசம் 
அடியாக வந்த குத்ருஷ்டி ஞானமானதும் ,, சிவனுடைய 
காமச ஞானம் அடியாக வந்த ஆகமம் முதலான புற ஞான 
மான அஞ்ஞானமும் மாய்த்து . அன்றிக்கே , தம்முடைய அநு 
பவத்துக்கு விரோதியான இவ் உலக விஷயமான ஞான 
அஞ்ஞானங்களை வாசனையோடே போக்கி என்னுதல் . தன் 
திருந்து செம் பொன் கழல் அடிக்கீழ் - அடியார்களை வேறு 
ஒருவர் காலில் குனிய விடாததாய் , விரும்பத் தக்கதாய் , வீரக் 
கழலையுடைத்தான திருவடிகளின் கீழே . 5 இப்போதைய 


14 


அருளப்பட்ட " 


1. இப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருத்தும் . நம் அண்ணல் கரு 
மாணிக்கம் 

என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

என்றதன்பின் ( அருளி அடிக்கீழ் இருத்தும் ” என்கை 
யாலே , தம்மை அங்கீகரித்தாற்போலே அங்கீகரித்து என்கிறார் . 

2. இப்பாசுரத்தில் மாய்த்ததாகச் சொல்லப்பட்ட ஞான அஞ்ஞானங்களை 
இரண்டுவகையாக அருளிச்செய்கிறார் பிரஹ்மாவின் என்று தொடங்கி . 
குத்ருஷ்டி ஞானம் என்றது , ஈஸ்வரன் உளன் என்கிற சாங்கியனுடைய 
இராஜசத்தின் காரியமான அந்யதா ஞானத்தை. புற ஞானமான அஞ்ஞா 
னத்தை என்றது , ஈஸ்வரன் இலன் என்கிற சாங்கியனுடைய தாமதத்தின் 
காரியமான விபரீத ஞானத்தை , அந்யதா ஞானமாவது , பிறதெய்வங்கட்குத் 
தன்னை அடிமையாக நினைத்தல் . விபரீத ஞானமாவது , தனக்குத் தானே 
உரியவனாகவும் ஆத்மாவோடு அநுபவிக்கிற இன்பமே இன்பமாகவும் நினைக் 
கும் கேவலனுடைய ஞானம் . 

விஷயமான ஞான அஞ்ஞானங்கள் என்றது , 
அவற்றின் பிரிவாலும் சேர்க்கையாலும் வருங் கலக்கமும் தெளிவும் . 

" திருந்து " என்ற தன் பொருள் , அடியார்களை வேறு ஒருவர் 
காலில் குனியவிடாததாய் என்பது . 

5. வீரக்கழலைச் சொன்னதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் இப் 
போதைய என்று தொடங்கி , " திருமாலால் ” என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றிப் பிராட்டி முன்னாக என்கிறார் . 


3. இவ் 


4 . 


எட்டாந் திருவாய்மொழி - பா . 11 225 
வீரக்கழல் , பிராட்டிமுன்னாக அடைந்தாரை அவன்கையிலும் 
பிறர்கையிலும் காட்டிக் கொடாத வீரக்கழல் . அருளி இருத் 
தும் - கேவல கிருபையாலே இருத்தும் . அயனாம் சிவனாம் அம் 
மானாம் திருமாலால் - பிரமன் சிவன் முதலிய எல்லா ஆத்மாக் 
களுக்கும் நிர்வாஹகனாய் சர்வேஸ்வரனான திருமகள் கேள்வ 
னாலே . அருளப்பட்ட சடகோபன் - “ மயர்வு அற மதிநலம் அரு 
ளினன் ” என்கிறபடியே , அருளுக்குப் பாத்திரரான ஆழ்வார் . 
இந்த அருளுக்கு வாய்த்தலை பிராட்டி ஆதலின் திருமாலால் 
என்கிறார் . 


ஓர் ஆயிரத்துள் இப்பத்தால் நம் அண்ணல் கருமாணிக் 
கம் அருளி அடிக்கீழ் இருத்தும் - எல்லாப் பொருள்கட்கும் 
நிர்வாஹகனாய் - விரும்பத்தக்க வடிவழகையும் குணங்களையு 
முடையனான சர்வேஸ்வரன் தானே அருள் செய்து தன் திரு 
வடிகளின் கீழே சேர்த்துக்கொள்ளும் . இத் திருவாய்மொழி 
கற்றார்க்குத் தாம் பெற்ற பேறு என்கிறார் . 

( 11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
கண் நிறைய வந்து கலந்தமால் இக் கலவி 
திண்ணிலையா வேணுமெனச் சிந்தித்துத் - தண்ணிதுஎனும் 
ஆருயிரின் ஏற்றமது காட்ட ஆய்ந்துரைத்தான் 
காரிமாறன் தன் கருத்து . 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


1. வாய்த்தலை - பிறப்பிடம் . 

2. மாணிக்கம் முடிந்து ஆளலாய் இருக்கையாலும் , இனிய பொருளாய் 
இருக்கையாலும் விரும்பத்தக்க வடிவழகையும் குணங்களையுமுடையனான 
சர்வேஸ்வரன் என்கிறார் . 

3. " அருளப்பட்ட சடகோபன் அருளி அடிக் கீழ் இருத்தும் ” என்ற 
தனால் பலித்த பாவத்தை அருளிச்செய்கிறார் இத் திருவாய்மொழி என்று 
தொடங்கி . 

29 


ஒன்பதாம் திருவாய்மொழி - ( கருமாணிக்கமலை 

" 
முன்னுரை 
ஈடு : - 1 மேல் திருவாய்மொழியிலே , முதல் இரண்டரைப் 
பாசுரங்களாலே அவனுடைய அழகு , சீலம் முதலானவைகளை 
அருளிச்செய்து , அவற்றைப் போன்று சிறந்ததாய் அநந் 
யார்ஹமுமாய் இருக்கிற ஆத்ம சொரூபத்தை மற்றைப் பாசு 
ரங்களாலே அருளிச்செய்து இனியர் ஆனார் . அந்த அடிமை 
இன்பத்தாலே பிரீதராய், பிரீதியின் பரவசத்தாலே தரமான 
தன்மை அழிந்து ஒரு பிராட்டி நிலையை அடைந்தவராய் , தம் 
முடைய நிலையை அந்யாபதேசத்தாலே பேசி இனியர் ஆகிறார் 
இத் திருவாய்மொழியில் . 3 " பிரீதியில் அந்யாபதேசம் உள் 
ளது இத் திருவாய்மொழி ஒன்றுமே " என்று ஆழ்வான் நிர் 
வஹிப்பர். 

திருப்புலியூரில் எம்பெருமானோடே இயற்கைப் புணர்ச்சி 
புணர்ந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி , அவனாலே கொள்ளப்பட்ட 
மனத்தினையுடையளாய் இருக்கிறபடியை உயிர்த்தோழியான 
வள் கண்டு , 5 இவள் வடிவில் வேறுபாட்டாலும் சொற்களின் 
வேறுபாட்டாலும் புணர்ச்சி உண்டானமையை அறிந்தாள் ; 
இவற்றில் ஒன்றையும் அறியாதே , 8 " என்னுடைய தந்தையா 
ரான ஜனகமஹாராஜர் , கணவனுடைய கலவிக்குத் தகுந்த 


1. மேல் திருவாய்மொழிக்கும் இத்திருவாய்மொழிக்கும் உள்ள இயை 
பினை அருளிச்செய்கிறார் மேல் திருவாய்மொழியிலே என்று தொடங்கி . 
அநந்யார்ஹம் எம்பெருமானைத் தவிர வேறு ஒருவர்க்கும் உரியது அல்லாதது . 

2. இத் திருவாய்மொழியில் வருகின்ற " அப்பன் திருவருள் மூழ் 
கினளே ) என்றதனைத் திருவுள்ளம்பற்றிப் பிரீதியின் பரவசத்தாலே 
என்கிறார் . 

3. பிரீதியின் பரவசத்தாலே அந்யாபதேசமாகப் பேசுகிறார் இத் 
திருவாய்மொழியில் என்பதற்கு , ஆப்த சம்வாதம் காட்டுகிறார் பிரீதியில் 2 
என்று தொடங்கி . 

4. மேலே அருளிச்செய்ததனை விரித்து அருளிச்செய்கிறார் திருப் 
புலியூரில் என்று தொடங்கி . 

5. இத் திருவாய்மொழியில் வருகின்ற “ புனை இழைகள் அணிவும் ” 
என்ற திருப்பாசுரத்தைத் திருவுள்ளம்பற்றி இவள் வடிவில் வேறுபாட் 
டாலும் என்றும் , அருமாயன் பேர் அன்றிப் பேச்சு இலள் என்பது 
போன்றவைகளைத் திருவுள்ளம்பற்றிச் * சொற்களின் வேறுபாட்டாலும் 
என்றும் அருளிச்செய்கிறார் . 
6. பதி ஸம்யோக ஸுலபம் வயோ த்ருஷ்ட்வா ச மே பிதா 

சிந்தார்ணவக த 3 பாரம் நாஸஸாத ஆப்லவோ யதா ) 
என்பது , ஸ்ரீராமா. அயோத் . 118 : 34 , 


12 


" 


ஒன்பதாந் திருவாய்மொழி - முன்னுரை 


227 


என் வயதைப் பார்த்து ” என்கிறபடியே , தகுந்த யௌவனப் 
பருவமுடையவள் என்னும் இவ்வளவே கொண்டு , தந்தை 
முதலியோர் " சுயம்வரத்துக்கு இராஜபுத்திரர்கள் வருவது 
என்று நகரத்திலே மணமுரசு அறைவிக்க , அதனைக் கேட்ட 
தோழியானவள் , " பரதன் இராஜா என்று அறைவித்த முரச 
ஒலி செவிப்பட்டபோது ஸ்ரீபரதாழ்வான் பட்ட எல் 
லாம் பட்டு , " இம் முரச ஒலி பெண்பிள்ளை செவிப்படுமாகில் 
1 மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழாத தன்மையளாய் 
இருக்கிற இவள் உயிர்தரியாள் , ஏற்கவே தடுக்க வேண்டும் , 
அது செய்யுமிடத்தில் திருப்புலியூர் நாயனாரோடே புணர்ச்சி 
உண்டானமையை அறிவிப்போமாகில் நம்காவற் சோர்வாலே 
வந்ததாம் என்றாம் ; அறிவியாது ஒழியில் இவள் வாழாள் ; 
இனி , இவ்வளவில் செய்வது என் ? என்று பார்த்தாள் . 

அங்கனம் பார்த்தவள் , 24 இவர்கள் தாமும் இவளுக்கு 
வடிவிலே ஒரு வேறுபாடு உண்டு ; இதற்குக் காரணம் யாதோ ? 
என்று விசாரியாநின்றார்கள் ; நாமும் இவர்கள் தம்மோடே 
ஆராய்வதிலே இழிந்து அவ்வழியாலே அறிந்தோமாய் இதனை 
விலக்க வேண்டும் " என்று அறுதியிட்டுக்கொண்டு, இவள் 
வடிவு இருந்தபடியால் இவளுக்குத் திருப்புலியூர் நாயனா 
ரோடே புணர்ச்சி உண்டாயிற்றுப்போலே இருந்தது ; அவனு 
டைய குணங்களையும் செயல்களையுமே வாய் புலற்று நின்றாள் ; 
நீங்கள் செய்கிறவற்றைத் தவிருங்கோள் என்று அறத 
தொடு நிற்க எண்ணினாளாய் , இது தருமம் அன்று என்ன , 
ஆனால் , நீ சொல்லுகிற திருப்புலியூர் நாயனாருக்கு இவளுக்குத் 
தகுதியான சிறப்பு உண்டாக வேண்டும் : ஒப்பனையும் ஆண்மை 
யும் குணமும் செல்வமும் கொடையும் காதலும் உண்டாகவேண் 
டும் ; நல்ஒழுக்கமுடையனாக வேண்டும் ; வேதார்த்த தத்துவஞான 
முடையனாக வேண்டும் ; இவை எல்லாம் உளவோ ? என்ன , 
கூறுகிறாள் மேல் : நீங்கள் கேட்கிற அளவு அன்று : இவை 


3 


1 . 


1 . " மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் 
மன்மதனே ) என்பது , நாய்ச்சியார் திரு . 1 : 5 . 
2 . தோழிக் குரியவை கோடாய் தேஎத்து 

மாறுகோள் இல்லா மொழியுமா ருளவே ” 
என்ற களவியற் சூத்திரத்திற்கு நக்கீரனார் எழுதியுள்ள உரையை இங்குப் 
படித்து அறிதல் தகும் . 

3. • அறத்தொடு நிற்றல் என்பது , தக்கதனைச் சொல்லி நிற்றல் 
என்றபடி . அறம் - தக்கது . அன்றிக்கே , பெண்டிர்க்கு அறம் என்பது கற்பு 
கற்பின் தவைவிற்றல் என்னலுமாம் . 


" என்று 


228 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
எல்லாம் குறைவு அற்றவன் : இவை ஒன்றும் இல்லையேயாகி 
லும் , இவள் தான் திருப்புலியூர் நாயனருக்கே உரியவள் 
ஆனாள் ; நீங்கள் செய்கிற இவற்றைத் தவிர்மின் 
அதனை விலக்குகிறாள் . இது , மணவிலக்கு என்பது ஒரு 
கிளவித்துறை ஆகும் . 

திருமந்திரத்திலே, தனக்கும் பிறர்க்குமாய் இருக்கும் இருப் 
பைக் கழித்து அவனுக்கே அடிமையாதல் என்னும் தன்மை 
யைச் சொல்லக்கடவது அன்றோ; அதனை இங்குச் சொல்லு 
கிறது . மேல் திருவாய்மொழியில் , அவனுக்கே அடிமையாக 
இருத்தல் என்னும் தன்மை சொல்லிற்று ; இத் திருவாய்மொழி 
யில் பிறர்க்கு உரியனாய் இருத்தலும் , தனக்குத்தானே உரிய 
னாய் இருத்தலும் ஆகிய இரண்டும் பேறு அன்று என்கிறது . 
ஒரு கன்னி ஆகில் , ஒருவனுக்கேயாய் இருக்கையும் , ஒருவ 
னுக்கே ஆனால் பிறர்க்கு உரியள் அல்லளாய் இருக்கையும் 
அன்றோ சொரூபம் . 

861 
கருமாணிக்க மலைமேல் 

மணித்தடம் தாமரைக் காடுகள் போல் 
திருமார்வு வாய் கண் கை உந்தி 

கால் உடை ஆடைகள் செய்ய பிரான் 
திருமால் எம்மான் செழுநீர் வயல் 

குட்ட நாட்டுத் திருப்புலியூர் 
அருமாயன் பேரன்றிப் பேச்சிலள் 

அன்னைமீர் ! இதற்கு என்செய்கேனோ ? 


4 


1. மணவிலக்கு என்பது , அகப்பொருள் துறைகளுள் ஒன்று . 

2. சுவாபதேசப் பொருள் அருளிச்செய்கிறார் திருமந்திரத்திலே 
என்று தொடங்கி , தனக்கும் பிறர்க்குமாய் இருக்கும் இருப்பைக் கழித்து 
என்றது , பிரணவத்தில் ஈடுப்பதமான உகாரத்திலே , அவனுக்கே உரியனாக 
இருத்தலுக்கு விரோதியான பிறர்க்கு உரியனாக இருத்தல் , தனக்குத் தானே 
உரியனாக இருத்தல் என்னும் இவற்றைக் கழித்து என்றபடி . 

3. ஆனால் , மேல் திருவாய்மொழிக்கும் இத் திருவாய்மொழிக்கும் 
வேற்றுமை யாது ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் மேல் 
திருவாய்மொழியில் என்று தொடங்கி , 

4. அது யாங்ஙனம் ? என்ன , ஒரு கன்னி என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


. 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 1 


229 


பொ - ரை : - கரிய தாகிய ஒரு பெரிய மாணிக்கமலை மேலே 
தெளிந்த தடாகத்தில் பரப்பு மாறத் தாமரைகள் மலர்ந்தாற்போலே , 
திருமார்பும் திருவாயும் திருக்கண்களும் திருக்கைகளும் திரு உந்தியும் 
திருவடிகளும் தரித்திருக்கின்ற சிவந்த திருப்பீதாம்பரமும் என்னும் 
இவற்றையுடைய உபகாரகனும் , திருமாலும் , எம்மானும் , செழுநீர் 
வயல் சூழ்ந்த குட்டநாட்டிலேயுள்ள திருப்புலியூரில் எழுந்தருளியிருக் 
கின்ற அருமாயனும் ஆன எம்பெருமானது திருப்பெயரை அல்லாமல் 
வேறு ஒரு வார்த்தையும் பேசுகின்றாள் இலள் ; அன்னைமீர் ! இதற்கு 
என்செய்கேன் ? 

வி - கு : - முதல் இரண்டு அடிகள் இல்பொருள் உவமை .. 
திருவாய்மொழி , அறுசீர்க் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் . 

ஈடு : -முதற்பாட்டு . அவனுடைய திவ்விய அவயவங்களின் 
அழகினைக்கண்டு மற்று ஒன்று அறியாதபடி ஈடுபட்டாள் என் 
கிறாள் . “ கருமாணிக்கக் குன்றத்துத் தாமரைபோல் திருமார்பு 
கால் கண் கை செவ்வாய் உந்தியான் " என்று “ இருத்தும் 
வியந்து " என்னும் திருவாய்மொழியில் அநுபவித்த அதனைத் 
தோழி பேச்சிலே பேசி இனியர் ஆகிறார் . 

கருமாணிக்க மலைமேல் - 2 அநுபவிப்பார் நெஞ்சு குளிரும் 
படி கருமையையுடைத்தாய் , பிரகாசத்தால் மிக்கு இருப்பதாய் , 
தனக்குமேல் ஒன்று இல்லாததான இனிமையையுடையதாய் 
இருப்பது ஒரு மலைமேலே . அன்றிக்கே, கரிய நிறத்தோடு 
கூடியே இருள் நீக்குவது ஒருமலை என்றுமாம் . இல்பொருள் 
உவமை இருக்கிறபடி . மணித்தடம் தாமரைக்காடுகள் போல் 
இப்படி இருப்பது ஒருமலை மேலே , தெளிந்தது ஒருதடாகமாய் , 
அது காடுபடத் தாமரை பூத்தாற்போலே ஆயிற்றுத் திருமேனி 
யும் அழகிய உறுப்புக்களும் இருப்பது . செய்ய திருமார்வு - 
பற்றாசான பெரியபிராட்டியார் எழுந்தருளியிருக்கும் திரு 
மார்வு . திருமார்விற்குச் சிவப்பு பிராட்டி எழுந்தருளி இருப்ப 


3 


1. பின் மூன்று அடிகளை நோக்கி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
“ இருத்தும் வியந்து ” என்னும் திருவாய்மொழியில் அநுபவித்த அநுபவம் 
பின் நாட்டுகிறது என்கிறார் கருமாணிக்கம் என்று தொடங்கி 

2. மாறுபட்ட நிறங்களாகிய கருமையும் செம்மையும் ஒரு பொருளில் 
இருத்தல் கூடாமையாலே , கருமையால் குளிர்த்தியையும் , மாணிக்கம் என்கை 
யால் ஒளியின் மிகுதியையும் , மலை என்கையாலே இனிமையின் மிகுதியையும் 
நினைக்கிறது என்கிறார் அநுபவிப்பார் என்று தொடங்கி . 

3. பற்றாசு - பற்றுக்கோடு . 


230 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
தனாலே . வாய் - 1 அவள் வழியாலே உறவு செய்தார்க்கு அது 
கூலமான வார்த்தைகளைப் பேசுகிற திருப்பவளம் . கண் - இன் 
சொற்கள் சொல்லப்புக்கு இனியனான தன்னைக் கண்ட காட்சி 
யாலே தடுமாறினால் , குறையும் தலைக்கட்டிக் கொடுக்கும் கண் . 
கை - நோக்கிற்குத் தோற்றாரை அணைக்கும் கை , உந்தி - 
2 உத்தேசியமான நிலத்திலே விழாநின்றால் நடுவே காற்கட்ட 
வல்ல திரு உந்தி . 3 நடுவே அமுக்கும் சுழி அன்றோ. கால் - 
இவை எல்லாவற்றிற்கும் தோற்று விழும் திருவடிகள் . செய்ய 
உடை ஆடைகள் - * அங்கே கிடந்து அநுபவிக்கும் திருப் 
பீதாம்பரம் ; 5 “ கமலபாதம் ” என்னா, " சிவந்த ஆடை . 
னக் கடவது அன்றோ. 

பிரான் - இவ் உறுப்புக்களினுடைய அழகு முழுதும் 
பக்தர்களுக்காகவே என்று இருக்குமவன் . திருமால் - 
7 அழகே அன்றிக்கே , இவளுக்கு ஈடான மேன்மையும் 
உண்டு. யாவர் ஒருவருக்கு அந்த ஜனக்குலத்தில் பிறந்த 
பிராட்டி மனைவி ஆக இருக்கிறாளோ , அந்தப் பெருமாளுடைய 
பராக்கிரமம் அளவிட்டு அறியக் கூடாததாய் இருக்கிறது 


. 


என் 


1. திருமார்பினைக் கூறியபின் வாயினைக் கூறுதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் ‘ அவள் வழியாலே என்று தொடங்கி , அவள் என்றது , 
பெரிய பிராட்டியாரை . 

2. உத்தேசியமான நிலம் - திருவடிகள் , 

3. ரசோக்தியாக அருளிச்செய்கிறார் நடுவே என்று தொடங்கி 
சுழி 
ஈழி - நீர்ச்சுழியும் திருநாபித்தடமும் . 

4. அங்கே இடந்து - திருவடிகளிலே கிடந்து , 

5. திருவடிகளிலே விழுந்து அநுபவிக்கக் கூடியதாக இருக்குமோ ? 
என்ன , கமலபாதம் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
து , அமலனாதிபிரான் . செய் . 1. சிவந்த ஆடை என்பது , ஷை . செய் . 2 . 

6 . ( பிரான் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் இவ் உறுப்புக் 
களினுடைய என்று தொடங்கி , பிரான் - உபகாரகன் . 

நதேரூபம் நச ஆகார : ந ஆயுதா ந ச ஆஸ்பதம் 

ததாபி புருஷகாரோ பக்தாதாம் த்வம் ப்ரகாபாஸே 3) 
என்பது , ஜிதந்தா தோத்திரம் . 5 . 

7. திருமகள் கேள்வனாக இருப்பது , இறைமைத் தன்மைக்கு அடை 
யாளம் ஆகையாலே அருளிச்செய்கிறார் அழகே என்று தொடங்கி , அதற்குப் 
பிரமாணம் காட்டுகிறார் யாவர் ஒருவருக்கு என்று தொடங்கி 

" அப்ரமேயம் ஹி தத் தேஜ : யஸ்ய ஸா ஜநகாத்மஜா 

நத்வம் ஸமர்த்தஸ் தாம் ஹர்த்தும் ராம சாபாய்ரயம் வரே 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 37 : 18 


1 , 


ஒன்பதாந் திருவாய்மொழி -பா, 1 , 2 231 
என்கிறபடியே . எம்மான் இவளை அவனுக்குக் கொடுங் 
கோள் என்றால் , இவளுக்கு அவன் தரம் போருமோ ? என்ன 
வேண்டாதபடி இருப்பதே என் நாயன் ! என்கிறாள் . செழு 
நீர் வயல் - அழகிய நிறைந்த தண்ணீரையுடைத்தான வயல் 
சூழ்ந்த . குட்டநாட்டுத் திருப்புலியூர் - குட்டநாடு என்று அந் 
நாட்டுக்குப் பெயர் . அரு மாயன் - பெறுதற்கு அரிய ஆச்சரி 
யத்தையுடையவன் . பேர் அன்றிப் பேச்சு இலள் - பரம் 
வியூகம் விபவம் என்னும் இவைகட்கு உரிய திருநாமங்களைச் 
சொல்லுகின்றிலள் . அன்றிக்கே , அல்லாத உகந்தருளின 
திவ்விய தேசங்களில் நிற்கிறவர்கள் பெயர்களும் சொல்லு 
கிறிலள் என்னுதல் . அன்னைமீர் இதற்கு என்செய்கேனோ - 
அவர்களோடு ஒக்கத் தானும் இப்போது அறிந்து சொல்லு 
கிறாள் என்னும் இடம் தோற்ற, இதற்கு நான் எதனைச் செய் 
வேன் என்கிறாள் . 

( 1 ) 
862 
அன்னைமீர் ! இதற்கு என்செய் 

கேன் ? அணி மேருவின்மீது உலவும் 
துன்னுசூழ் சுடர் நாயிறும் 

அன்றியும் பல்சுடர்களும் போல் 
மின்னு நீள்முடி ஆரம் 

பல்கலன் தானுடை எம்பெருமான் 
புன்னை அம் பொழில் சூழ்திருப் 

புலியூர் புகழும் இவளே . 
பொ - ரை : - தாய்மார்களே ! அழகிய மஹா மேருமலையின் 
மேலே சஞ்சரிக்கின்ற , நெருங்கிச் சூழ்ந்த ஒளியையுடைய சூரியனையும் 
அப்படியே ஒளியையுடைய பலவகைப்பட்ட நக்ஷத்திரங்களையும் போலே , 
மின்னுகின்ற நீண்ட திருமுடியையும் ஆரங்களையும் பலவகைப்பட்ட 
ஆபரணங்களையும் ஆகிய இவற்றை எல்லாம் தரித்திருக்கின்ற எம்பெரு 


1. தோழியானவள் தலைவியைப்போன்று, தலைவனை" எம்மான் என்றல் 
பொருந்துமோ ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் - இவளை 
என்று தொடங்கி . 

அன்னை என்னை என்றலும் உளவே 
தொன்னெறி முறைமை சொல்லினும் எழுத்தினும் 

தோன்றா மரபின என்மனார் புலவர் . ( தொல் . பொருள் , 246. சூ . ) 
என்பது இலக்கணம் , 


232 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


மான் எழுந்தருளியிருக்கின்ற , புன்னைமரங்கள் நிறைந்த அழகிய சோலை 
கள் சூழ்ந்த திருப்புலியூர் என்னும் திவ்விய தேசத்தை இவள் புகழ் 
கிறாள் ; இதற்கு நான் என்செய்வேன் ? 

வி - கு : - மேரு திருமேனிக்கும் , நாயிறு திருமுடிக்கும் , பல் 
சுடர்கள் ஆரம்பல் கலன்கட்கும் உவமை . 

ஈடு : - இரண்டாம் பாட்டு . 1 அவனுடைய ஆபரணங்களின் 
அழகில் அகப்பட்டாள் என்கிறாள் . 

அன்னைமீர் இதற்கு என் செய்கேன் - 2 நீங்கள் கற்பித் 
திலீர்கோள் ; நான் கற்பித்திலேன் ; இதற்கு நான் எதனைச் செய் 
வேன் ? அணி மேருவின்மீது உலவும் துன்னு சூழ் சுடர் நாயி 
றும் - அழகிதான மேருவின்மேலே சஞ்சரிக்கின்றவனுமாய் , 
காண்கிற அளவு அன்றிக்கே, நெருங்கிச் சூழ்ந்த ஒளியை 
யுடைய வேறுபட்ட சிறப்பினையுடையனான சூரியனும் . அன் 
றியும் பல்சுடர்களும் போல் - மற்றும் அப்படியே இருக்கிற 
நக்ஷத்திரங்கள் முதலான ஒளிப்பொருள்களும் போலே . மின்னு 
நீண் முடி - துன்னு சூழ் சுடர் நாயிறு என்று சொன்ன திரு 
முடி . ஆரம் - 4 ( அம் சுடர் மதியம் பூண்டு " என்கிறபடியே , 
பூண்ட திரு ஆரம் . பல்கலன் - அல்லாத திவ்விய ஆபரணங்கள் . 
எம்பெருமான் - பிரீதியின்வார்த்தை . என்றது , இத்தன்மைகள் 
பொய் ஆகாதபடி இருந்த என் நாயன் என்கிறாள் என்றபடி . 
புன்னை பூம் பொழில் சூழ் - 6 சோலை வாய்ப்பை அன்றோ 
இவள் சொல்லுகிறது . என்றது , சோலையிலே கலந்தார் வார்த் 
தையாய் அன்றோ இது இருக்கிறது என்றபடி . திருப்புலியூர் புக 


1 . மூன்றாம் அடியை நோக்கி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . மீண்டும் இத்திருப்பாசுரத்தில் " இதற்கு என் செய்கேன் என்கிறவ 
ளுடைய கருத்தினை அருளிச்செய்கிறார் நீங்கள் என்று தொடங்கி . இதற்கு 
என்றது , புகழ்ந்து பேசுகிற இதற்கு என்றபடி . 

3. " துன்னு சூழ் சுடர் ” என்றதனை , " பல்சுடர்கள் ” என்றதற்கும் 
அடையாகக் கூட்டிப் பொருள் அருளிச்செய்கிறார் அப்படியே என்று 
தொடங்கி . 

4. அம் சுடர் மதியம் பூண்டு என்பது , திருவாசிரியம் . 1 . 

5 . அம் சுடர் மதியம் என்று ஆரத்தை மதியமாக உருவகம் செய்த 
படியால் , " பல்கவன் என்பதற்குப் " பல் சுடர்களை உவமையாகக் கொள்க . 

6. புணர்ச்சிக்கு அடையாளம் சொல்லுகிற இவ்விடத்திலே , சோலையை 
வர்ணிக்கின்ற தலைவியின் வார்த்தையை அநுவதிக்கிற தோழியினுடைய 
மனக் கருத்தை அருளிச்செய்கிறார் சோலை வாய்ப்பை என்று தொடங்கி, 


4 


1 . 


ஒன்பதாந் திருவாய்மொழி 

- பா . 2 , 3 233 
ழும் இவளே - 1 பிள்ளாய் ! இவ் ஊர் வாசி எங்கே அறிந்தாள் ? 
அவனுடைய ஆபரணங்களின் அழகினைப் போன்று அவ் 
ஊரில் சோலையிலும் அவ் ஊரிலும் குமிழிநீர் உண்டாளாய்த் 
தோற்றுகிறது இல்லையோ இவள் வார்த்தையாலே . ( 2 ) 

863 
புகழும் இவள் நின்று இராப்பகல் 

பொருநீர்க்கடல் தீப்பட்டு எங்கும் 
திகழும் எரியொடு செல்வது 

ஒப்பச் செழுங்கதிர் ஆழிமுதல் 
புகழும் பொருபடை ஏந்திப் 

போர்புக்கு அசுரரைப் பொன்றுவித்தான் 
திகழும் மணி நெடு மாடம் 

நீடு திருப்புலியூர் வளமே . 
பொ - ரை : - அலைகள் மோதுகின்ற தண்ணீரையுடைய ஒரு கட 
லானது , நெருப்புக்கொளுத்தி எங்கும் விளங்குகின்ற தீக்கொழுந்தோடு 
செல்வதைப்போன்று , செழுமையான கிரணங்களையுடைய சக்கரம் முத 
லான புகழப்படுகின்ற போர் செய்கின்ற ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு 
போரிலே புக்கு அசுரர்களை அழித்தவனான எம்பெருமான் எழுந்தருளி 
யிருக்கின்ற விளங்குகின்ற அழகிய நீண்ட மாடங்கள் உயர்ந்து 
தோன்றுகிற திருப்புலியூர் என்னும் திவ்விய தேசத்தின் வளப்பத்தை 
இவு 
வள் இரவும் பகலும் இடைவிடாது புகழாநின்றாள் . 

வி - கு : - புலியூர் வளம் இவள் இராப்பகல் நின்று புகழும் எனக் 
கூட்டுக.பொருசீர்க்கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியொடு செல்வது , 
எம்பெருமான் திவ்விய ஆயுதங்களைத் தரித்துக்கொண்டு செல்வதற்கு 


3 


- 


உவமை . 


என்ன , 


இவள் 


ஈடு : - மூன்றாம் பாட்டு . " ஒப்பனை அழகு இருடிகளும் 
சொல்லார்களோ , இது கலவிக்கு அறிகுறி ஆக வேண்டுமோ ? 

* “ கணவனை நன்றாகத் தழுவிக்கொண்டாள் " என் 
1 . இவள் ” என்கிறவளுடைய கருத்தை அருளிச்செய்கிறார் 
பிள்ளாய் என்று தொடங்கி . 

என்றது , நனி இளையளான 
இவள் என்றபடி . 

2 . வள் புகழும் என்கிறதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் 
அவனுடைய என்று தொடங்கி . 
3. " தம் த்ருஷ்ட்வா பத்ருஹந்தாரம் மஹர்ஷிணாம் ஸுகாவ 

வஹம் 
பபூவ ஹ்ருஷ்டா வைதேஹீ பர்தாரம் பரிஷஸ்வஜோ ” 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 30 : 40 . 

30 


234 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


கிறபடியே ,வீரத்தின் சிறப்பினைக் கண்டு அணைக்கும் பிராட்டி 
வார்த்தையாக அன்றோ, இவள் வார்த்தை இருக்கிறது என் 
கிறாள் . 

புகழும் இவள் நின்று இராப்பகல் - வீரத்தின் சிறப்பினை 
அறிந்து ஈடுபடும் பருவம் அன்றிக்கே இருக்கிற இவள் , கேட் 
டார் வாய் கேட்டு ஒருகால் சொல்லிவிட்டாளோ , இரவு பகல் 
நின்று வாய்புலற்றா நின்றாள் . நெஞ்சாலே நினைத்துவிட்ட 
அளவேயோ ? நாணம் குடிபோய் வாய்விட்டுப் புகழ்கிறாள் 
என்பாள் புகழும் என்கிறாள் . பொரு நீர்க் கடல் தீப் பட்டு 
பொராநின்றுள்ள திரையையுடைத்தான கடல் 1 நெருப்புக் 
கொளுந்தி . எங்கும் திகழும் எரியொடு செல்வது ஒப்ப - பரப்பு 
மாறிக்கொண்டு பிரகாசிக்கின்ற நெருப்போடே கூட நடந்து 
செல்லுமாறுபோலே ஆயிற்று ஆயுதங்களால் வந்த புகரும் 
திருமேனியும் இருக்கிறபடி , புகழும் பொரு படை செழுங் கதிர் 
ஆழிமுதல் ஏந்தி- போர் செய்கின்ற மிக்க ஒளியையுடைத்தான 
திருவாழி முதலான அழகிய ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு . 
புகழும் படைஎன்றது , " ஞானமுடைய திருவாழி முதலான ஆயு 
தங்களாலே புகழப்பட்ட வெற்றி ஒலியையுடைய பெருமானை 
என்கிறபடியே , அழகிய ஆயுதங்களால் புகழப்படுகின்ற எம் 
பெருமான் என்றபடி . அங்கன் அன்றிக்கே , 3 பிரசித்த 
மான வீரத்தையுடையவனும் பராக்கிரமங்களாலே மகிழச் 
செய்கின்றவனுமான ஸ்ரீராமபிரான் " என்கிறபடியே , கையும் 
ஆயுதமுமாகப் பொருத்தம் இருந்தபடி என் ? என்று பகைவர் 
கள் புகழும்படியைச் சொல்லுகிறது என்று எம்பெருமானார் 
அருளிச்செய்வர் . போர் புக்கு அசுரரைப் போன்றுவித்தான் - 
ஆயுதம் தரித்தவனாய்ப் போரிலே புக்குத் தீயோர்களை முடித் 


1. நெருப்பு என்றது , வடவாமுகாக்கியை . இது , கடலின் நடுவில் 


உள்ளது . 


தாற்றுக் கமுகவனம் சூழ் அரங்கர் சயனமுகக் 
காற்றுப் புலரும்படி முதல் வீசும் கறைக்களத்தன் 
நீற்றுச் சிவந்தெழும் கார் ஆழித்தீசீசுடும் நீள்கழலின் 

ஆற்றுப் பெரும் பெருக்கு அண்டம் எல்லாம் கொள்ளும் அந்தத்திலே . 
என்ற திருவரங்கத்து மாலைச் செய்யுள் இங்குக் கருதல் தகும் . 

2. ஹேதிபி : சேதநாவத்பி : உதீரித ஜயஸ்வகம் ” 
என்பது , இரகுவம்சம் . 10 . 
3 . " பாத்ரோஃப்ரக்யாத வீர்யஸ்ய ரஞ்ஜநீயஸ்ய விக்ரமை : 

பய்யத யுத்தலுப்த : அஹம் க்ருத : காபுருஷ த்வயா 
என்பது , ஸ்ரீராமா , சுந் . 106 : 6 . 


1 


ஒன்பதாந் திருவாய்மொழி-- பா . 3 , 4 235 
தான் . பொன்றுவிக்கை - முடிக்கை . திகழும் மணி நெடு மாடம் 
நீடு திருப்புலியூர் வளம் - ஒளி பொருந்திய மாணிக்கங்களை 
யுடைய ஓங்கின மாடங்களையுடைத்தாய்க் கல்பகாலம் வரை 
யிலும் அழியாததான திருப்புலியூரில் அழகைப் புகழும் . வளம் - 
அழகு . பகைவர்களுக்குக் கிட்ட ஒண்ணாமைக்கு அவன் தான் 
வேண்டா ; அவ் ஊரே அமையும் . பிராட்டி , ஸ்ரீமிதிலையை 
விட்டு 1 “ ஸ்ரீராகவனுடைய வீட்டில் ” என்று திரு அயோத் 
யையைப் புகழுமாறுபோலே, இவள் திருநகரியை விட்டுத் திருப் 
புலியூர்ப் புகழையே புகழாநின்றாள் என்பாள் , வளமே புக 
ழும் என்கிறாள் . 24 பகைவர்களாலே வெல்ல முடியாத 
அயோத்யை " என்கிற பரமபதத்தை நினைத்திருக்குமாறு 
போலேகாணும் , இவள் அவ் ஊரை நினைத்திருப்பது . 3 " மாக 
வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் , ஏகம் எண்ணும் இராப் 
பகல் இன்றியே " என்பதே அன்றோ அங்கும் இவர் 
பாசுரம் , 

( 3 ) 


864 


ஊர்வளங் கிளர் சோலையும் 

கரும்பும் பெரும் செந்நெலும் சூழ்ந்து 
ஏர் வளம் கிளர் தண்பணைக் 

குட்டநாட்டுத் திருப்புலியூர் 
சீர்வளங் கிளர் மூஉலகு 

உண்டு உமிழ் தேவபிரான் 
பேர்வளங் கிளர்ந்து அன்றிப் 

பேச்சிலள் இன்று இப் புனை இழையே. 
பொ - ரை : - ஊரினது வளப்பத்தைக் காட்டுகின்ற சோலையும் 
கரும்பும் பெரிய செந்நெற் பயிர்களும் சூழ்ந்து ஏர்களினுடைய வளப் 
பம் விளங்குகின்ற குளிர்ந்த வயல்களையுடைய குட்டகாட்டிலே உள்ள 


1. " ஸமா த்வாத தத்ர அஹம் ராகவஸ்ய நிவோகே 

புஞ்ஜாநா மாநுஷாந் போகாக் ஸர்வகாம ஸம்ருத்தி ” 
என்பது , ஸ்ரீராமா . சுக் . 33 : 17 . 

2 . " திகழும் மணிநெடு மாடநீடு என்ற அடைமொழிக்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் பகைவர்களாலே என்று தொடங்கி 

3. இப்படிப் பரமபதத்தை உத்தேசியமாக நினைத்திருப்பாரோ ? என்ன , 
* மாக வைகுந்தம் என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
இது , திருவாய் . 9.3 : 7 . 


236 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
திருப்புலியூரில் எழுந்தருளியிருக்கின்ற, குணங்களின் நன்மை முழுதும் 
செயலிலே விளங்கும்படி மூன்று உலகங்களையும் உண்டு உமிழ்ந்த தேவ 
பிரானுடைய அழகிய திருப்பெயர்களைக் கிளர்த்தியோடே இன்று 
சொல்லுகிறாள் ; அதனைத் தவிர்ந்து , இந்தப் புனை இழை வேறு ஒரு 
வார்த்தையும் சொல்லுகிறாள் இலள் . 

கு - புனையிழை : வாளாபெயராய் நின்றது . பேச்சு இலள் . 
அன்றிக்கே , பேசிலள் என்னலுமாம் . 

ஈடு : -நான்காம் பாட்டு . வெறும் ஆண்பிள்ளைத்தனமே 
போராதே , ஆபத்திற்குத் துணைவன் ஆகவும் வேண்டுமே ? 
என்ன , அக் குறைதான் உண்டோ இவனுக்கு ? என்கிறாள் . 
புனல் தரு புணர்ச்சியை அன்றோ இவள் வாய் புலற்றுகிறது . 

ஊர்வளம் கிளர்சோலையும் - ஊரில் செல்வத்தைக் கோட் 
சொல்லிக் கொடுக்கும் சோலை என்னுதல் . அன்றிக்கே , ஊர் 
களுக்கு இட்டுச் சொல்லும் சிறப்புக்களைத் தெரிவிக்கும் சோலை 
என்னுதல் . கரும்பும் பெரும் செந்நெல்லும் சூழ்ந்து - வயல் 
அடங்கக் கரும்பும் , அதற்கு நிழல்செய்யும் செந்நெல்லும் 
சூழ்ந்து கிடக்கும் . ஏர் வளம் கிளர் - ஏரால் உண்டான அழகை 
யுடைத்தாய் என்னு தல் . ஏரினுடைய கூட்டத்தைச் சொல்லிற் 
றாதல் . என்றது , உழுவது நடுவதாய்ச் செல்லாநிற்கை . தண் 
பணை - மருதநிலம் என்னுதல் ; அழகிய நீர்நிலம் என்னுதல் . 
மருதநிலம் என்றதனால் வயலைச் சொன்னபடி . சீர் வளம் கிளர் 
மூ உலகு உண்டு உமிழ் - குணங்களின் நன்மை அடையச் செய 
லிலே தெரியும்படி எல்லா உலகங்களையும் வயிற்றிலே வைத்து , 
வெளிநாடு காண உமிழ்ந்த. தேவபிரான் - அயர்வு அறும் 
அமரர்கள் அதிபதி.பேர் வளம் -திருப்பெயர்களினுடைய அழகு 
என்னுதல் ; திருப்பெயர்கள் முழுதும் என்னுதல் . கிளர்ந்து 
அன்றிப் பேச்சு இலள் - குணங்களுக்கும் செயல்களுக்கும் வாசக 
மான திருப்பெயர்களை , கடல் கிளர்ந்தாற் போலே பெரிய 
கிளர்த்தியோடே அன்றே இவள் சொல்லுகிறது . என்றது , 
நாம் திருப்பெயரைச் சொல்லுமாறு போலேயோ ) இவள் 


1 . மூஉலகு உண்டு என்றதனைத் திருவுள்ளம்பற்றிப் புனல்தரு 
புணர்ச்சி என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

2. ஊர்களுக்கு இட்டுச் சொல்லும் என்று தொடங்கும் இரண்டாவது 
பொருளுக்குக் கருத்து , ஒருவன் ஓர் ஊரைக் கவிபாடும்போது அதன் சிறப் 
பினைப் பாடுதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது திருப்புலியூர்ச் சோலை 
என்பது . 


1 . 


ஒன்பதாந் திருவாய்மொழி 

- பா . 4 , 5 237 
சொல்லுகிறது என்றபடி . இன்று - இவ் வேறுபாடும் நன்மை 
யும் நேற்று இல்லைகாண் . இப் புனையிழையே - திருப்பெயரைச் 
சொல்லச் சொல்ல ஒருபடி ஆபரணம் பூண்டாற்போலே இரா 
நின்றாள் . 

(4 ) 
865 
புனையிழைகள் அணிவும் 

ஆடை உடையும் புதுக்கணிப்பும் 
நினையும் நீர்மையது அன்று இவட்கு 

இது நின்று நினைக்கப் புக்கால் 
சுனையினுள் தடம் தாமரை 

மலரும் தண் திருப்புலியூர் 
முனைவன் 

மூஉலகாளி 
அப்பன் திரு அருள் மூழ்கினளே . 
பொ - ரை : - ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற அலங் 
காரமும் , ஆடையை உடுத்துக்கொண்டிருக்கின்ற அழகும் , வடிவிலே 
பிறந்திருக்கும் புதிய ஒளியும் நின்று நினைக்கப்புக்கால் இவளுக்கு இது 
நினைக்கக்கூடிய தன்மையது அன்று ; நீர்ச்சுனைகளிலே பெரிய தாமரை 
கள் மலர்கின்ற குளிர்ந்த திருப்புலியூரில் எழுந்தருளியிருக்கின்ற முன் 
னோன் , மூன்று உலகங்களையும் ஆளுகின்றவன் , உபகாரகன் ஆகிய 
எம்பெருமானுடைய திரு அருளிலே மூழ்கினாள் . 

கு - இவட்கு இது நினையும் நீர்மையது அன்று என்று 
மாற்றுக . முனைவன் - முன்னோன் . 

ஈடு : - ஐந்தாம் பாட்டு . 1 ஆபத்திற்குத் துணையாதல் மாத் 
திரம் போருமோ ? இவளுக்குத் தக்க செல்வமும் அவனிடத்தில் 
உண்டாக வேண்டுமே ? என்ன , அதுவும் உண்டு என்கிறாள் . 

புனை இழைகள் அணிவும்- ஆபரணங்கள் நாம் பூட்டினாற் 
போலே இருந்தனவோ ? ஆடை உடை 

ஆடை உடையும் - முகத்தலை அறிந்து 
உடுத்ததாய் இருந்ததோ ? புதுக்கணிப்பும் - நீர்பாய்ந்த வயல் 
போலே இவள் வடிவிலே பிறந்த செவ்வி பாரீர்கோள் ! நின்று 
நினைக்கப்புக்கால் நினையும் நீர்மையது அன்று இவட்கு இது 
தொடங்கிவிடுதல் அன்றியே , காலம் என்னும் ஒரு பொருள் 
உள்ளவரையிலும் நின்று ஆராயப்புக்காலும் , இவளுக்குப் 


என்றதனைத் திருவுள்ளம்பற்றி அவதாரிசை 


1 . 

மூஉலகு ஆளி 
அருளிச்செய்கிறார் . 


238 திருவாய்மொழி எட்டாம் பத்து 
பிறந்த இவ் அழகுகள் நினைக்கப் போகா . என்றது , 
முடியாது வேதவாக்குக்கள் திரும்பின ” என்கிற விஷயத்தை 
அளவிட்டு அறியினும் , இவள்படி அளவிட்டு அறியமுடியாது 


1 14 பேச 


என்றபடி . 


2 


இவை எல்லாவற்றாலும் நீ அறிந்த தன்மை 

யாது ? 
என்ன , அப்பன் திரு அருள் மூழ்கினள் என்கிறாள் . சுனையினுள் 
தடம் தாமரை மலரும் ஒரு பூவே தடாகத்தைக் கண்செறி 
இட்டாற்போலே மலரும் . என்றது , அவ் ஊரில் பொருள்கள் 
பிறர்க்கு இடம் கொடா ) என்கிறாள் என்றபடி . இதனால் , இவ 
ளுக்குப் புறம்பு போக்கு இல்லை என்பதனைத் தெரிவிக்கிறாள் . 
திருப்புலியூர் முனைவன் - அவ் ஊருக்கு முதல்வன் . மூ உலகு 
ஆளி - எல்லா உலகங்களையும் ஆளுகின்றவன் . என்றது , 
ஐஸ்வரியத்துக்குப் புறம்பு ஒருவரைத் தேடிப் போகவேண்டா 
தவன் என்றபடி . அப்பன் - ஐஸ்வரியத்தாலும் குறைவறப் 
பெற்றேன் என்று தன்பிரீதியாலே சொல்லுகிறாள் . திரு 
அருள் மூழ்கினள் - கடல் கொண்ட பொருளை எங்ஙனே மீட்கப் 
பார்க்கிறபடி ? அருட்கடலிலே மூழ்கின இவளை மீட்கலாமோ 
உங்களாலே ? 

( 5 ) 
866 
திருவருள்மூழ்கி வைகலும் 

செழுநீர் நிறக் கண்ணபிரான் 
திருவருள்களும் சேர்ந்தமைக்கு 

அடையாளம் திருந்த உள 
திருவருள் அருளால் அவன் சென்று 

சேர்தண் திருப்புலியூர் 
திருவருள் கமுகு ஒண்பழத்தது 

மெல்லியல் செவ்விதழே . 


என்பது 


தாமரை 


1 . " யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மாஸாஸஹ 
தைத்திரீய , ஆனந் . 9 : 1 . 
2 . 

என்ற ஒருமைக்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
ஒரு பூவே என்று தொடங்கி , 

3 . " மூழ்கினள் ” என்றதனால் பலித்த பொருளை அருளிச்செய்கிரார் 
கடல்கொண்ட என்று தொடங்கி . அதனை விவரணம் செய்கிறார் அருட் 
கடலிலே என்று தொடங்கி .. 


1 


1 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 6 


239 


பொ - ரை : - கடல்போன்ற திருநிறத்தையுடைய கண்ணபிரா 
னுடைய திரு அருளிலே எப்பொழுதும் முழ்கித் திரு அருள்களையும் 
அடைந்தமைக்கு அடையாளம் மறைக்க ஒண்ணாதபடி இருக்கின்றன ; 
திருவருளைச் செய்வதற்காக அவன் சென்று தங்கி இருக்கின்ற குளிர்ந்த 
திருப்புலியூர் என்னும் திவ்விய தேசத்தில் திரு அருளாலே வளர்கின்ற 
பாக்கு மரத்தினது சிறந்த பழத்தைப்போன்று இருக்கிறது , இப் பெண் 
ணினுடைய சிவந்த உதடானது . 

வி - கு : - செழுநீர் - கடல் . அடையாளம் திருந்த உள ; இம் 
மெல்லியல் செவ் இதழ் கமுகு ஒண்பழத்தது என்று கூட்டுக . அருள 
ஆல் - அருளால் என விகாரப்பட்டது . அருள் - அருள்வதற்கு . சென்று 
என்பது , ஈண்டுத் தன்மையின் கண் வந்தது . வந்து என்பது பொருள் , 
கமுகு - பாக்குமாம் . அதன் பழம் , செந்நிறமாக இருக்கும் . 

ஈடு :-ஆறாம்பாட்டு . செல்வம் மாத்திரம் போருமோ ? 
வள்ளலாக இருக்கவேண்டாவோ ? என்ன , அவனுடைய வள் 
ளல் தன்மையிலே அகப்பட்டுக் கலந்தமைக்கு அடையாளம் 
தெளிவாக உண்டு என்கிறாள் . 

வைகலும் திரு அருள் மூழ்கி - பலகாலம் அவனுடைய அரு 
ளிலே மூழ்கி . நாம் கண்டதனை அறிவோம் இத்தனை அன்றோ; 
எதிர்சூழல் புக்கு இப்படிப் பரிமாறித் திரிகிறது எத்தனைகாலம் 
உண்டு, அதனை அறிந்தோமோ ? செழுநீர் நிறம் கண்ணபிரான் 
அழகு எளிமைகளைக் காட்டிக் காணும் இவளை இப்படி அகப் 
படுத்திற்று , திருவருள்களும் சேர்ந்தமைக்கு - அவனுடைய 
அருள் எல்லாம் இந்த வடிவு ஒன்றிலும் வந்து சேர்ந்தமைக்கு . 
அடையாளம் திருந்த உள - அவனுடைய அங்கீகாரம் பெற்ற 
மைக்கு அடையாளம் தெளிவாக உள . இதனை அறிந்தபடி 
யாங்ஙனம் ?) என்ன , திருவருள் அருள - குணாகுண நிரூபணம் 
பண்ணாமல் அங்கீகரித்தலாகிற 

தன்மையைச் செய்வதற்காக ; 
திருவருள் செய்கைக்காக - என்றபடி அவன் சென்று சேர் தண் 
திருப்புலியூர் - கலங்காப் பெருநகரம் கலவிருக்கையாக இருக்க 


3 


1. மூன்றாம் அடியைத் திருவுள்ளம்பற்றி அவதாரிகை அருளிச் 
செய்கிறார் . 

2. மேல் நான்காம் பாசுரத்தில் " இன்று இப்புனையிழை " என்றதற்கு , 
“ வைகலும் திரு அருள் மூழ்கி ” என்றது மாறுபட்டது ஆகாதோ ? எனின் , 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ‘ சாம் கண்டதனை என்று தொடங்கி . 

3. அருள் என்னாமல் " திருவருள் என்றதற்குக் கருத்து அருளிச் 
செய்கிறார் ‘ குணாகுண நிரூபணம் என்று தொடங்கி , 


240 


திருவாய்மொழி- எட்டாம் பத்து 


அன்றோ, அவன் இங்கு வந்து அணியன் ஆயிற்று . திருவருள் 
கமுகு ஒண்பழத்தது மெல்லியல் செவ் .-- இதழே - திருவருட் 
கமுகு என்று சில உண்டு ; அதாவது , நீரால் வளருகை அன் 
றிக்கே , பெரியபிராட்டியாரும் சர்வேச்வரனுமாகக் கடா 
க்ஷிக்க அதனால் வளருவன சில ; அதனுடைய அழகிய பழம் 
போலே இராநின்றது , மெல்லிய தன்மையளான இவளுடைய 
அதரம் . அவ் வாயிலே அறியலாய் அன்றோ இருக்கிறது . ( 6 ) 

867 
மெல்லிலைச் செல்வ வண்கொடிப் 

புல்க வீங்கு இளம் தாள் கமுகின் 
மல்லிலை மடல்வாழை ஈன்கனி 

சூழ்ந்து மணம் கமழ்ந்து 
புல்லிலைத் தேங்கினூடு 

கால்உலவும் தண் திருப்புலியூர் 
மல்லல் அம் செல்வக் கண்ணன் 

தாள் அடைந்தாள் இம் மடவரலே .. 
பொ - ரை : - மெல்லிய இலைகளையும் அழகிய வளப்பத்தையு 
முடைய வெற்றிலைக் கொடியானது தழுவ , அதனாலே பருத்த இளமை 
பொருந்திய அடியையுடைய பாக்குமரங்களின் அருகிலுள்ள பெரிய இலை 
யையும் மடலையுமுடைய வாழை மரங்களினுடைய இனிய கனிகள் 

சூழ , 
அதனால் வாசனை வீசிக்கொண்டு , இலைகளையுடைய புல்லாகிய தென்னை 
மரங்களின் மத்தியில் தென்றற்காற்று திரிகின்ற குளிர்ந்த திருப்புலி 
யூரில் எழுந்தருளியிருக்கின்ற மிக்க செல்வ வளப்பத்தையுடைய கண்ண 
பிரானது திருவடிகளை இப்பெண்ணானவள் அடைந்தாள் . 

வி - கு : - சூழ்ந்து : சூழ ; எச்சத்திரிபு . சூழ மணம்கமழ்ந்து கால் 
உலவும் திருப்புலியூர் என்க . கால் - காற்று , புல் என்பது , தெங்கின் 
தன்மையை விளக்க வந்தது . புறக்காழையுடைய தென்னை என்பது 
பொருள் . “ புறக்காழனவே புல் என மொழிப் " என்பது தொல்காப் 
பியம் . இனி , புல்லுதல் - தழுவுதலுமாம் . 

ஈடு : - ஏழாம் பாட்டு . கேவலம் கொடையாளனாக மட்டும் 
இருந்தால் போராதே ? காதல் குணம் உண்டாக வேண்டுமே ? 
என்ன , அவ் ஊரில் தாவரங்களும்கூட ஒன்றற்கு ஒன்று பற் 
1. முதல் மூன்று அடிகளைத் திருவுள்ளம் பற்றி அவதாரிகை 

அருளிச் 
செய்கிறார் . 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 7 241 
றுக் கோடாம்படி அன்றோ அவனுடைய காதல்குணம் இருந்த 
படி என்கிறாள் . 

மெல் இலைச் செல்வம் வண் கொடி புல்க - மிருதுவான 
இலையையுடைத்தாய் , ஆர்வத்தையுடைத்தாய் இருக்கிற வள 
விய கொடிகள் தழுவ ; 1 தன் கணவனான கமுகுக்குத் தன் 
உடம்பை முற்றூட்டாகக் கொடுக்கும் போலே காணும் . வீங்கு 
இளம் தாள் கமுகின் - கொடி தழுவத் தழுவ வளராநின்று , ஒரு 
காலைக்கு ஒருகால் இளகாநின்றுள்ள தாளையுடைய கமுகு . 
" அந்த ஜனக்குலத்தில் பிறந்த பிராட்டி எவருக்கு மனைவியாக 
இருக்கிறாளோ அவருடைய பராக்கிரமம் அளவிடற்கு அரி 
யது என்னும் நியாயத்தாலே . " ஓர் ஆயர் மடக்கொடியான 
வள் மது என்கிற அசுரனைக் கொன்ற கிருஷ்ணனுடைய 
தோளில் கொடி போன்ற கையைக் கொடுத்தாள் என்கிறபடி 
யே . கமுகின் மல் இலை மடல் வாழை - கமுகோடே கூடினபெரிய 
இலையையும் மடலையுமுடைய வாழை ; வெற்றிலைக் கொடிக்கும் 
கமுகுக்கும் வெயில் தட்டாதபடி நிழல் செய்து நிற்குமாயிற்று 
வாழை . ஈன் கனி சூழ்ந்து - 4 பழத்தாறுகள் தெற்றிக் கிடக்கு 
மாயிற்று . 

புல் இலைத் தேங்கின்ஊடு- ஒன்றற்கு ஒன்று தழுவப்பட்ட 
இலையையுடைய தெங்கு என்னுதல் ; வாழை இலையோடே 


1 


1. கொடிக்கு வண்மை யாது ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் தன் கணவனான என்று தொடங்கி . பூங்கொடிகளை மகளிராகவும் 
மரங்களை ( ஆடவர்களாகவும் ) கணவனாகவும் கூறுதல் கவிமரபு . 

2. வண்கொடி புல்ல அதனாலே வீங்கும் என்றதற்குத் திருஷ்டாந்தம் 
காட்டுகிறார் அந்த என்று தொடங்கி . 

<< அப்ரமேயம் ஹி தத் தேஜ : யஸ்ய ஸா ஜநகாத்மஜா 

நத்வம் ஸமர்த்தஸ்தாம் ஹர்த்தும் ராம சாபாய்ரயம் வதே " 
என்பது , ஸ்ரீராமா . ஆரண் . 37 : 18 . 

( வண்கொடி என்பதற்குத் திருஷ்டாந்தம் காட்டுகிறார் ஓர் ஆயர் 
மடக்கொடியானவள் என்று தொடங்கி 

" பரிவ்ருத்தி ச்ரமேண ஏகா சலத்வலய பாலி நீ 

ததௌ பாஹுலதாம் ஸ்கந்தே கோபீ மது நிகாதிந " 
என்பது , ஸ்ரீ விஷ்ணுபுரா , 5.13 : 54 . 

3. மல் இலை மடல் வாழை ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் 
* வெற்றிலைக் கொடிக்கும் என்று தொடங்கி . 
4 . 

" சூழ்ந்து என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் பழத் 
தாறுகள் என்று தொடங்கி , தெற்றிக் கிடத்தல் - நெருங்கிக் கிடத்தல் . 

5. புல்லிலை ” என்பதற்கு , மூன்றுவகையாகப் பொருள் அருளிச் 
செய்கிறார் . புல்குதல் - தழுவுதல் . ஒன்றற்கு ஒன்று என்றது , தென்னை 
மரத்தின் இலையோடு தென்னை மரத்தின் இலை என்றபடி . 

31 


242 திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 
தழுவின் இலையையுடைய தெங்கு என்னுதல் ; சோலை நெருக் 
கத்தாலே 1 நேரிதான இலையையுடைய தெங்கு என்னுதல் . 
மணம் கமழ்ந்து கால் உலவும் தண் திருப்புலியூர் - காற்றானது 
விளைவது அறியாதே புக்கு , வாசனையில் ஆசையாலே அங்கே 
இங்கே சுழித்து , வாசனையை எறட்டுக்கொண்டு வாழை நெருக் 
கத்தாலே நெருக்குப்பட்டு , சிறிய வெளியையுடைய தெங்கின் 
சோலையிலே புறப்பட்டுச் சஞ்சரிக்கும்படியான திருப்புலியூர் . 
மல்லல் அம் செல்வம் கண்ணன் - தனக்குமேல் ஒன்று இல்லா 
ததாய் அழகிதான செல்வத்தையுடைய கண்ணன் . தாள் 
அடைந்தாள் - காதல் குணத்துக்குத் தோற்றுத் திருவடிகளைப் 
பற்றினாள் . இம் மடவரல் - முன்பு எனக்கு அடங்கினவளாய்ப் 
போந்த இவள் கண்டீர் - மீட்க ஒண்ணாதபடி ஆனாள் . ( 7 ) 


868 


மடவரல் அன்னை மீர்கட்கு என் சொல்லிச் 

சொல்லுகேன் ? மல்லைச் செல்வம் 
வடமொழி மறைவாணர் வேள்வியுள் 

நெய் அழல் வான் புகைபோய்த் 
திடவிசும்பில் அமரர் நாட்டை 

மறைக்கும் தண் திருப்புலியூர் 
படவரவு அணையான் தன் நாமம் 

அல்லால் பரவாள் இவளே . 
பொ - ரை : - இவளுக்கு இருக்கும் மடப்பத்தைத் தாய்மாராகிய 
உங்களுக்கு எந்தவகையில் சொல்லுவேன் ? மிகுந்த செல்வத்தை 
யுடைய பிராஹ்மணர்கள் யாகங்களிலே ஓமம் செய்கின்ற நெய்யால் 
எரிகின்ற நெருப்பினின்றும் புறப்படுகின்ற மிக்க புகையானது 
சென்று , திடமான ஆகாயத்திலே உள்ள தேவலோகத்தை மறைக் 
கின்ற குளிர்ந்த திருப்புலியூரில் எழுந்தருளியிருக்கின்ற படத்தை 
யுடைய பாம்பினைப் படுக்கையாகவுடைய எம்பெருமானது தி 
பெயரை அல்லாமல் வேறு ஒன்றையும் இவள் கூறாள் . 

வி - கு : - மடவரலாகிய இவள் பரவாள் என்று கூட்டிப் பொருள் 
கோடலுமாம் . " மல்லல் வளனே ” என்பது தொல்காப்பியம் . நடு 
இரண்டு அடிகளால் பிராஹ்மணருடைய ஒழுக்கத்தைக் கூறியவாறு . 


ப் 


1. மூன்றாவது பொருளில் புல்லிதான இலை என்றபடி , அதனையே 
உரையில் நேரிதான இலை என்கிறார் .. 


ஈடு 


21s 


. 


ஒன்பதாந் திருவாய்மொழி 

- பா . 8 243 
எட்டாம் பாட்டு . 1 வெறும் காதல்மட்டும் இருந்தால் 
போராதே , 

ஜனகர் முதலானோர் கர்மங்களைச் செய்ததினா 
லேயே சித்தியை அடைந்தவர்கள் ” என்னும்படி அன்றே இக் 
குடி இருப்பது ? ஆகையினால் , இதற்குத் தக்க ஆசாரம் உண் 
டாகவேண்டுமே அவனுக்கு ? என்ன , ஆனால் , அவ் ஊரிலுள் 
ளாருடைய ஆசாரம் இருக்கிறபடியைக் கேட்கலாகாதோ ? 
என்கிறாள் . 

மடம்வரல் - மடம் வந்த படியை . இவள் எனக்கு அடங்கி 
இருந்தபடியை என்றபடி . அன்றிக்கே , மடம் என்பது , பற் 
றிற்று விடாமை என்னுதல் . அன்னைமீர்கட்கு - என்கையிலே 
இவளைக் காட்டித் தந்திருக்கிற உங்களுக்கு . என் சொல்லிச் 
சொல்லுகேன் - இவள் என் வழி வருகிறிலள் என்னவோ ? இவள் 
எனக்கு அடங்கினவள் என்னவோ ? மல்லைச் செல்வம் வட 
மொழி மறைவாணர் வேள்வியுள் நெய் அழல் வான் புகை 
போய் - எல்லை இல்லாத செல்வத்தையுடையராய் , புராண இதி 
காசங்களுக்கும் வேதத்துக்கும் வியாசபதம் செலுத்த வல்ல 
ராய் இருக்கின்ற பிராஹ்மணர்களுடைய யாகங்களில் நெய் 
யாலே ஓமம்செய்த நெருப்பில் உண்டான செறிந்த புகையா 
னது சென்று . திடம் விசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் 
ஒரு நிலையான தன்மையையுடைய ஆகாயத்தில் தேவ 
லோகத்தை மறைக்கும் . என்றது , சுவர்க்கத்திலுள்ளவர் 
களான தேவர்களை தேவமாதர்கள் முகம் கண்டு அநுபவிக்க 
ஒட்டாமல் மறைக்கும் என்றபடி . அன்றிக்கே , போகத்துக்குத் 
தனியாகத் திரை வளையாநின்றது என்றுமாம் . 

தண் திருப்புலியூர் - 4 ( நான் கர்மத்தைச் செய்யேனாயின் 
இந்த மனிதர்கள் கெட்டுப்போவார்கள் ; சங்கரசாதி உண்டா 

1. நடுவிலே உள்ள இரண்டு அடிகளையும் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . 
2 . " கர்மணைவ ஹி ஸம்ஸித்திம் ஆஸ்த்திதா ஜநகாதயம் 

லோக ஸங்க்ரஹமேவாபி ஸம்பம்யந் கர்த்தும் அர்ஹலி " 
என்பது , ஸ்ரீ கீதை . 3 : 20 . 

3 . நாமம் அல்லால் பரவாள் இவள் ” என்றதனை நோக்கி இவள் 
என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

4 . ஊரில் உள்ளார் ஒழுக்கத்தைக் கூறியவதனால் இவன் ஒழுக்க 
முடையவன் என்பதனை நாம் அறியுமாறு யாங்கனம் ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் நான் கர்மத்தை என்று தொடங்கி , என்றது , அவனைக் 
கண்டு இவர்களும் செய்கிறார்கள் என்றபடி . 

" உத்ஸீதேயு 8 இமே லோகா நகுர்யாம் கர்மசேத் அஹம் 

ஸங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபஹந்யாம் இமா ப்ரஜாம் 
என்பது , ஸ்ரீ கீதை . 3 : 24 , 


244 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


வதற்கும் காரணன் ஆவேன் ; இந்த மக்களைக் கொன்றவனாயு 
மாவேன் என்பதே அன்றோ அவன்படியும் . படம் அரவு 
அணையான் தன் பாதம் அல்லால் இவள் பரவாள்-தன் சம்பந் 
தத்தாலே மலர்ந்த படத்தையுடையனான திருவனந்தாழ்வா 
னைப் படுக்கையாகவுடையவனுடைய திருநாமம் அல்லது வாய் 
புலற்றுகிறிலள் . என்றது , நான் அருகே இருக்க, கலவிக் 
காலத்தில் படுக்கை அழகையே சொல்லி வாய்புலற்றா நின்றாள் 
என்றபடி. ) என்னை ஒழிய வேறு ஒன்றிலும் செல்லுவதற்கு 
அறியாதவள் என்பாள் இவள் என்கிறாள் , 

( 8 ) 
869 
பரவாள் இவள் நின்று இராப்பகல் 

பனிநீர் நிறக் கண்ணபிரான் 
விரவார் இசைமறை வேதியர் 

ஒலி வேலையின் நின்று ஒலிப்பக் 
கரவார் தடந்தொறும் தாமரைக் 

கயம் தீவிகை நின்று அலரும் 
புரவார் கழனிகள் சூழ் திருப் 

புலியூர்ப் புகழ் அன்றி மற்றே . 
பொ - ரை : - குளிர்ந்த தண்ணீர்போலே இருக்கின்ற நிறத்தை 
யுடைய கண்ணபிரான் எழுந்தருளியிருக்கின்ற , எங்கும் பரந்து கலந்து 
மிக்கிருந்துள்ள சாமவேதத்தை ஓதுகின்ற அந்தணர்களுடைய ஒலி 
யானது கடல் ஓசைபோன்று நிலைபெற்று ஒலிக்க , முதலைகள் தங்கி 
யிருக்கின்ற குளங்கள் தோறும் பெருமை பொருந்திய தாமரைகள் நிலை 
விளக்கு எரியுமாறுபோன்று மலர்கின்ற , கட்டளைப்பட்டிருக்கின்ற 
வயல்கள் சூழ்ந்த திருப்புலியூர் என்னும் திவ்விய தேசத்தினது புகழை 
அல்லாமல் வேறு ஒன்றையும் எக்காலத்திலும் இவள் நின்று பேச 
மாட்டாள் . 

வி - கு : - இவள் இராப்பகல் திருப்புலியூர் புகழ் அன்றி மற்றுப் 
பாவாள் என்று கூட்டுக , தீவிகை - விளக்கு . 

ஈடு : - ஒன்பதாம் பாட்டு . ஆசாரமே போருமோ ? செய் 
கின்ற தொழிலை அறிவிக்கிற நூலைப் பார்த்து அநுஷ்டானத் 


து 


) 


1 . விரவார் இசை மறை வேதியர் ஒலி என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . ஒழுக்கம் உண்டான போதே தத்துவ 
ஞானம் இருப்பதும் போதரும் அன்றோ, அதனைத் தனித்துக் கேட்பது என் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் செய்கின்ற என்று தொடங்கி . 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 9 245 
துக்கு வேண்டுவது அறிந்திருக்க ஒண்ணாதே ? 1 " எல்லா நூல் 
களையும் ஆராய்ந்தவரும் எல்லா வேதங்களையும் ஆராய்ந்த 
வரும் ஆன ஜனகர் என்பது அன்றே இக் குடியிலுள்ளார் 
படி ; இதற்குத் தக்க வேதார்த்த தத்துவஞானம் உண்டாக 
வேண்டுமே ? என்ன , அதற்கும் ஒரு குறை இல்லை என்கிறாள் . 

பரவாள் இவள் நின்று இராப்பகல் - 2 இவள் , அடைவு 
கெடப் பேசாநின்றாள் ; இராப்பகல் பேசாநின்றாள் .( * இதற்கு 
வேறு பிரமாணம் தேடவேண்டுமோ ? ) இவள் வார்த்தையே 
யன்றோ இதற்குப் பிரமாணம் . பனிநீர் நிறக் கண்ணபிரான் - 
குளிர்ந்த வடிவையும் , அப்படியே இருக்கிற சீலத்தையுமுடை 
யவன் . விரவு ஆர் இசைமறை - எங்கும் ஒக்கப் பரம்பி மிக்கிருந் 
துள்ள ஒலியையுடைத்தான வேதம் . அன்றிக்கே , " விரைவார் " 
என்பது பாடமாயின் , விரை என்று இனிமையாய் , வார் 
என்று அதில் மிகுதியாய் , இசைமறை என்று சாமவேதத் 
தைக் குறிக்கிறாள் என்னுதல் . வேதியர் ஒலி - வேதஒலியும் 
வேதார்த்தத்தை விசாரம் செய்கின்றவர்களுடைய ஒலியும் . 
வேலையில் நின்று ஒலிப்ப - கடல் ஒலியைக் காட்டிலும் நின்று 
ஒலிக்க . 

கரவு ஆர் தடம்தொறும் - முதலை மிக்கிருந்துள்ள பொய்கை 
தோறும் . தாமரைக் கயம் தீவிகை நின்று அலரும் - தாமரை 
யின் திரள் நிலைவிளக்குப் போலே அலர்ந்து நிற்கும் . கயம் - 
பெருமை ; அல்லது திரள். புரவு ஆர் கழனிகள் சூழ் - தலைத் 
தரப் பெருக்காய் இருக்கின்ற வயல்கள் சூழ்ந்த . பட்டர் , " அவ் 
ஊரில் பிராஹ்மணர் இறுத்து மாய்கிறார்கள் , இவர் ஊருக்குச் 
சிறப்புச் சொல்லுகிறார் அன்றோ " என்று அருளிச்செய்வர் .. 
திருப்புலியூர்ப் புகழ் அன்றி மற்றுப் பரவாள் இவள் நின்று 


1 . < மிதிலாதிபதிம் பாரம் ஜகம் ஸத்ய விக்ரமம் 

நிஷ்டிதம் ஸர்வ பயாஸ்த்ரேஷ = ஸர்வ வேதேஷ நிஷ்டிதம் 
என்பது , ஸ்ரீராமா . பால . 13 : 21 . 

2 . " திருப்புலியூர்ப் புகழ் அன்றி மற்றுப் பரவாள் ” என்றதனால் 
கிடைக்கும் மறுதலைப் பொருளை அருளிச்செய்கிறார் இவள் என்று தொடங்கி 

3. புணர்ச்சிக்குரிய அடையாளத்தைச் சொல்லுகிற இவ்விடத்தில் 
தலைவினுடைய செய்கையைச் சொல்லுகிற தோழியினுடைய மனக் கருத்தை 
அருளிச்செய்கிறார் இதற்கு என்று தொடங்கி . இதற்கு - புணர்ச்சி உண்டு 
என்பதற்கு . 

4 . ( < தடவும் கயவும் களியும் பெருமை ) ) 
என்பது தொல் . சொல் . சூ . 320 . 

5. தலைத்தரம் - தலையீடு . 


246 


திருவாய்மொழி- எட்டாம் பத்து 


இராப்பகல் - 1 அவ் ஊரிலுள்ளாருடைய வேத ஒலியும் ,, 
வேதார்த்தவிசாரம் செய்கின்ற ஆரவாரமும் , அவ் ஊரில் இனி 
மையுமே அன்றோ இவள் அடைவு கெடச் சொல்லாநிற்பது . ( 9) 

870 
அன்றி மற்றோர் உபாயம் என் ? 

வள் அம் தண் துழாய் கமழ்தல் 
குன்றம் மாமணி மாடமாளிகைக் 

கோலக் குழாங்கள் மல்கித் 
தென் திசைத் திலதம்புரை 

குட்ட நாட்டுத் திருப்புலியூர் 
நின்ற மாயப் பிரான் திரு 

அருளாம் இவள் நேர்பட்டதே. 
பொ - ரை : - இவள் அடைந்தது , மலைகள் போன்று பெரிய அழ 
கிய மாணிக்கங்கள் பதித்த மாடங்கள் மாளிகைகள் இவற்றினுடைய 
திரள்கள் மிகுந்து , தெற்குத் திக்கிற்கே திலகத்தைப் போன்ற குட்ட 
நாட்டுத் திருப்புலியூரில் நின்ற மாயப்பிரானுடைய திரு அருளேயாம் ; 
அது அல்லாமல் , இவள் சரீரம் , அழகிய குளிர்ந்த திருத்துழாயினது 
வாசனையை வீசுவதற்கு வேறு ஒரு காரணம் யாது இருக்கின்றது ? 

வி - கு : - இவள் நேர்பட்டது , திருப்புலியூர் மாயப்பிரான் திரு 
வருள் ஆம் ; அன்றி இவள் , அம் தண் துழாய் கமழ்தல் , மற்று ஓர் 
உபாயம் என் ? என்று கூட்டுக . 

ஈடு : - பத்தாம் பாட்டு . 2 நீ சொல்லுகிறவை எல்லாம் 
கிடக்க ; இவளை அவனுக்குக் கொடுக்க வேண்டுவதற்குத் தக்க 
படி சிறந்த காரணங்கள் உண்டாகில் சொல்லிக்காணாய் என் 
னச் சொல்லுகிறாள் . 

அன்றி மற்று ஓர் உபாயம் என் இவள் அம் தண் துழாய் 
கமழ்தல்- வேறு மற்று ஓர் உபாயம் உண்டோ, இவள் , அழகி 

1. இவள் அடைவு கெடப் பேசும் திருப்புலியூர்ப் புகழாவது யாது ? 
என்ன , அவ் ஊரிலுள்ளாருடைய என்று தொடங்கி அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் . 

2. முதல் வரியை நோக்கி அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

3 . “ அன்றி மற்று ஓர் உபாயம் என் இவள் அம் தண் துழாய் கமழ்தல் " 
என்பதற்கு இரண்டு வகையாகக் கருத்து அருளிச்செய்கிறார் : இவள் உடல் 
திருத்துழாய் நாறுதற்கு அவனோடு உண்டான புணர்ச்சியே காரணமாகும் ; 
இது அன்றி வேறு ஒரு காரணம் யாது ? என்பது முதல் கருத்து . இதனையே 
அருளிச்செயகிறார் வேறு மற்று என்று தொடங்கி , இரண்டாவது கருத்தை 
இவ் வியாக்கியானத்தின் ஈற்றில் காண்க , 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 10 , 11 247 
தாய்க் குளிர்ந்த திருத்துழாய் நாறுகைக்கு ? 1 இராஜ புத்திரனை 
அணையாதார்க்குக் கோயிற் சாந்து நாறுகைக்கு விரகு 
உண்டோ ? என் உடம்பாதல் உங்கள் உடம்பாதல் திருத் 
துழாய் நாறாநின்றதோ ? அம் தண் துழாய் கமழ்தல் என் 
பதற்கு , அங்கீகாரத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது என்பது 
உள்ளுறைப் பொருள் . ( சுவாபதேசம் . ) குன்றம் மா மணி மாட 
மாளிகைக் கோலம் குழாங்கள் மல்கி - மலைபோன்று சலிப் 
பிக்க ஒண்ணாததாய் , பெருவிலையனான இரத்தினங்களாலே 
செய்யப்பட்டிருந்துள்ள மாடங்களினுடையவும் மாளிகை 
களுடையவும் காட்சிக்கு இனிய குழாங்களால் மிக்கு . தென் 
திசைத் திலதம் புரை குட்டநாட்டுத் திருப்புலியூர் நின்ற மாயப் 
பிரான் - தெற்கில் திக்கிற்குத் திலகம்போலே இருக்கிற குட்ட 
நாட்டுத் திருப்புலியூரிலே நின்றருளின ஆச்சரியத்தையுடை 
வன் . என்றது , அவனுக்கு இவள் தக்கவள் அல்லள் என் 
னும்படி அன்றோ அவன் குணங்களால் மேம்பட்டு இருப்பது 
என்றபடி . திரு அருளாம் இவள் நேர்பட்டது - இவள் நேர் 
பட்டது அவன் திரு அருளாம் . அன்றிக்கே, அன்றி மற்று ஓர் 
உபாயம் என் ? இவள் அம் தண் துழாய் கமழ்தல் என்பதற்கு , 
அவன் திரு அருளேயாம் என்றாள்; இதுவேயோ ? வேறு அடை 
யாளம் உண்டோ ? என்ன , அம் தண் துழாய் கமழ்தல் ஒழிய 
வேறு அடையாளம் உண்டோ ? என்கிறாள் என்று பொருள் 
கூறலுமாம் , 

( 10 ) 
8ri 
நேர்பட்ட நிறை மூஉலகுக்கும் 

நாயகன் தன் அடிமை 
நேர்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் 

தொண்டன் சடகோபன்சொல் 


1. திருத்துழாய் நாறினால் அது புணர்ச்சிக்கு அடையாளம் ஆக 
வேண்டுமோ ? என்ன , இராஜபுத்திரனை என்று தொடங்கி அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் . 

2. < இவள் நேர்பட்டது அவன் திருவருளாம் என்றது , அவன் 
திருவருளுக்கு இவள் தக்கவள் ஆனாள் என்றபடி . 

3. மேலே “ அன்றி ” என்பதற்கு , புணர்ச்சியை ஒழிய வேறு காரணம் 
யாது ? என்று பொருள் அருளிச்செய்தார் . இங்கு அன்றி " என்பதற்கு , 
அம் தண் துழாய் நாறுதல் ஒழிய , புணர்ச்சிக்கு வேறு அடையாளம் உண்டோ ? 
என்று இரண்டாவது வகையாக வேறும் ஒரு கருத்து அருளிச்செய்கிறார் 
அன்றிக்கே என்று தொடங்கி , 


* / 


248 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ப 


நேர்பட்ட தமிழ்மாலை 

ஆயிரத்துள் இவைபத்தும் 
நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் 

நெடுமாற்கு அடிமை செய்யவே . 
பொ - ரை : - நிறைந்த மூன்று உலகங்கட்கும் தகுந்த தலைவனான 
சர்வேன்வரனுடைய அடிமையிலே சேர்ந்த அடியார்கள் , அவர்க்கு அடி 
யார்கள் , அவர்க்கு அடியார்கள் , அவ் அடியார்கட்கு அடிமைப்பட்ட 
ஸ்ரீசடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட தமிழ்மாலை ஆயிரத்துள் 
இவை பத்துப் பாசுரங்களையும் கற்றுத் தெளிந்தவர்கள் யாவர் அவர்கள் , 
நெடுமாற்கு அடிமை செய்வதற்கு வாய்த்தவர்கள் ஆவர் . 
அடிமை செய்ய நேர்பட்டார் என்று யாவர் என்ற சொல்லைக் கூட்டிப் 
பொருள் காண்க . 

ஈடு : - முடிவில் , 1 இப் பத்தைக் கற்றவர் , சொரூபத்திற் 
குத் தகுதியான கைங்கரியத்தைச் செய்யப்பெறுவர் என் 
கிறார் 

நிறை மூ உலகுக்கும் நேர்பட்ட நாயகன் தன் அடிமை - 
குறைவு அற்ற மூன்று உலகங்கட்கும் நேர்பட்ட நாயகன் . 
21 எந்த நாதனால் மூன்று உலகங்களும் நல்ல நாதனை உடைய 
தாகுமோ " என்கிறபடியே , பாதுகாக்கப்படுகின்ற பொருள் 
களின் அளவு அன்றிக்கே இருக்கிற பாதுகாக்கின்ற தன்மை 
யின் துடிப்பு . இதனால் நாயகன்படி சொல்லிற்று . 
இராமன் தகுந்த நாதன் என்னுமாறுபோலே . அடிமை நேர் 
பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோ 
பன் - இதனால் , இவர்படி சொல்லுகிறது . அவன் இறைவனாம் 
தன்மைக்கு எல்லை ஆயினாற் போன்று , இவர் அடிமையாந் தன் 
மைக்கு எல்லை ஆனபடி . சொல் நேர்பட்ட தமிழ்மாலை ஆயிரத் 
துள் இவை பத்தும் நேர்பட்டார் - அந்தத் தகுதியான நாயக 
னுக்குத் தகுதியான சொற்கள் வாய்ந்த தமிழ்த் தொடை ஆயி 
ரத்திலும் இத் திருவாய்மொழி நேர்பட்டவர்கள் . நெடுமாற்கு 


அந்த 


1. பின் இரண்டு அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை , அருளிச்செய் 
கிறார் . 

2. ( நேர்பட்ட நாயகன் ” என்பதில் உள்ள ( நேர்பட்ட என்ற தன் 
முடிந்த நிலத்தை அருளிச்செய்கிறார் எந்த நாதனால் என்று தொடங்கி , 
இந்தப் பொருளையுடைய சுலோகத்தை மேலே காண்க . 


ஒன்பதாந் திருவாய்மொழி - பா . 11 


249 


அடிமைசெய்ய நேர் பட்டார் . இவர் பாசுரத்தைச் சொன்ன 
வர்கள் , இவர் செய்ய விரும்பிய கைங்கரியத்திலே சேரப் பெறு 
வர் . நேர்படுகை - சொல்லப்படுகை ; சொல்லப்பட்டார் என்ற 
படி . 

ஆக , இப்பாட்டால் , சர்வேஸ்வரனுடைய சொரூபத்தை 
யும் , ஆத்ம சொரூபத்தையும் , இவற்றைச் சொல்லுகிற பிரபந் 
தத்தின் சிறப்பினையும் , இதனைக் கற்றவர்கள் பெறும் பேற் 
றின் சிறப்பினையும் சொல்லிற்றாயிற்று . 

(11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் 
ஒருமா கலவி உரைப்பால் - திரமாக 
அன்னியருக்கு ஆகாது அவன் தனக்கே யாகும் உயிர் 
ன்னிலையை ஓர் நெடிதா. 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


32 


33 


பத்தாந் திருவாய்மொழி - " நெடுமாற்கடிமை 

முன்னுரை 


1 மேல் இரண்டு திருவாய்மொழியாலுமாக ஆத்மா வி 
னுடைய அநந்யார்ஹ சேஷத்வம் சொல்லிற்று ; அதனால் , 
" அது பிறர்க்கும் உரித்து அன்று , தனக்கும் உரித்து அன்று ” 
என்றாயிற்றுச் சொல்லிற்று . பிரணவத்தில் நடுப்பதத்தாலும் , 
நமஸ் " சப்தத்தாலும் சொன்ன அர்த்தமாயிற்றுச் சொல்லி 
நின்றது . அநந்யார்ஹ சேஷத்வத்துக்கு எல்லை அவன் அடி 
யார்க்கு அடிமையாதல் அளவும் ஆதல் அன்றோ . அதனைச் 
சால்லுகிறது இத் திருவாய்மொழியில் அவன் அடியார்க்குக் 
கிரய விக்கிரயங்கட்குத் தகுதியான அன்றுதான் அவனுக்கு 
அடிமைப்பட்டமை நிலை நின்றதாவது ? 5 எந்தம்மை விற்கவும் 
பெறுவார்கள் என்றே அன்றோ இருப்பது ,. இறைவன் 
மாட்டு அன்புவசப்பட்ட மனமுடையவர்களுக்கு விற்றற்கு உரி 


1. மேல் திருவாய்மொழிக்கும் இத் திருவாய்மொழிக்கும் இயைபு 
அருளிச்செய்வதற்காக , மேல் இரண்டு திருவாய்மொழிகளிலும் அருளிச்செய்த 
பொருளை அதுவதிக்கிறார் ‘ மேல் இரண்டு என்று தொடங்கி , அநந்யார்ஹ 
சேஷத்வம் - வேறு ஒருவர்க்கும் அடிமையாகாது அவனுக்கே அடிமையாக 
இருத்தல் , பிறர்க்கும் உரித்து அன்று என்றது , “ உணர்வைப் பெற ஊர்ந்து 
இற ஏறி ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி . தனக்கும் உரித்து அன்று என் 
றது , 

அருமாயன் பேர் அன்றிப் பேச்சு இலள் என்றதனைத் திருவுள்ளம் 
பற்றி . அது - ஆத்மா . 

2. இப்பொருளைத் திருமந்திரத்தில் ஏறிட்டுக் காட்டுகிறார் ‘ பிரணவத் 
தில் என்று தொடங்கி , ‘ நடுப்பதம் என்றது , அ உ ம என்னும் மூன்றில் 
நடுவிலே உள்ள உகாரத்தை . அகார வாச்சியனான எம்பெருமானுக்கே 
மகாரவாச்சியனான ஆன்மா அடிமை என்பது பொருள் . நம 8 என்ற பதத்துக்கு 
நான் எனக்கு உரியவன் அல்லன் என்பது பொருள் . 

3. மேல் இரண்டு திருவாய்மொழிகளிலும் உகாரத்தினுடையவும் நமசி 
னுடையவும் பொருள் சொல்லப்பட்டது . இத் திருவாய்மொழியில் நம : 
என்றதன் பொருள் சொல்லப்படுகிறது என்கிறார் அநந்யார்ஹ சேஷத்வத் 
துக்கு என்று தொடங்கி . 

4 அப்படி இருக்குமோ ? என்ன , அவன் அடியார்க்கு என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 

5. கிரய விக்கிரயங்கட்குத் தகுதியாக இருப்பதற்குப் பிரமாணம் காட்டு 
கிறார் ‘ எம் தம்மை என்று தொடங்கியும் , இறைவன் மாட்டு என்று 
தொடங்கியும் , எம் தம்மை என்பது , பெரியாழ்வார் திருமொழி . 4. 4 ; 10 , 

" தத்பக்தி நிக்க மநஸாம் க்ரய விக்ரயார்ஹ ” 
என்பது , பிரமாணம் . 


பத்தாந் திருவாய்மொழி - முன்னுரை 251 
யவன் ” என்னக் கடவதன்றோ. அம்முணி ஆழ்வான் போசல 
ராச் 

ச்சியத்தினின்றும் வந்த நாளிலே , பட்டர் கண்டருளி, நீ 
ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குப் போர அடிமை செய்து போந்தாய் 
என்று கேட்டோம் ; உன் தன்மைக்குச் சேர நெடுமாற்கு 
அடிமை என்னும் திருவாய்மொழியைக் கேள் ” என்று அரு 
ளிச்செய்தாராம் . ” ஈஸ்வரனுக்கு அடிமை என்று அறிந்த 
அன்று மயங்கி மீளவுமாம் . அவன் அடியார்கட்கு அடிமை 
யாதல் அளவும் உணர்ந்தால் மீளவேண்டா அன்றோ. 

செல்வமே புருஷார்த்தம் என்று இருப்பார் , ஆத்மலாபம் 
புருஷார்த்தம் என்று இருப்பார் , பகவானுக்கு அடிமைப் பட் 
டிருத்தல் புருஷார்த்தம் என்று இருப்பார் , ஈஸ்வரனாய் 
ஆநந்தமயம் என்று இருக்கும் இருப்பு புருஷார்த்தம் என்று 
இருப்பாராய் அன்றோ இருக்கிறார்கள் . இப்படிப்பட்ட புரு 
ஷார்த்தங்கள் , தனித் தனியும் , " திரளவும் நான் பற்றின பாக 
வதர்களுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் ஆகிற புருஷார்த்தத் 
தோடு ஒவ்வாது என்று எடுத்துக் கழிக்கவும் போராது ; இப் 
படி இருக்கிற இதுவே காலம் என்னும் ஒருபொருள் உள்ள 
வரையிலும் எனக்கும் என்னோடு சம்பந்தமுடையார்க்கும் 
வாய்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தலைக்கட்டுகிறார் . 
“ பயிலும் சுடரொளி என்னும் திருவாய்மொழியைக் காட்டி 


1. இத் திருவாய்மொழி பாகவதர்களுடைய வைபவத்தைப் பற்றிச் 
சொல்லுகிறது என்கைக்கு , ஐதிஹ்யம் காட்டுகிறார் அம்முணி ஆழ்வான் 
என்று தொடங்கி . 

2 . பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தலைக் காட்டிலும் பாகவதர்களுக்கு 
அடிமைப்பட்டிருத்தலின் சிறப்பினைக் காட்டுகிறார் ஈர்வானுக்கு என்று 
தொடங்கி . மயங்கி என்றது , அவனுடைய ஐஸ்வரியம் முதலானவற்றைக் 
கண்டு மயங்கி என்றபடி , 

3. இத் திருவாய்மொழியிற் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் சேர்த்துப் 
பிடித்து அருளிச்செய்கிறார் செல்வமே என்று தொடங்கி . 

( வியன் 
மூ உலகு " என்றதனைத் திருவுள்ளம்பற்றிச் செல்வமே என்று தொடங்கி 
யும் , தானே தானே யானாலும் ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ஆத்ம 
லாபம் என்று தொடங்கியும் , " உறுமோ பாவியேனுக்கு என்ற தனைத் 
திருவுள்ளம்பற்றிப் பகவானுக்கு என்று தொடங்கியும் , மூ உலகின் வீடு 
பேறு ” என்றதனைத் திருவுள்ளம் பற்றி ஈஸ்வரனாம் என்று தொடங்கியும் 
அருளிச்செய்கிறார் . 

4 . திரளவும் என்றது , " முழுதும் என்றதனைத் திருவுள்ளம்பற்றி . 
நங்கட்கு 

” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி என்னோடு சம்பந்தமுடையார்க் 
கும் என்கிறார் . 


0 


252 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


பாக 


- 


லும் இத் திருவாய்மொழிக்கு வாசி என் ? என்னில் , 
வதர்கள் இறையவர்கள் என்றது அங்கு ; " பாகவதர்கள் இனி 
யர் " என்கிறது இங்கு . " கச்சதா மாதுல குலம் ”-ஸ்ரீசத்துருக் 
நாழ்வானுக்காதல் , இவ் ஆழ்வார்க்காதல் அன்றோ இவ் அர்த் 
தங்களில் ருசி உள்ளது . “ நித்யத்ருக்க :-எப்பொழுதும் உட் 
பகைவர்களாயுள்ள இந்திரியங்களை வென்றவர் என்றதனால் , 
பெருமாள் இனியர் என்று அவர்பக்கல் கண்வையான் என்று 
கூறப்பட்டது அன்றோ. 

872 
நெடுமாற்கு அடிமை செய்வேன்போல் 

அவனைக் கருத வஞ்சித்துத் 
தடுமாற்று அற்ற தீக்கதிகள் 

முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் 
கொடுமா வினையேன் அவன் அடியார் 

அடியே கூடும் இதுவல்லால் 
விடுமாறு என்பது என் ? அந்தோ ! 

வியன் மூவுலகு பெறினுமே . 
பொ - ரை : - நெடுமாலுக்கு அடிமை செய்கின்றவனைப்போன்று 
அவனை நான் நினைந்த அளவிலே , தடுமாற்றம் நீங்கின கொடிய நல்வினை 
தீவினைகள் முழுதும் நான் அறியாமலே நீங்கின ; இனிப் பெறும் பேற் 
றினை நினைந்தால் , கொடிய பெரிய தீவினையேனான யான் , அவனுடைய 
அடியார்களுடைய திருவடிகளையே சேர்தலாகிய இதுவே அல்லாமல் , 
பரந்த மூன்று உலகங்களைப் பெற்றாலும் அவன் அடியார்களுடைய திரு 
வடிகளைச் சேர்தலாகிற இதனை விடுதல் என்பது ஒன்று உண்டோ ? 
இதனை யான் சொல்லவும் வேண்டுமோ ? 


1. பாகவதர்கள் இறையவர்கள் என்றது அங்கு என்றது , “ எம்மை 
ஆளும் பரமர்களே என்றதனைத் திருவுள்ளம்பற்றி . ( விடுமாறு என்பது 
என் வியன் மூஉலகு பெறினுமே ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றிப் பாகவதர் 
கள் இனியர் என்கிறது இங்கு என்கிறார் . 

2. இப்படிப் பாகவத சேஷத்வம் உத்தேசியம் என்று இருந்தவர்கள் 
உளரோ ? என்ன , உளர் என்பதற்கும் , அவர்கள் இனியர் என்பதற்கும் 
பிரமாணம் காட்டுகிறார் கச்சதா என்று தொடங்கி . 

கச்சதா மாதுலகுலம் பரதோ ததா அநக : 

பத்ருக்நோ நித்ய த்ருக்நோ நீத : ப்ரீதிபுரஸ்க்ருத : ” 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் 1 : 1 , 

இச் சுலோகத்தின் பொருளை மூன்றாம்பத்து ஈட்டின் தமிழாக்கம் . 
282 பக் . காண் 


பத்தாந் திருவாய்மொழி - பா .. 1 


253 


வி 


1 


கு : - அவனைக் கருதத் தடுமாற்று அற்ற தீக்கதிகள் முற்றும் 
வஞ்சித்துத் தவிர்ந்த என்று கூட்டுக . தவிர்ந்த : முற்று. எச்சமாகக் 
கொண்டு பொருள் கூறலும் ஆம் , வஞ்சித்தலாவது , தான் அறியாத 
படியே தன்னை விட்டு நீங்குதல் . சதிர் - பேறு . வியன் மூஉலகு பெறி 
னும் விடுமாறு என்பது என் ? என்று மாற்றுக . 

இத் திருவாய்மொழி அறுசீர்க் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் . 

ஈடு : -முதற் பாட்டு . 1 உலகத்தார் விரும்புகிற செல்வ 
மாகிய புருஷார்த்தமும் நான் பற்றின புருஷார்த்தத்தோடு 
ஒவ்வாது என்று எடுத்துக் கழிக்கவும் போராது என்கிறார் . 

நெடுமாற்கு - நெடுமாலுக்கு என்றபடி . மால் என்றது , 
பெரியோன் என்றவாறு . நெடுமையால் நினைக்கிறது , அதில் 
பெருமையை ; அறப் பெரியோன் என்றபடி . தாம் அடிமைத் 
தன்மையின் எல்லையைக் கணிசிக்கிறவர் ஆகையாலே , அவ 
னுடைய இறைமைத் தன்மையின் எல்லையைப் பிடிக்கிறார் . அன் 
றிக்கே , மால் என்பது , வியாமோகமாய் , மிக்க வியாமோகத் 
தையுடையவன் என்னுதல் ; நெடுமையால் மிகுதியை நினைக் 
கிறது . என்றது , தன்னளவு அன்றியே தன்னுடையார் அள 
விலே நிறுத்தும்படியான வியாமோகம் என்றபடி . 
யார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்னக்கடவது 
அன்றோ. அடிமை செய்வேன் போல் அவனைக் கருத - அவ 
னுக்கு அடிமை செய்வாரைப் போலே அவனை நினைக்க . அன் 
புள்ளவர்களைப் போன்ற பாவனையேயாய் , ஆராய்ந்தால் அது 
தானும் போட்கன் , தடுமாற்று அற்ற தீக்கதிகள் முற்றும் வஞ் 
சித்து தவிர்ந்த - ஒரு நல்ல காரியத்தைச் செய்து , அது நின்று 
தடுக்குமது இல்லாமையாலே தடுமாற்றம் அற்று வசிக்கிற அறி 
வின்மை முதலானவைகள் முழுதும் வஞ்சித்துத் தவிர்ந்தன . 


H 


1 . வியன்மூஉலகு பெறினும் விடுமாறு என்பது என் அந்தோ " 
என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. ( நெடுமால் ” என்று அவன் பெருமையைச் சொன்னதற்கு , பாவம் 
அருளிச்செய்கிறார் ‘ தாம் என்று தொடங்கி , கணிசித்தல் - விரும்புதல் . 

3. வியாமோகம் - காதல் . காதலின் முடிந்த நிலத்தை அருளிச்செய் 
கிறார் தன்னளவு என்று தொடங்கி , அதற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
அடியார்க்கு என்று தொடங்கி . இது , அமலனாதிபிரான் 1 . 

4. அடிமை செய்யக் கருத என்னாமல் , செய்வேன்போல் கருத ” என்ற 
தற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் அன்புள்ளவர்களை என்று தொடங்கி . 
போட்கன் - பொய்யன் . 

5. முதலானவைகள் என்றது , கர்மம் , வாசனை , ருசி , பிரகிருதி , 
சம்பந்தம் என்னும் இவற்றை , 





254 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
பகல் முழுதும் ஒரு சேர வசிக்கக் கடவோம் " என்று சொல்லி 
வைத்து , இரவு வந்தவாறே ஒருகலத்திலே உண்டுவைத்து 
ஒக்கக் கிடந்து விளக்கை எரியவைத்துப் போனது அறியாமே 
வஞ்சித்துப் போவாரைப்போலே . இனி , அடிமை செய்வேன் 
போல் அவனை வஞ்சித்துக் கருத எனக் கூட்டி வஞ்சித்தலைத் 
தமக்கு அடைமொழி ஆக்கலுமாம் . 

முற்றும் தவிர்ந்த - 2 நான் போக்கிக்கொள்ளுமன்றே 
அன்றோ கிரமத்தாலே போக்க வேண்டுவது ." பக்திமானுடைய 
புண்ணிய பாவங்கள் அனைத்தும் அழிகின்றன என்னக்கட 
வதன்றோ. எல்லாப் பாவங்களில் நின்றும் உன்னை விடுவிக் 
கிறேன் என்கிறபடியே அன்றோ அவன் போக்கும் போது 
இருப்பது . சதிர் நினைந்தால் - அவன் திருவடிகளிலே குனிந்த 
அளவிலே தீவினைகள் அடங்கலும் போனபடியை நினைந்தால் 
பேற்றுக்கு எல்லையானாரை அன்றோ பற்ற அடுப்பது ? உறு 
வது பார்க்கில் அவன் அடியாரை அன்றோ பற்ற அடுப்பது ? 
கொடு மா வினையேன் - - பிரீதி தலைமண்டை இட்டுச் சொல்லு 
கிறார் . பாட்டுக் கேட்பார் , பாட்டு ஈடுபடுத்தினவாறே பாவி 
யேன் என்னுமாறு போலே . அன்றிக்கே , முதன் முதலி 
லேயே அவன் அடியாரைப் பற்றப் பெற்றிலேன் என்பார் 
< பாவியேன் என்கிறார் என்னலுமாம் . அவன் அடியார் 


1. வஞ்சித்த பிரகாரத்தை அருளிச்செய்கிறார் பகல் முழுதும் என்று 
தொடங்கி . 

2. முற்றும் தவிரக் கூடுமோ ? என்ன , நான் என்று தொடங்கி 
அதற்கு விடையும் பக்திமான் என்று தொடங்கி அதற்குப் பிரமாணங் 
களும் அருளிச்செய்கிறார் . 

ஏவம் ஹாஸ்ய ஸர்வே பாப்மாந ப்ரதூயந்தே 

ய ஏதத் ஏவம் வித்வான் அக்கிஹோத்ரம் ஜுஹோதி ” 
என்பது , சாந்தோக்யம் . 5. 24 : 3 . 

" ஸர்வதர் மாந் பரித்யஜ்ய மாம்ஏகம் பபாணம் வ்ரஜ 

அஹம் த்வா ஸர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசம் " 
என்பது , ஸ்ரீ கீதை . 18 : 66 . 

3. பாவத்தைப் போக்குமவன் அவன் ஆனால் அவனைப் பற்றுமதன்றோ 
செய்யத்தக்கது ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் உறுவது 
என்று தொடங்கி . உறுவது - சொரூபத்தின் நிலை . 

4. பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டதால் உளதாய இன்பத்தாலே உகந்து 
பேசுமது ஒழிய, “ பாவியேன் என்கிறது என் ? என்ன , பிரீதி என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . முதன் முதலிலே என்றது , 
பொய்ர்நின்ற ஞானமும் " என்று தொடங்கிய காலத்திலே என்றபடி . 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 1 


255 


2 


. 


அடியே கூடும் இது அல்லால் - 1 தன் திருவடிகளைப் பற்றினார் 
திறத்திலே அவன் மிக்க வியாமோகத்தைப் பண்ணுவானே 
யானால் , அவன் விரும்பினாரை அன்றோ நமக்கும் பற்ற அடுப் 
பது . என்றது , அவன் அடியார்களிடத்தில் வியாமோகத்தை 
யுடையவன் ஆனால் அவனுக்குப் பிரியமானவர்களை அன்றோ 
பற்ற அடுப்பது ? என்றபடி . அவ் அடியார்கள் கூட்டத்தில் 
அவர்களோடு ஒத்தவராய் இருப்பவர் அல்லர் ; அவன் இறை 
வனாம் தன்மையின் முடிந்த எல்லையிலே நிற்குமாறுபோலே 
இவர் அடிமையாந்தன்மையின் முடிந்த எல்லையிலே நிற்கிறாரா 
தலின் அடியே எனத் தேற்றேகாரம் கொடுத்து ஓதுகிறார் . 
பிரிநிலையாகவுமாம் . என்றது , அவர்களோடு ஒப்பூண் உண்ண 
இருக்குமவர் அல்லர் ; அவர்கள் காலைப் பற்றுமவர் என்றபடி . 

விடுமாறு என்பது என் - புறம்பு உண்டான விஷயத் 
திலே விடுவது பற்றுவது ஆன செயலை இவ் விஷயத்திலும் 
செய்யவோ ? அந்தோ - நான் பற்றின பேற்றுக்கு 4 நாலு 
மூன்று படி கீழே நிற்கும் செல்வம் இத்தோடு ஒவ்வாது என்ன 
வேண்டுவதே என்று அந்தோ ! என்கிறார் . வியன் மூன்று 
உலகு பெறினும் - காடும் மலையுமான பாகங்களைத் திருத்தி 
அநுபவயோக்கியமாம்படி செய்து , மூன்று உலகங்களையும் 
எனக்குக் கையடைப்பு ஆக்கினாலும் விடுமாறு என்பது என் ? 


. 


1 . விரோதிகளைப் போக்குமவன் ஈஸ்வரனாக இருக்க , அவனை விட்டு , 
அவன் அடியார்களைப் பற்றுகிறது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் ‘ தன் திருவடிகளை என்று தொடங்கி . “ நெடுமால் ” என்பதற்கு 
அருளிச்செய்த இரண்டாவது பொருளைத் திருவுள்ளம்பற்றி இங்கு இப் 
பொருளை அருளிச்செய்கிறார் . 

2. நெடுமால் ” என்பதற்கு , அருளிச்செய்த முதற்பொருளைத் 
திருவுள்ளம் பற்றி அவன் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 

3. புறம்புஉண்டான என்று தொடங்கும் வாக்கியத்துக்குக் கருத்து , 
ஒரு புருஷார்த்தத்தைப் பற்றுமவன் , அதைக் காட்டிலும் அதிகமானது ஒரு 
புருஷார்த்தத்தைக் கண்டால் , தாழ்ந்த அதனை விடுத்து மேலானதைப் பற்று 
வான் அன்றோ; இங்கு எல்லை நிலமான புருஷார்த்தம் ஆகையாலே அங்கனம் 
செய்வதற்கு இல்லை என்பது . 
4 . நாலு 

ஐய்வரியம் புருஷார்த்தம் என்றிருப்பார்,, 
கைவல்யம் புருஷார்த்தம் என்றிருப்பார் , பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் 
புருஷார்த்தம் என்றிருப்பார் , ஈஸ்வரனாய் ! ஆனந்தமயா என்றிருக்கும் 
இருப்பு புருஷார்த்தம் என்றிருப்பார் என்னும் நான்குவகையினரையும் . 
இவற்றின் விளக்கத்தை இத்திருவாய்மொழியின் - அவதாரிகையில் கண்டு 
கொள்க . * மூன்று என்றது , மேலே கூறிய நால்வகையினரில் முதலிலே 
உள்ள மூன்று வகையினரை , 


. 


என்றது , 


356 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
அந்தோ! செல்வத்துக்கு உலகத்தாரால் விரும்பிப் போற்றப் 
பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தன்மை உண்டாகையினால் 
அன்றோ, உவமையாக எடுத்துச் சொல்லுவதற்கு ஒண்ணாத 
தாயிருந்தும் , இது , நான் பற்றின பாகவதர்களுக்கு அடிமை 
என்பதனோடு ஒவ்வாது என்ன வேண்டுகிறது . 

( 1 ) 
873 
வியன் மூவுலகு பெறினும் போய்த் 

தானே தானே ஆனாலும் 
புயல்மேகம்போல் திருமேனி 

அம்மான் புனைபூங் கழல் அடிக்கீழ்ச் 
சயமே அடிமை தலை நின்றார் 

திருத்தாள் வணங்கி இம்மையே 
பயனே இன்பம் யான்பெற்றது 

உறுமோ பாவியேனுக்கே ? 
பொ - ரை : - பரந்த மூன்று உலகங்களின் செல்வத்தைப் பெற்றா 
லும் , இந்தச் சம்சார சம்பந்தம் நீங்கிக்கைவல்ய சுகத்தைப் பெற்றாலும் , 
கார்காலத்து மேகம் போன்ற திருமேனியையுடைய எம்பெருமானது 
மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வீரக்கழலை அணிந்த திருவடிகளிலே 
அடிமை செய்தலையே பிரயோஜனமாகக் கொண்டு அந்த அடிமையின் 
மேல் எல்லையிலே தலைநின்ற பாகவதர்களுடைய அழகிய திருவடிகளை 
வணங்கி இப் பிறப்பிலேயே யான் பெற்ற பயனாகிய இன்பத்திற்கு 
ஒக்குமோ தீவினையேனாகிய எனக்கு ? 

வி - கு : - மூ உலகத்தையும் அரசாளுகின்ற இன்பம் , கைவல்ய 
இன்பம் என்னும் இவ்விரண்டு இன்பமும் , பாவியேனாகிய யான் இம்மை 
யிலே பெற்றதாகிய பயனாம் இன்பத்திற்கு ஒவ்வாது என்பது கருத்து . 
உறுமோ- ஒக்குமோ . பாவியேனுக்கு என்பதிலுள்ள நான்காம் வேற்று 
மையைப் பிரித்து இன்பம் என்பதனோடு கூட்டுக . 

ஈடு : - இரண்டாம்பாட்டு. " மேலே கூறிய செல்வத்தோடே 
ஆத்ம அநுபவத்தைச் சேர்த்துத் தந்தாலும் பாகவதர்களுக்கு 
அடிமைப்பட்டிருத்தலாகிற பேற்றுக்கு ஒவ்வாது என்கிறார் . 

1. நாலு மூன்று படி கீழே நிற்பதாய் , எடுத்துக் கழிக்கவும் தகாததாய் 
இருக்கும் செல்வத்தை எடுத்துக் கழிப்பான் என் ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் செல்வத்துக்கு என்று தொடங்கி . 

2 . " வியன் மூவுலகுபெறினும் போய்த் தானே தானே ஆனாலும் பயனே 
இன்பம் யான் பெற்றது உறுமோ " என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை 
அருளிச்செய்கிறார் . 


பத்தாந் திருவாய்மொழி 

- பா . 2 257 
வியன் மூ உலகு பெறினும் - பரந்திருக்கின்ற மூன்று உல 
கங்களின் செல்வத்தையும் என் ஒருவனுக்கே ஆக்கினாலும் . 
போய்த் தானே தானே ஆனாலும் - சம்சார சம்பந்தம் அற்றுப் 
போய்க் கேவலம் ஆத்ம அநுபவமே பண்ணப் பெற்றாலும் . 
தானே தானே என்ற அடுக்குத் தொடரால் , சம்சாரத்திலே 
புத்திரர் பௌத்திரர் முதலானவர்களும் தானுமாய் வாழ்கின்ற 
வாழ்க்கையும் தவிர்ந்து , பரமபதத்தே போய் 1 நான் பரமாத் 
மாவுக்கு இனியன் , நான் பரமாத்மாவுக்கு இனியன் என்று 
களிக்குமதனையும் விட்டு , கேவலம் தானே ஆகையைத் தெரி 
வித்தபடி . புயல் மேகம்போல் திருமேனி அம்மான் புனை பூங் 
கழல் அடிக்கீழ் -மழைமேகம் போலே இருக்கிற திருமேனியைக் 
காட்டி எல்லா உலகங்களையும் எழுதிக்கொண்டு இருக்கிறவ 
னுடைய , சாத்தப்பட்ட பூக்களையும் வீரக்கழலையுமுடைய திரு 
வடிகளின் கீழே . அழகு இல்லாதவனாயினும் விட ஒண்ணாத 
சம்பந்தத்தையுடையவனாதலின் அம்மான் என்கிறது . 

சயமே அடிமை தலைநின்றார் - அடிமை செய்தலே பிரயோ 
ஜனமாக எல்லா அடிமைகளையும் செய்யுமவர்கள் . அன்றிக்கே , 
அவனுடைய அழகிலே தோற்று எல்லா அடிமைகளையும் செய்யு 
மவர்கள் என்னுதல் . சயம் - ஸ்வயம் , அல்லது ஜயம் . திருத் 
தாள் வணங்கி - சரீரத்துக்கு வேறுபட்டதாய் நித்தியமான 
ஆத்மாவை அடைவதைக் காட்டிலும் , அவன் வடிவு அழகிலே 
தோற்றிருக்குமவர்கள் வடிவில் ஓர் உறுப்பு அமையும் என் 
கிறார் . இம்மையே பயனே இன்பம் - சரீரத்தை விட்டுச் சென்று 
அநுபவிக்குமது அன்றிக்கே, இந்த உலகத்திலே பிரயோஜன 
ரூபமான சுகமாயிற்று யான் பெற்றது . ஒரு சாதனத்தைச் 
செய்ய அச் சாதனத்தாலே “ கைபுகுரும் " என்று நினைத்திருத் 
தல் இல்லை என்பார் பெற்றது என்கிறார் . உறுமோ - இத 
னோடு ஒக்குமோ ? பாவியேனுக்கு - நிலைநின்ற புருஷார்த்தத் 


23 


1 . அஹம் அந்நம் அஹம் அந்நம் அஹம் அந்தம் 

அஹமந்தாத : அஹமந்தாத 8 அஹமந்நாத : ” 
என்பது , தைத்திரீயம் . 

2. " திருத்தாள் ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் சரீரத் 
துக்கு என்று தொடங்கி , 

3. “ இம்மையே ” என்ற ஏகாரத்திற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் 
சரீரத்தை என்று தொடங்கி , 

4. நிலை நின்ற புருஷார்த்தத்தின் எல்லையாவது , பகவானுக்கு அடிமைப் 
பட்டிருத்தலுக்கு எல்லை நிலமான பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் . 

33 


258 திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 
தின் எல்லைக்கும் புருஷார்த்தம் அல்லாததற்கும் வாசி சொல் 
லும்படியான பாபத்தைச் செய்தவன் . பகவத் விஷய அநு 
பவம் அல்லாமையாலே ஆத்ம அநுபவம் புருஷார்த்தம் ஆக 
மாட்டாது ; செல்வம்போலே நிலையற்றது அல்லாமையாலே 
நிலையின்ற புருஷார்த்தமாகும் என்றபடி . 

( 2 ) 
874 
உறுமோ பாவியேனுக்கு இவ் 

உலகம் மூன்றும் உடன் நிறைய 
சிறுமாமேனி நிமிர்த்த என் 

செந்தாமரைக்கண் திருக்குறளன் 
நறுமா விரை நாண் மலர் அடிக்கீழ்ப் 

புகுதல் அன்றி அவன் அடியார் 
சிறுமா மனிசராய் என்னை 

ஆண்டார் இங்கே திரியவே . 
பொ - ரை : - வடிவில் சிறுத்தவர்களாய் அறிவில் பெருத்தவர் 
களாய் மனித வடிவினராய் என்னை அடிமை கொண்டவர்களான அவன் 
அடியார்கள் இந்த உலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்க , ( அவர் 
களுடைய மலர் அடிக்கீழ் புகுதல் ) அன்றி , இந்த உலகங்கள் மூன்றும் 
ஒருசேர நிறையும்படியாகச் சிறிய பெரிய திருமேனியை வளரச்செய்த 
என் செந்தாமரைக்கண் திருக்குறளனுடைய , பெருமை பொருந்திய 
சிறந்த வாசனையையுடைய அன்று மலர்ந்த மலர்போன்ற திருவடிகளிலே 
புகுதலும் பாவியேனாகிய எனக்குப் பொருந்துமோ ? 

வி - கு : -சிறு மா மனிசராய் என்னை ஆண்டாராகிய அவன் அடி 
யார் இங்கே திரிய ( அவர்கள் மலர் அடிக்கீழ்ப் புகுதல் ) அன்றி , திருக் 
குறளன் நறு மா விரை நாண்மலர் அடிக்கீழ்ப் புகுதல் பாவியேனுக்கு 
உறுமோ ? என்று கூட்டி , இடையே சில சொற்கள் பெய்து பொருள் 
முடிவு காண்க . குறளன் - வாமனன் . நிறைய நிமிர்த்த குறளன் என்க . 

ஈடு -மூன்றாம்பாட்டு. - செல்வம் என்ன , கைவல்யம் என்ன , 
இவற்றைக் காட்டிலும் வேறுபட்டதாய் உயர்ந்ததாய் உள்ள 
பகவல்லாபம் உண்டானாலும் , இங்கே இருந்து ஸ்ரீ வைஷ்ண 

நித்தியமான புருஷார்த்தமாய் இருக்கிற கைவல்யத்தைப் புருஷார்த் 
தம் அல்லாதது என்பான் என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் 
பகவத்விஷய அநுபவம் என்று தொடங்கி . 

அவன் அடியார் சிறு மா மனிசராய் என்னை ஆண்டார் இங்கே 
திரிய , அன்றி , நறுமாவிரை நாண்மலர் அடிக் கீழ் உறுமோ என்பதனைக் 
கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் , 


1 . 


2 . 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 3 


259 


வர்களுக்கு அடிமை செய்கைக்கு அது ஒவ்வாது என்கிறார் . 
உலகம் அளந்த பொன்னடிக்கு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 
இங்கே இருந்து என்னை அடிமை கொள்ளில் , அதற்கு , உலகம் 
அளந்தவன் திருவடிகளில் அடிமைதான் உறாது என்கிறார் . 

உறுமோ பாவியேனுக்கு - ஆத்ம அநுபவத்தையும் செல் 
வத்தையும் குறித்துச் சொன்ன வார்த்தையை , பகவத்விஷயத் 
திலும் சொல்லுகிறார் . மேலே கூறியவை போன்று கழிக்க 
ஒண்ணாது : புருஷார்த்தத்தின் எல்லை அல்லாமையாலே கழிக்க 
வேண்டும் . என்றது , தள்ளவும் கொள்ளவும் ஒண்ணாதபடியான 
பாவத்தைச் செய்தேன் என்றபடி . பாவியேன் - முதல் நிலத்துக் 
கும் , முடிந்த நிலத்துக்கும் வாசி சொல்ல வேண்டும்படியான 
பாவத்தைச் செய்தவன் . இவ்உலகம் மூன்றும் உடன் நிறைய 
சில ஏரிகள் வற்றிப் பாழாய்க் கிடக்க , நினைவு இன்றிக்கே மழை 
பெய்ய நிறைந்து நிற்குமாறு போலே , தன் வாசி அறியாத 
மூன்று உலகங்களும் ஒருக்காலே நிறையும்படி . சிறு மா மேனி 
நிமிர்த்த - கண்களாலே முகந்து அனுபவிக்கலாம்படி சிறுத்து , 
அழகுக்கு எல்லைஇன்றிக்கே இருக்கிற திருமேனியை நிமிர்த்த . 
எம் - 544 உன்னைப் பிரமாணித்தார் பெற்ற பேறு என்கிற 
படியே , அடியார்கட்காகச் செய்த செயல் அன்றோ. செந்தா 
மரைக்கண் 

திருக்குறளன் நறு மா விரை நாண்மலர் அடிக்கீழ் 
புகுதல் - மலர்த்தி , செவ்வி , குளிர்த்திகளுக்குத் தாமரையை 
ஒப்பாகச் சொல்லலாம்படி இருக்கிற கண்ணழகையுடைய 
ஸ்ரீ வாமனனுடைய , அழகிய மிக்க வாசனையை யுடைத்தான 
நாட்பூப் போலே இருக்கிற திருவடிகளின் கீழே புகுதல் . 

1. ஆயின் , பகவானை விட்டவராய் இருக்கின்றாரோ ? எனின் , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் உலகம் என்று தொடங்கி , என்றது , பகவத் 
சம்பந்தத்தைக் கொண்டு அவர்களை விரும்புகையாலே அவனையும் விடவில்லை 
என்பது கருத்து . 

2. முதல் நிலமாவது , பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் , முடிந்த 
நிலமாவது , பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் . 

“ உடன் நிறைய ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் சில 
ஏரிகள் என்று தொடங்கி , 

4. ( சிறுமா ”” என்கிற சிறுமைக்கும் பெருமைக்கும் விரோதம் இல்லா 
மல் பொருள் அருளிச்செய்கிறார் கண்களாலே என்று தொடங்கி . 

5. இந்திரனுடைய செயலைச் செய்த வாமனனை இவர் “ எம் ” என்பான் 
என் ? என்ன , உன்னை என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் . இது , இரண்டாந் திருவந் . 61 , பிரமாணித்தார் - நம்பினவர்கள் , 


3 . 


260 திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 
நறு மாவிரை - நன்றாய் மிக்க வாசனை நறு மாவிரை நாண்மலர் 
அடி காணும் இவர்க்கு வேப்பங்குடி நீராய் உறுமோ என்று 
கழிக்கிறது . 

என்றது , பகவத் விஷயத்தில் வெளிறு கழிந்த 
பாகமான இது ஆயிற்று , இவர்க்குப் பாகவத புருஷார்த்தத் 
தைப் பற்றக் கழிக்க வேண்டியது ஆகிறது என்றபடி . 

அன்றி- அவர்களைத் தவிர்ந்து , அவன் அடியார் - ஸ்ரீவாமன 
னுடைய அழகிலே தோற்றிருக்கும் 

தோற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ,. 
அவர்கள் ஆகிறார் , " முன்னம் குறள் உருவாய் மூ அடி மண் 
கொண்டு அளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகிப் பொன் 
பயந்தேன் " என்று இருக்குமவர்கள். சிறு மா மனிசராய் 
வடிவு சிறுத்துப் பிரபாவம் பெருத்திருக்குமவர்கள் . சிறுமை 
பெருமையாகிற மாறுபட்ட இரண்டு தர்மங்கள் ஒருபொருளில் 
சேர்ந்திருத்தல் எப்படி ? என்று பட்டர் இளமைப் பருவத் 
திலே ஆழ்வானைக் கேட்க , நம்மோடு ஒக்க அன்னம் பானம் 
முதலானவைகள் தாரகம் என்னலாய் , பகவத் விஷயத்தில் 
மூழ்கி இருக்கும் தன்மையைப் பார்த்தால் நித்தியசூரிகளோடு 
ஒப்பர்கள் என்னலாய் இருக்கிற ஆண்டான் , அருளாளப் 
பெருமாள் , ஸ்ரீ கோவிந்தப்பெருமாள் , இவர்கள்காண் சிறுமா 
மனிசர் ஆகிறார்கள் " என்று பணித்தார் . என்னை ஆண்டார் 
என்னை அடிமை கொண்டவர்கள் . இங்கே திரிய - என் கண் 
வட்டத்திலே சஞ்சரியாநிற்க.அன்றி , நறு மா விரை நாண்மலர் 


1. " நறு " என்பதற்கு அழகு என்று மேலே பொருள் அருளிச்செய்தார் . 
நறு என்ற சொல் அழகு என்ற பொருளைக் காட்டுமோ ? என்ற வினாவினைத் 
திருவுள்ளத்தே கொண்டு அதற்கு விடை அருளிச்செய்கிறார் “ நறுமாவிரை ” 
என்று தொடங்கி , அதாவது , நறு என்பதற்கு நன்றாய் என்பது பொருள் ; 
நன்றாய் என்பதற்கு அழகியதாய் என்பது பொருள் என்றபடி . 

2. வியாக்கியாதாவின் ஈடுபாடு , கறுமாவிரை என்று தொடங்கும் 
வாக்கியம் , 

3. வெளிறு கழிந்த பாகம் என்றது , பரத்துவம் முதலானவைகளை 
நோக்க அதிசுலபமானது என்றபடி , 

அஸார அம்சம் ; அதாவது , 
கிடைத்தற்கு அரிய தன்மை . “ இது என்றது , உலகமூன்றும் 

உலக மூன்றும் " என்று 
தொடங்கிச் சொன்ன நீர்மை குறைவு அற்ற விஷயத்தை . 

4 . முன்னம் குறள் என்றது , பெரிய திருமொழி . 9.4 : 2 . 

5. சிறுமாமனிசர் ” என்றதற்கு ஆப்தசம்வாதம் காட்டுகிறார் சிறுமை 
பெருமை என்று தொடங்கி . ஆண்டான் - முதலியாண்டான் . அருளாளப் 
பெருமாள் என்றது , அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் சீயரை, ஸ்ரீகோவிச் 
தப் பெருமாள் என்றது , எம்பாரை . இம்மூவரும் எம்பெருமானாருடைய 
சிஷ்யர்கள் . 


வெளிறு 


| 


பத்தாந் திருவாய்மொழி 

- பா . 3 , 4 261 
அடிக்கீழ்ப் புகுதல் , பாவியேனுக்கு உறுமோ இவருடைய 
கண்ணிநுண் சிறுத்தாம்பு இருக்கிறபடி . ஸ்ரீ மதுரகவிகட்கும் 
அடி இதுவே அன்றோ. பொய்ந்நின்ற ஞானம் " தொடங்கி 
" முனியே நான்முகனே ” என்ற திருவாய்மொழி முடிய 
இவரைத்தொடர்ந்து பின்பற்றிய இடத்து , ஆழ்வார் , தமக்கும் 
பிரயோஜனமாகச் சொன்ன " பயிலுஞ் சுடரொளி , நெடு 
மாற்கு அடிமை 

என்னும் திருவாய்மொழிகளையே தமக்குத் 
தஞ்சமாகப் பற்றினார் . * எவை எங்களுடைய நல்லொழுக்கங் 
களோ அவை கொள்ளத்தக்கவை என்று ஆசாரியன் சிஷ்ய 
னுக்கு உபதேசிக்கிறார் ” என்னக் கடவது அன்றோ. ( 3 ) 

875 
இங்கே திரிந்தேற்கு இழுக்கு உற்று என் ? 

இருமா நிலம் முன் உண்டு மிழ்ந்த 
செங்கோலத்த பவளவாய்ச் 

செந்தாமரைக்கண் என் அம்மான் 
பொங்கேழ் புகழ்கள் வாய்வாய்ப் 

புலன் கொள்வடிவு என் மனத்ததாய் 
அங்கேய் மலர்கள் கையவாய் 

வழிபட்டு ஓட அருளிலே . 
பொ - ரை : - முற்காலத்தில் , மிகப் பெரிய இந்த உலகங்களை 
எல்லாம் உண்டு உமிழ்ந்த , சிவந்த அழகினையுடையதான பவளம் 
போன்ற திருவாயினையும் , செந்தாமரைபோன்ற திருக்கண்களையு 


1. இப்பாசுரம் ஆழ்வாருடைய கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்கிறார் 
இவருடைய என்று தொடங்கி . கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்பது , ஸ்ரீ மதுர 
கவிகள் தம் ஆசாரியரான நம்மாழ்வார் விஷயமாக அருளிச்செய்த பிரபந்தம் . 

2. ஸ்ரீ மதுரகவிகளுக்கு அன்றோ, கண்ணி நுண் சிறுத்தாம்பு உள்ளது ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ஸ்ரீ மதுரகவிகட்கும் என்று 
தொடங்கி . 

3. ஸ்ரீ மதுரகவிகள் இதனை அடியாகப் பற்றினமையை விளக்குகிறார் 
பொய்ந்நின்ற என்று தொடங்கி . 

4. ஆழ்வார் தம்முடைய அநுசந்தானமாக அருளிச்செய்தாரே ஒழிய , 
இவரை அநுஷ்டிக்கச்சொல்லி உபதேசித்தாரோ ? என்ன , எவை என்று 
தொடங்கி அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . என்றது , முன்னோர்களுடைய 
அநுஷ்டானமே பின்னையோர்களுக்கும் அநுஷ்டானம் என்றபடி . 

யா அஸ்மாகம் ஸுசரிதாநி 

தாகி த்வயா உபாஸ்யாதி நோ இதராணி 1 
என்பது , தைத்திரீயம் . 


262 திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
முடைய என் அம்மான் , பொங்கி எழுகின்ற தன் கல்யாண குணங்கள் 
என் வாயிலே ஆகவும் , இந்திரியங்களைக் கொள்ளை கொள்ளுகின்ற திரு 
மேனி என் மனத்திலேயாகவும் , அந்தத் திருமேனிக்குப் பொருந்திய 
மலர்கள் என் கையிலே ஆகவும் , ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்யும் கைங்கரிய 
நெறியிலே நானும் சென்று நடக்கும்படி திருவருள் செய்தால் , பரம 
பதம் செல்ல விரும்பாமல் இந்த உலகத்திலே சஞ்சரிக்கின்ற எனக்கு 
வந்த குற்றம் யாது ? 

வி - கு : -வாயவாய் மனத்ததாய் கையவாய் வழிபட்டு ஓட அரு 
ளில் இங்கே திரிந்தேற்கு உற்றது இழுக்கு என் ? என்று கூட்டுக . 
உற்றென் என்பது , உற்றது என் என்பதன் விகாரம் . உற்றது 
இழுக்கு என் என்று மாற்றுக . 

ஈடு : --நான்காம் பாட்டு , 1 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உகப் 
பான பகவத் கைங்கரியம் கிடைக்குமாகில் , அவர்கள் சஞ்சரிப் 
பதனாலே கொண்டாடத் தக்கதான இந்த உலகத்தில் இருப்பே 
புருஷார்த்தம் என்கிறார் . அன்றிக்கே , மேற்பாசுரத்திலே 
“ சிறு மா மனிசர் ” என்றீர் ; " இங்கே ” என்றீர் ; இது இருள் 
தரும் மாஞாலம் அன்றோ? பாகவத கைங்கரியத்தை வளர்க்கக் 
கூடியதான பகவானுடைய அநுபவம் முற்றும் கிடைப்பது 
பரமபதத்திலே அன்றோ ? என்னில் , அந்த அநுபவம் அவன் 
திருவருளாலே இங்கே கிடைக்குமாகில் இங்கேயே வசித்தால் 
குற்றம் என் ? என்கிறாராகவுமாம் . என்றது , அங்குத்தை அநு 
பவத்துக்கும் அவன் திருவருள் அன்றோ காரணம் ; அது இங்கே 
கிட்டுமாகில் இங்கே வசிப்பதனால் குற்றம் என் ? என்கிறார் 
என்றபடி . 

இழுக்குற்று என் - தண்மை என் ? இருமா நிலம் முன் உண்டு 
உமிழ்ந்த - மிக்க பரப்பையுடைத்தான பூமியைப் 

பிரளய - 
காலத்திலே வயிற்றிலே வைத்து நோக்கி , படைப்புக் காலம் 
வந்தவாறே உமிழ்ந்த . செம் கோலத்த பவளம் வாய் . * பிர 

1. இப்பாசுரத்தில் பகவானுக்குச் செய்யப்படும் கைங்கரியம் சொல் 
லிற்றேயாகிலும் , இடத்திற்கு ஏற்பப் பாகவத கைங்கரியபரமாகப் பொருள் 
அருளிச்செய்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்று தொடங்கி . மேல் 
பாசுரத்தோடே பொருந்த வேறும் ஒரு கருத்து அருளிச்செய்கிறார் அன் 
றிக்கே என்று தொடங்கி . 

2. உற்று ” என்பதனை இடைச்சொல்லாகக் கொண்டு , " இழுக்கு 
என் என்பதற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் தண்மை என் என்று . 
தண்மை - தாழ்வு . 

3. திருவதரத்தின் அழகானது மனத்தைக் கவரக்கூடிய தன்மை 
வாய்ந்தது என்று அழகின் மிகுதியை அருளிச்செய்கிறார் ‘ பிரளயத்திலே 
என்று தொடங்கி , பதப்பொருள் அருளிச்செய்கிறார் சிவந்து என்று 
தொடங்கி , 


2 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 4 


283 


ளயத்திலே தள்ளினாலும் விட ஒண்ணாத திரு அதரத்தையுடை 
யவன் . சிவந்து அழகிதான பவளம் போலே இருக்கிற திரு 
அதரம் . செந்தாமரைக்கண் என் அம்மான் - என்னை , நோக் 
காலே உனக்கு வெற்றி என்னப் பண்ணினவன் . 1 மேலே 
கூறிய குணத்தாலும் அழகாலும் என்னை எழுதிக்கொண்ட 
வன் . பொங்கேழ் புகழ்கள் வாயவாய் - பொங்கி எழாநின் 
றுள்ள கல்யாணகுணங்கள் வாயிலே உளவாய் . ஆற்றுப் 
பெருக்குப்போலே கிளர்த்தியையுடைத்தாய்ப் புக்காரைக் 
கொண்டு கிள ரவற்றான குணங்கள் ஆதலின் , பொங்கு ஏழ் 
என்கிறது . ஏழ் - எழுதல் ; மேலே கிளர்தல் . அன்றிக்கே , 
பொங்கி கேழ் என்று பிரித்து , பரந்து அழகான குணங்கள் 
என்று பொருள் கூறலுமாம் . பொங்கி - பரந்து . கேழ் - 
அழகு . 

புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் - எல்லா இந்திரியங் 
களையும் கொள்ளை கொள்ளத்தக்கதான வடிவு என்மனத்திலே 
இருப்பதாய் . அங்கு ஏய் மலர்கள் கையவாய் - அந்த வடிவுக் 
குத் தகுதியான மலர்கள் கையிலே உளவாய் , வழிபட்டு ஓட 
அருளில் - நெறிப்பட்டுச் செல்லும்படி அருளப்பெறில் என்றது , 
2 மனம் வாக்குக் காயம் என்னும் இம் மூன்றும் அவன் திருவடி 
களிலே எப்பொழுதும் அடிமை செய்யும்படி அவன் திருவரு 
ளைப் பெற்றால் என்றபடி . இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்று 
என் - 3 பாகவதர்களுடைய பிரீதியின் உருவமான பகவத் 
கைங்கரியத்தை அவன் திருவருளாலே இங்கே பெறில் எனக்கு 
அதுவே பேறு என்கிறார் . 

( 4 ) 


1. மேலே கூறிய குணத்தாலும் அழகாலும் என்றது , " இருமாநிலம் 
முன் உண்டு உமிழ்ந்த ” என்பதனையும் , “ செங்கோலத்த பவளவாய் என்ப 
தனையும் திருவுள்ளம்பற்றி . 

2. பொங்கேழ் புகழ்கள் வாயவாய் , என் மனத்ததாய் , மலர்கள் கைய 
வாய் ” என்றதனைத் திருவுள்ளம்பற்றி ‘ மனம் வாக்குக் காயம் என்கிறார் . 

3 . பாகவத கைங்கரியத்தைப் புருஷார்த்தம் என்கிறவர் , பகவத்கைங் 
கரியம் புருஷார்த்தம் என்கிறது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய் 
கிறார் பாகவதர்களுடைய என்று தொடங்கி . 

திரிதந் தாகிலும் தேவ பிரானுடைக் 

கரிய கோலத் திருவுருக் காண்பன் நான் ” 
என்று ஸ்ரீ மதுரகவிகள் அருளிச்செய்ததற்கும் இப் பாசுரமே காரணம் என்பர் . 
ஆசாரிய ஹ்ருதயத்தில் " அழும் தொழும் ஸ்நேஹபாஷ்ப அஞ்சலியோடே ” 
என்று தொடங்கும் சூத்திரத்தில் " புலன்கொள் நித்தியசத்ருவிசிந்தனம் 


264 


திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 


876 


வழிபட்டு ஓட அருள் பெற்று 

மாயன் கோல மலர் அடிக்கீழ்ச் 
சுழிபட்டு ஓடும் சுடர்ச்சோதி 

வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் 
இழிபட்டு ஓடும் உடலினிற் 

பிறந்து தன்சீர் யான் கற்று 
மொழிபட்டு ஓடும் கவி அமுதம் 

நுகர்ச்சி உறுமோ ? முழுதுமே . 
பொ - ரை : -பாகவதர்களுடைய வழியிலே பட்டு நித்திய கைங் 
கரியத்தைச் செய்யும்படி அவன் திருவருளைப் பெற்று , எம்பெருமா 
னுடைய அழகிய மலர் போன்ற திருவடிகளின் கீழே , சுழித்துக்கொண்டு 
ஓடுகின்ற சுடர்ச்சோதி வெள்ளம் என்னும்படியான பரமபதத்திலே 
ஆனந்தத்தையே வாழ்ச்சியாக அடைந்திருந்தாலும் , இழிக்கப்பட்டுச் 
செல்லுகின்ற இந்தச் சரீரத்தோடே பிறந்து , தன்னுடைய கல்யாண 
குணங்களை யான் கற்று , அவ் அநுபவத்தால் உண்டான பிரீதி சொற் 
களின் உருவமாக வெளிவருகின்ற கவிகளாகிய அமுதத்தை , அடியார் 
களோடு சேர்ந்து அநுபவிக்கின்ற அநுபவத்திற்கு , மேலே கூறிய 
ஐய்வரிய கைவல்யங்கள் முழுதும் கூடினாலும் ஒக்குமோ ? 
வி.கு : -அருள்பெற்று இன்புற்று இருந்தாலும் கவி 

அமுத 
நுகர்ச்சிக்கு முழுதும் உறுமோ ? என்க . உறுதல் - ஒத்தல் . 

ஈடு : - ஐந்தாம் பாட்டு . 1 இப்படிப்பட்ட பகவானுடைய 
அநுபவமும் மேற் பாசுரங்களில் கூறிய புருஷார்த்தங்களும் 
எல்லாம் கூடினாலும் , " தொண்டர்க்கு அமுது உண்ணச் 
சொன்மாலைகள் சொன்னேன் என்கிறபடியே , பாகவதர் 
களுக்குப் பிரியமாகத் திருவாய்மொழி பாடி அடிமை செய்யும் 
இதனோடு ஒக்குமோ ? என்கிறார் . 


என்ற பகுதி இங்கு அநுசந்திக்கத் தகும் . இவ் ஆழ்வார் பாகவத சேஷத்வ 
நிஷ்டையைக் கொண்டிருந்தும் தமக்கு உத்தேசியரான அந்தப் பாகவதர்களுக் 
குப் பிரீ தியை உண்டாக்குவது என்னும் காரணத்தால் “ புலன்கொள் வடிவு 
என்மனத்ததாய் ” என்று , பாகவத சேஷத்வ நிஷ்டைக்கு விரோதியான பகவா 
னுடைய விக்கிரஹத்தைத் தம்முடைய நெஞ்சுக்கு விஷயமாக்கிக் கொண்டிருந் 
தார் என்பது அவ்வாக்கியத்தின் கருத்து . 

1. பின் அடிகளைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 
முழுதும் என்றதனை நோக்கி மேற் பாசுரங்களிற் கூறிய புருஷார்த்தங் 
களும் எல்லாம் என்கிறார் . 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 


265 


வழிபட்டு ஓட அருள்பெற்று - கைங்கரியத்திலே நெறிபட் 
டுச் செல்லும்படி அவன் திருவருளைப் பெற்று . என்றது , நித 
திய கைங்கரியம் பண்ணும்படியாக என்றபடி , மாயன் - அழகு 
சீலம் முதலியவைகளால் ஆச்சரியத்தையுடையவன் . கோலம் 
மலர் அடிக்கீழ் - காண்டற்கு இனிய மலர்போலே இருந்துள்ள 
திருவடிகளின் கீழே சுழிபட்டு ஓடும் சுடர்ச்சோதி வெள்ளத்து - 
ஆற்றுப்பெருக்குப் போலே சுழித்துச் செல்லுகிற ஒளி அலை 
களையுடைத்தான பரமபதத்திலே ; 3 " சூரியன் அக்கிரி ஆகிய 
வற்றின் ஒளிகளைக் கடந்துள்ள ஒளியோடு விளங்குகிற 
மஹாத்மாவான ஸ்ரீமந் நாராயணனுடைய ஸ்ரீவைகுண்டம் " 
என்னக் கடவது அன்றோ. இன்புற்று இருந்தாலும் இந்தப் 
பரமாத்மா ஆனந்திப்பிக்கிறான் ” என்கிறபடியே , அவன் 
ஆனந்திப்பிக்க , ஆனந்தத்திலே மூழ்கி இருந்தாலும் . 

முழுதும் - மேலே கூறிய செல்வம் முதலானவைகளும் இத 
னோடே கூடப் பெற்றாலும் . இழிபட்டு ஓடும் உடலினில் பிறந்து 
தாழ்வுக்கு எல்லையாம்படி கைகழியப் போன சரீரத்தோடே 
பிறந்து . தன் சீர் - நித்திய சூரிகளும் குமிழிநீர் உண்ணும் 
கல்யாண குணங்களை . யான் கற்று - நித்திய சம்சாரியாய் , அந்தக் 
குணங்களுக்கு அடைவு இல்லாத நான் அறிந்து . மொழி பட்டு 
ஒடும் - அவை உள் அடங்காமையாலே சொல்லாய் வெளிப்படு 
கின்ற கவி அமுதம் நுகர்ச்சி உறுமோ - திருவாய்மொழியா 
கிற அமிருதத்தை அனுபவிக்கையோடு ஒக்குமோ ? அவன் 
அடியார் சிறு மா மனிசராய் என்னை ஆண்டார் இங்கே 
திரிய, நறு மா விரை நாண் மலர் அடிக்கீழ்ப் புகுதல் உறுமோ ? " 
என்றாரே மேல் ; அதனைவிட்டு, கவி அமுதம் நுகர்ச்சி உறு 
மோ முழுதும் என்கிறாரே இங்கு ? அதனை விட்டாராய் 


j 


1 . சுழிபட்டு ஓடும் என்கையாலும் , வெள்ளம் என்கையாலும் , 
ஒளி அலைகளையுடைத்தான என்கிறார் . எல்லை இல்லாத தேஜஸ் சமுத்திர 
மான பரமபதத்திலே என்பது பொருள் . 

2. எல்லை இல்லாத பேர் ஒளிப்பிழம்பாக இருக்கும் பரமபதம் என்ப 
தற்குப் பிரமாணம் காட்டுகிறார் சூரியன் அக்கிரி என்று தொடங்கி . 

அத்யர்க்காநல தீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோ மஹாத்மா ? 

ஸ்வயைவ ப்ரபயா ராஜந் துஷ்ப்ரேக்ஷம் தேவதாதவை ? ” 
என்பது , பாரதம் ஆரண்யபர் . 

3 . ஏஷஹ்யேவ ஆநந்தயாதி 
என்பது , தைத்திரீயம் . 

34 


F 


266 திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 
இருக்கிறதோ ? என்னில் , விட்டிலர் ; 1 “ தொண்டர்க்கு அமுது 
உண்ணச் சொல் மாலைகள் என்கையாலே , அவர்களுக்கு 
அடிமை செய்கிறபடி . 

( 5 ) 
877 
நுகர்ச்சி உறுமோ ? மூஉலகின் 

வீடுபேறு தன்கேழ்இல் 
புகர்ச்செம் முகத்த களிறு அட்ட 

பொன் ஆழிக்கை என் அம்மான் 
நிகர்ச் செம்பங்கி எரிவிழிகள் 

நீண்ட அசுரர் உயிர் எல்லாம் 
தகர்த்து உண்டு உழலும் புட்பாகன் 

பெரிய தனி மாப் புகழே . 
பொ - ரை : - தனக்கு ஒப்பு இல்லாத , புள்ளிகள் பொருந்திய 
சிவந்த முகத்தையுடைய குவலயாபீடம் என்னும் யானையைக் கொன்ற , 
அழகிய மோதிரத்தைத் தரித்த என் அம்மானும் , தம் சாதிக்கு ஏற்ற 
தான சிவந்த தலைமயிரையும் நெருப்புப் போன்ற கண்களையும் உயர்ந்த 
சரீரங்களையுமுடைய அசுரர்களுடைய உயிர்களை எல்லாம் கொன்று 
உண்டு சஞ்சரிக்கின்ற கருடப்பறவையை வாகனமாகக் கொண்டுள்ள 
வனுமான எம்பெருமானது பெரிய ஒப்பற்ற சிறந்த கல்யாண குணங் 
களை அனுபவிக்கும் அநுபவத்திற்கு , மூன்று உலகங்களையும் அழித் 
தும் படைத்தும் செல்லுதலாகிற ஐஸ்வரிய இன்பம் ஒத்தது 
ஆகுமோ ? 

வி - கு : - மூ உலகின் வீடு பேறு , தனி மாப் புகழ் நுகர்ச்சிக்கு 
உறுமோ ! எனக் கூட்டுக . வீடு - அழித்தல் . பேறு - படைத்தல் . 
அட்ட அம்மான் என்க . உயிர் எல்லாம் தகர்த்து உண்டு உழலும் 
புள் என்க . 

ஈடு : -ஆறாம்பாட்டு . - மேலே கூறப்பட்ட செல்வம் முத 
லானவைகளும் , இறைவனாய் உலகத்தின் படைப்பு முதலான 
வற்றிற்கு எல்லாம் காரணமான சர்வேஸ்வரனாய் தனக்குமேல் 


1. திருவாய்மொழி பாடுகையாகிற இதுவும் பாகவத கைங்கரியங்களிலே 
ஒன்று ஆகையாலே , இவ்விஷயத்தை இப்பாசுரத்தில் அருளிச்செய்கிறார் என்ற 
படி . “ தொண்டர்க்கு ” என்பது , திருவாய் , 9. 4 : 9 . 

2 . " புட்பாகன் பெரிய தனிமாப் புகழ் நுகர்ச்சி மூ உலகின் வீடு பேறு 
உறுமோ ” என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . ஒரு 
பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் மேன்மை சொல்லவேண்டுகையாலே , மேல்பாசுரத் 


பத்தாந் திருவாய்மொழி 

- பா . 6 


267 


ஒன்று இல்லாத ஆனந்தத்தையுடையனாய் இருக்கும் இருப்பும் 
பாகவத பிரீதி ரூபமாகத் திருவாய்மொழி பாடி அநுபவிக்கும் 
இன்பத்தோடு ஒவ்வாது என்கிறார் . புட்பாகனுடைய பெரிய 
ஒப்பு இல்லாத விலக்ஷணமான புகழைத் திருவாய்மொழியாலே 
நுகருமதற்கு , விபுவான அவனுடைய ஆனந்தமும் போராது 
என்கிறார் . 

நுகர்ச்சி உறுமோ - திருவாய்மொழி முகத்தாலே பகவா 
னுடைய குணங்களை அநுபவிக்குமதனோடு ஒக்குமோ ? மூன்று 
உலகின் வீடு பேறு - தன் நினைவின் ஏகதேசத்தாலே உலகத் 
தைப் படைத்தல் அழித்தல்கள் ஆகும்படி இருக்கிற இறைமைத் 
தன்மைதான் அதனோடு ஒக்குமோ ? 1 அவனுக்கு அன்றோ 
இது ஐஸ்வர்யமாய்த் தோற்றுவது ; இவர்க்கு இது புருஷார்த் 
தமே ; 2 << உலகத்தைப் படைத்தல் முதலான தொழில்கள் 
நீங்கலாக ஏனையவற்றில் பரமாத்மாவோடு ஒத்தவன் ஆகிறான் 
முக்தன் " என்கிறபடியே , சொருபத்திற்குத் தக்கவை 
ஆனவை அன்றே புருஷார்த்தமாவது ? தன் கேழ் இல் புகர்ச் 
செம் முகத்த களிறு அட்ட - மிடுக்கிற்குத் தனக்கு ஒப்பு இன் 
றிக்கே இருப்பதாய் , புகரையும் , சீற்றத்தாலே சிவந்த முகத் 
தையுமுடைத்தான குவலயா பீடத்தை முடித்த பொன் ஆழிக் 
கை - அழகிய திரு ஆழிமோதிரத்தாலே அலங்காரத்தையுடைத் 
தான திருக்கையையுடையவன் . குவலயா பீடத்தின் கதுப்பிலே 
அடித்தபோது கையும் திருவாழி மோதிரமும் இருந்தபடி . என் 
அம்மான் - கையும் அறுகாழியுமான வடிவைக்காட்டி என்னை 


திலே “ முழுதும் ” என்றதனைக் கடாக்ஷித்து மேலே கூறப்பட்ட செல்வம் 
முதலானவைகளும் என்கிறார் . மூஉலகின் வீடு பேறு என்றதனைத் 
திருவுள்ளம் பற்றி இறைவனாய் என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . அந் 
வயம் கூறுமுகத்தால் மேலே கூறியதை விவரணம் செய்கிறார் புட்பாக 
னுடைய என்று தொடங்கி . 

1 . இறைமைத் தன்மைக் குரியதான உலகப்படைப்பு முதலான தொழில் 
களைச் செய்கின்ற முதன்மையை " அத்தோடு ஒக்குமோ ” என்னலாமோ ? 
என்ன , அவனுக்கு அன்றோ என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . 

2. இவருக்கு இது புருஷார்த்தமாம் என்கைக்குப் பிரமாணம் காட்டு 
கிறார் உலகத்தை என்று தொடங்கி , 

ஜகத்வ்யாபார வர்ஜம் ” 
என்பது , சாரீ - மீமா . 4. 4 : 17 . 

3 . “ பொன் ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் குவலயா 
பீடத்தின் என்று தொடங்கி . 

4. அறுகாழி - மெல்லிய மோதிரம் . 


268 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


எழுதிக்கொண்டவன் . உகவாதாரை மிடுக்காலே அழித்தான் , 
உகந்தாரை அழகாலே அழித்தான் . 

நிகர்ச் செம் பங்கி எரி விழிகள் நீண்ட அசுரர் உயிர் எல் 
லாம் தகர்த்து உண்டு உழலும் புட்பாகன் - சாதிக்குத் தக்க 
தான சிவந்த மயிரையுடையராய் , எரிபோலே விழியாநின் 
றுள்ள கண்களையுடையராய் , பெரிய வடிவையுடையரான 
அசுரர்களுடைய உயிரை எல்லாம் தகர்த்து உண்டு, இது 
தானே இயல்பாயிருக்கிற பெரிய திருவடியைக் கருத்து அறிந்து 
நடத்துகின்றவனுடைய . பெரிய தனி மாப் புகழ் - அளவிடற்கு 
அரியனவாய் உபமானம் இல்லாதனவாய் இருந்துள்ள கல் 
யாண குணங்களை - திருவாய்மொழி முகத்தாலே அநுபவிக்கும் 
அநுபவத்துக்கு ஒக்குமோ ? என்றது , திருவாய்மொழி நுக 
ஆனந்தத்துக்கு , ஏழ் உலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருக் 
கும் ஆனந்தமும் போராது என்கிறார் என்றபடி . ( 6 ) 

878 
தனி மாப் புகழே எஞ்ஞான்றும் 

நிற்கும்படியாத் தான் தோன்றி 
முனி மாப் பிரம முதல் வித்தாய் 

உலகம் மூன்றும் முளைப்பித்த 
தனிமாத் தெய்வத் தளிர் அடிக்கீழ்ப் 

புகுதல் 
அன்றி அவன் அடியார் 
நனி மாக் கலவி இன்பமே 

நாளும் வாய்க்க நங்கட்கே . 
பொ - ரை : - ஒப்பற்ற பெரிய புகழே எக்காலத்தும் நிற்கும்படி 
யாகத் தான் படைப்புக் கடவுளாகத் தோன்றி , படைப்பதற்காக 
நினைக்கின்ற பரப்பிரஹ்மமாகிற பரமகாரணமாய் எல்லா உலகங்களையும் 
உண்டாக்கின , ஒப்பற்ற பெரிய பரம்பொருளினுடைய தளிர்போன்ற 
மெல்லிய திருவடிகளின் கீழே புகுந்து அடிமை செய்தல் அன்று யாம் 
விரும்புவது ; அவன் அடியார்களுடைய சேர்க்கையாலாய இன்பமே 
யாம் விரும்புவது ; அதுவே எப்பொழுதும் எங்கட்கு வாய்க்க வேண் 
டும் . 


. 


1 . களிறு அட்ட பொன் ஆழிக் கை என் அம்மான் என்று கூட்டி , 
பாவம் அருளிச்செய்கிறார் உகவாதாரை என்று தொடங்கி 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 7 


269 


கு : - வாய்க்க வேண்டுவது , தெய்வத் தளிரடிக்கீழ்ப் புகுதல் 
அன்று ; அவன் அடியார் நனி மாக் கலவி இன்பமே ; அதுவே நங்கட்கு 
நாளும் வாய்க்க என்று கூட்டிப் பொருள் காண்க . நனிமா- மிகச் சிறந்த 

ஈடு: -ஏழாம்பாட்டு. தனியே அநுபவிக்கும் பகவானுடைய 
அனுபவம் எனக்கு வேண்டா; பாகவதர்களோடு கூடி அநுபவிக் 
கும் பகவானுடைய அநுபவமே காலம் என்னும் ஒரு பொருள் 
உள்ள வரையிலும் எனக்கு உண்டாக வேண்டும் என்கிறார் . 

தனி மாப் புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியா- ” உபமானம் 
இல்லாததாய் , சிலாக்கியமான புகழே காலம் என்னும் ஒரு 
பொருள் உள்ளவரையிலும் நிற்கும்படியாக . தான் - மகத் தத் 
துவத்துக்குக் காரணமான பிரகிருதியைச் சரீரமாகவுடைய 
தான் . அன்றிக்கே, விரும்புவார் இன்றிக்கே இருக்க , பூர்ண 
னாய் இருக்கிற தான் என்னுதல் . தோன்றி - தன் பேறாக 
4 4 நான் பல பொருளாக ஆவேன் என்று தோன்றி . முனி 
மாப் பிரம முதல் வித்தாய் - சங்கல்பிக்கிற பரப்பிரஹ்மமாகிற 
பரம காரணமாய் , அன்றிக்கே , முனி - துறந்தவன் என்று 
மாம் . அன்றிக்கே, வேறு தேசத்திற்குப் போன புத்திரனைத் 
தாய் நினைக்குமாறுபோலே " இவை என் பட்டன ! என்று 


3 


1. மேல் மூன்று பாசுரங்களாலே பகவானுடைய அநுபவத்தைச் 
சொல்லி , இப்பாசுரத்தில் அதுவேண்டா, பாகவதர்களுடைய சேர்க்கையே 
அமையும் என்று கூறுதல் முரண் அன்றோ ? என்கிற சங்கையை விஷய 
பேதத்தாலே நீக்கிக்கொண்டு " புகுதல் அன்றி நனி மாக் கலவி இன்பமே நாளும் 
வாய்க்க ? ” என்றதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2 . உபமானம் இல்லாததாய்ச் சிலாக்கியமான புகழ் என்றது , நாம 
ரூபங்கள் அழிந்து இருளாலே மூடப்பட்ட நிலையிலே இவற்றை உண்டாக்க 
நினைத்த மஹா குணத்தை . காலம் என்னும் ஒரு பொருள் உள்ள வரையிலும் 
நிற்கும்படியாக என்றது , இவ் உபகாரத்தின் வாசியை அறிந்தவர்கள் ,. 
" ஒருவன் செய்யும் உபகாரமே ! என்று 

என்று இதனையே எப்போதும் ஒக்க 
நினைக்கையை . 

3. பிரகிரு தியைச் சரீரமாகவுடைய தான் என்றது , சூக்ஷ்மசித்து 
அசித்துக்களோடு கூடின பிரஹ்மத்தை . 

4. நான் பல பொருளாக ஆவேன் என்று தோன்றி என்றது , 
வியஷ்டி சிருஷ்டி பிரதானம் ஆகையாலே , அதனை நினைத்து , அதற்குத் தகுதி 
யான சமஷ்டி சிருஷ்டியைச் செய்து என்றபடி . வியஷ்டி - வேறு வேறு 
சமஷ்டி - தொகுதி . 

5. " முனி ” என்பதற்கு , மூன்று வகையாகப் பொருள் அருளிச்செய் 
கிறார் . முதற்பொருள் , சங்கல்பத்தோடு கூடினவன் என்பது . இரண்டாவது 
பொருள் , துறந்தவன் என்பது . துறக்கையாவது , இந்த உலகத்தில் உள்ளார் 
காண களேபரங்களை இழந்த துக்கத்தாலே நித்திய சூரிகளை விடுதல் . மூன்றா 
வது பொருள் , வேறு தேசத்திற்கு என்று தொடங்கி அருளிச்செய்வது . 


270 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
திருவுள்ளத்திலே நினைத்து , 1 பரப்பிரஹ்மமான தானே 
மூன்றுவித காரணமுமாய் என்னுதல் . உலகம் மூன்றும் முளைப் 
பித்த காரியக் கூட்டம் அனைத்தையும் தன் பக்கலிலே அரும் 
பும்படி பண்ணினானாயிற்று . எல்லாப் பொருள்களும் தோன் 
றும்படியான சங்கல்பத்தின் காரியமான வியஷ்டி சிருஷ்டி 
இருந்தபடி . 


தனி மாத் தெய்வம் தளிர் அடிக்கீழ்ப் புகுதல் - ஒப்பு இல் 
லாத பரதேவதையினுடைய தளிர்போலே இருக்கிற திருவடி 
களின் கீழே புகுதல் ; * இதுகாணும் படைப்பிற்குப் பயன் . 
* சேதனன் ஆனால் உபகாரத்தைச் செய்பவன் திருவடிகளைப் 
பற்றுதல் அன்றோ செய்யத்தக்கது . அன்றி - அதனைவிட்டு. 
அவன் அடியார் நனி மாக் கலவி இன்பமே நாளும் வாய்க்க 
அந்த உபகாரத்திலே தோற்று எழுதிக் கொடுக்கும் ஸ்ரீவைஷ் 
ணவர்களோடு உண்டான , மிக்க சிறப்பினையுடையதாய் இருந் 
துள்ள கலவி இன்பமே நாள்தோறும் வாய்க்க . நங்கட்கே 
இதனை விரும்பி இதுவே பேறு என்றிருக்கிற நமக்கு . இது 
காலம் என்னும் ஒரு பொருள் உள்ளவரையிலும் கிட்ட 
வேணும் . 

( 7 ) 


<< தோன்ற 


1. பரப்பிரஹ்மமான தானே என்றதற்குக் கருத்து , தன் பெருமை 
பாராதே சிருஷ்டித்தான் என்பது . மூன்று வித காரணம் : முதற் காரணம் , 
துணைக் காரணம் , நிமித்த காரணம் . முதல் ” என்றதனால் நிமித்த காரண 
மும் , “ வித்து ” என்றதனால் முதல் காரணமும் பெறுதும் . இவ் இரண்டனைக் 
கூறியதனால் , துணைக் காரணத்தையும் உபலக்ஷணத்தாற் கொள்க . 

2 . முளைப்பித்த ” என்றதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ காரியக் 
கூட்டம் என்று தொடங்கி . 

என்றதனால் சமஷ்டி சிருஷ்டி 
யையும் , " முளைப்பித்த " என்றதனால் வியஷ்டி சிருஷ்டியையும் கூறியபடி . 

சுருதியிலும் “ பஹுஸ்யாம் ” என்றதனால் சமஷ்டி சிருஷ்டியையும் 
“ ப்ரஜாயேய ” என்றதனால் வியஷ்டி சிருஷ்டியையும் கூறி இருத்தலையும் 
காண்க . 

3. படைத்தலைக் கூறியபின் , திருவடிகளின் கீழே புகுதலைக் கூறு 
வதற்குக் கருத்து அருளிச்செய்கிறார் இது காணும் என்று தொடங்கி . 

4. அது எப்படி ? என்ன , சேதனன் ஆனால் என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 
5. அதனை விட்டு என் 

* , ஸ்ரீ வைஷ்ணவர்களோடே கூடி 
அநுபவியாத பகவத் அநுபவத்தை விட்டு என்றபடி ,. 

6. இன்பமே நாளும் வாய்க்க சங்கட்கே ” என்றதிலேஉள்ள ஏகாரத் 
திற்குப் பொருள் அருளிச்செய்கிறார் இது என்று தொடங்கி . 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 8 


271 


879 
நாளும் வாய்க்க நங்கட்கு 

நளிர் நீர்க் கடலைப் படைத்துத் தன் 
தாளும் தோளும் முடிகளும் 

சமன் இலாத பல பரப்பி 
நீளும் படர் பூங் கற்பகக் 

காவும் நிறைபல் நாயிற்றின் 
கோளு முடைய மணிமலைபோல் 

கிடந்தான் தமர்கள் கூட்டமே . 
பொ - ரை : - குளிர்ந்த தண்ணீரையுடைய கடலைப் படைத்து , 
ஒப்பு இல்லாத தன்னுடைய பல திருவடிகளையும் தோள்களையும் திரு 
முடிகளையும் பரப்பிக்கொண்டு , நீண்டு படர்ந்த பூக்களையும் கற்பகச் 
சோலையையும் நிறைந்த பல சூரியர்களின் ஒளியையுமுடைய மாணிக்க 
மலைபோன்று திருக்கண்வளர்கின்றவனுடைய அடியார்களின் சேர்க்கை 
நங்கட்கு எப்பொழுதும் வாய்க்க வேண்டும் . 

வி . கு : - படைத்துப் பரப்பிக் கிடந்தான் என்க . நீளும் படர் 
பூங் கற்பகக் கா , காள்களுக்கும் தோள்களுக்கும் உவமை . பல் நாயிற் 
றின் கோள் - திருமுடிக்கு உவமை . மணிமலை - திருமேனிக்கு உவமை . 
கூட்டம் - கூடுதல் ; சேர்தல் . கூட்டம் நங்கட்கு நாளும் வாய்க்க எனக் 
கூட்டுக . 

ஈடு : - எட்டாம்பாட்டு . பாகவதர்களுடைய கலவி இன்பம் 
வேண்டும் என்றார் மேல் ; அதுதான் வேண்டுமோ , அவர்கள் 
திரளைக் கண்களாலே காண அமையும் என்கிறார் இதில் . 

நாளும் வாய்க்கநங்கட்கு - இதுவே புருஷார்த்தம் என்று 
இருக்கிற நமக்கு , இது நாள்தோறும் வாய்க்கவேண்டும் . நளிர் 
நீர்க்கடலைப் படைத்து - குளிர்ச்சியை யே தன்மையாகவுடைய 
தண்ணீரையுடைய கடலை உண்டாக்கி . திருக்கண்வளர்கைக்கு 
ஒத்ததான தண்ணீர் என்கை . சமன் இலாத தாளும் தோளும் 
முடிகளும் - உபமானம் இல்லாதவையான திவ்விய அவயவங் 


1 . நாளும் வாய்க்க நங்கட்கே 13 என மீண்டும் இப் பாசுரத்தில் 
கூறியது , கூறியது கூறல் ஆகாமைக்குக் காரணத்தை அருளிச்செய்து , 

தமர்கள் கூட்டமே நாளும் வாய்க்க நங்கட்கு " என்றதனைக் கடாக்ஷித்து 
அவதாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. இது என்றது , ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரளிலே தாமும் ஒருவ 
ராகச் சேர்தலைக் குறித்தபடி : 


272 திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 
கள் . பல பரப்பி - அந்தக் கடலிலே பாழ்தீரும்படி வடிவாலே 
அலங்கரித்து . நீளும் படர் பூங் கற்பகக்காவும் - எல்லை இல்லாத 
இனிய பொருளான பூப்போலே இருக்கிற தாளும் , கற்பகக் 
காவைப் போலே இருக்கிற தோளும் . தாளும் தோளும் இருக் 
கிறபடி . நிறை " பல் நாயிற்றின் கோளும் - " முடிகள் ஆயிரத் 
தாய் " என்றதனைச் சொல்லுகிறது . அன்றிக்கே , ஆயிரங் 
கோடி சூரியர்களைத் திரட்டி முடியாக வகுத்தாற்போலே இருக் 
கிற முடி என்னுதல் . கோள் என்பது , கிரஹங்கள் ; அவை 
தாம் ஒளிப் பொருள்கள் ஆகையாலே ஒளியைக் காட்டுகிறது ; 
இலக்கணை . 

மணிமலைபோல் கிடந்தான் - ஓர் இரத்தினமலை சாய்ந்தாற் 
போலே ஆயிற்றுக் கண்வளர்ந்தருளுகிறபடி . தமர்கள் கூட் 
டமே நாளும் வாய்க்க - இப்படி வைத்த கண் வாங்க ஒண்ணாத 
படி கண்வளர்ந்தருளாநிற்குமவனை அன்று , நாளும் வாய்க்க 
என்கிறது , " கிடந்ததோர் கிடக்கை " என்று கிடை அழகிலே 
தோற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரளிலே நானும் ஒரு 
வனாய்ச் சேரவேண்டும் என்கிறார் என்னுதல் ; அன்றிக்கே ,, 
அத் திரளைக் கண்களாலே காண அமையும் என்கிறார் என்னு 
தல் . பசியர் " கல அரிசிச்சோறு உண்ணவேண்டும் ” என்னு 
மாறுபோலே , தம் காதல் எல்லாம் தோற்ற அருளிச்செய்கிறார் . 
பெரியோர்கள் கூடஇருக்கவேண்டும் என்றும் , ஈட்டம் 

நீளும்படர் ” என்ற சொற்களுக்குப் பயன் அருளிச்செய்கிறார் 
எல்லை இல்லாத என்று தொடங்கி . 

2. : பல் நாயிறு 7 ) என்றதனால் " முடிகள் ஆயிரத்தாய் ” என்றதனைச் 
சொல்லுகிறது என்கிறார் . ஒவ்வொரு திருமுடிக்கும் ஒவ்வொரு சூரியன் 
உவமை என்பது கருத்து ." முடிகள் ஆயிரத்தாய் " என்பது , திருவாய் . 8.1 : 10 . 

3. தமர்கள் கூட்டமே நாளும் வாய்க்க நங்கட்கு என்பதற்கு இரண்டு 
வகையாகப் பொருள் அருளிச்செய்கிறார் . முதற் பொருளில் நங்கட்கு 


என்பது , தனித் தன்மைப் பன்மை , இரண்டாவது பொருளில் நங் கட்கு 
என்பதற்கு , தம்முடைய கண்களுக்கு என்பது பொருள் . இவற்றையே , 
"இப்படி என்று தொடங்கியும் , அன்றிக்கே என்று தொடங்கியும் அருளிச் 
செய்கிறார் . கிடந்ததோர் என்பது திருமாலை . 23 . 

4. " தமர்கள் ” ) என்றால் போராதோ ? " கூட்டம் ” என்பான் என் ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் ‘ பசியர் என்று தொடங்கி . 

5. நங்கட்கு என்றதற்கு அருளிச்செய்த இருவகைப் பொருள் கட்கும் 
சேரத் தனித் தனியே இரண்டு பிரமாணங்கள் காட்டுகிறார் பெரியோர்கள் ? 
என்று தொடங்கியும் , ஈட்டம் என்று தொடங்கியும் . 

ஸத்பிரேவ ஸஹாஸீத ஸத்பி 3 குர்வீத ஸங்கமம் 

ஸத்பி : விவாதம் மைத்ரம்ச ந அஸத்பி . கிஞ்சித் ஆசரேத் ” 
என்பது , மார்க்கண்டேய புராணம் . 

" ஈட்டம் " என்பது, பெருமாள் திருமொழி . 2 : 1 , 


1 . 


2 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 8 , 9 

273 
கண்டிடக் கூடுமேல் ” என்றும் , சொல்லக் கடவதன்றோ . 
அவன் செய்த உபகாரத்துக்குத் தோற்றிருக்கும் ஸ்ரீவைஷ் 
ணவர்களோடே கூடி இருக்கவேண்டும் என்றார் மேல் ; கிடை 
அழகிலே தோற்றிருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் திரளைக் கண் 
களாலே காண அமையும் என்கிறார் இதில் . 

( 8 ) 


880 . 


தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி 2 
அமர்கொள் ஆழி சங்குவாள் வில் தண்டு ஆதி பல்படையன் 
குமரன் கோல ஐங்கணைவேள் தாதை கோதில் அடியார்தம் 
தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே . 

பொ - ரை : - அடியார்களுடைய கூட்டத்திற்கு வருகின்ற 
கொடிய வினைகளை எல்லாம் அழிக்கின்ற சதுமூர்த்தியும் , போரைச் 
செய்கின்ற சக்கரம் சங்கு வாள் வில் தண்டு முதலிய பலவகைப்பட்ட 
ஆயுதங்களைத் தரித்தவனும் , குமரனும் , அழகிய ஐந்து பாணங்களை 
யுடைய மன்மதனுக்குத் தந்தையுமான எம்பெருமானுக்கு அடிமைப் 
பட்ட குற்றம் இல்லாத அடியார்களுக்கு அடியார்கள் , அவர்களுக்கு 
அடியார்கள் , அவ் அடியார்கட்கு அடியார்கள் ஆகின்ற பேறே தமி 
யேற்கு வாய்க்க வேண்டும் . 

வி - கு : -சது மூர்த்தி வடிவங்களையுடையவன் ; சது 
என்பது , ஈண்டுப் பல என்னும் பொருளில் வந்தது . குமாரன் - இளை 
யோன் . ஐங்கணை - ஐந்து புஷ்ப பாணங்கள் ; அவை : தாமரைப்பூ , மாம்பூ , 
அசோகம்பூ , முல்லைப்பூ , நீலோற்பலம் என்பன . 

ஈடு : -ஒன்பதாம்பாட்டு . ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு சேர்ந் 
திருக்கும் சேர்க்கைதான் வேண்டுமோ ? அவர்களுடைய 
அடிமையிலே முடிந்த நிலமாக அமையும் என்கிறார் . 


- பல 


1. இப்பாசுரத்துக்கு அருளிச்செய்த அவதாரிகைக்குச் சோப் பொருளை 
முடித்து அருளிச்செய்கிறார் அவன் செய்த என்று தொடங்கி ,. 

2. சதிரிழர்த்தி ) என்பதும் பாடம் . 

3. ஈற்றடியைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச்செய்கிறார் . மேல் 
பாசுரத்தில் “ நங்கட்கு ” என்பதற்கு அருளிச்செய்த இருவகைப் பொருள்களில் 
முதற் பொருளைத் திருவுள்ளம்பற்றி இந்த அவதாரிகை அருளிச்செய்கிறார் , 

35 


274 


திருவாய்மொழி 

- எட்டாம் பத்து 


3 


தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் - ஸ்ரீவைஷ்ண 
வர்களுடைய திரளுக்கு வரும் வல்வினையை நாசம் செய்யும் .. 
அன்றிக்கே , தமர்களுடைய திரண்ட வல்வினையை நாசம் செய் 
யும் என்னுதல் . அன்றிக்கே , தமர்கள் , வல்வினையைக் கூட்ட, 
அந்த வல்வினைகளை நாசம் செய்யும் என்னுதல் ; என்றது , 
2 இவர்களுக்கு வல்வினையைக் கூட்டுகையே தன்மையானாற் 
போலே , அவனுக்கு அவ் வினைகளை நாசம் செய்தலே யாத் 
திரையாக இருக்கும்படியைத் தெரிவித்தவாறு. சது மூர்த்தி - 
விரோதிகளைப் போக்குகைக்குத் தக்கனவான பல வடிவுகளை 
யும் கொள்ளாநிற்கும் . என்றது , இவர்கள் கைங்கரியம் செய் 
வதற்குப் பல வடிவுகள் கொள்ளுமாறு போலே ஆயிற்று , 
அவன் காத்தல் நிமித்தம் பல வடிவுகள் கொள்ளுகிறபடி 
என்பதனைத் தெரிவித்தவாறு . 

அமர் கொள் ஆழி சங்கு வாள் வில் தண்டு ஆதி பல் படை 
யன் -விரோதிகளை அழிப்பதற்கு உறுப்பாகப் போரை நோக்கி 
யுள்ள திரு ஆழி தொடக்கமான திவ்விய ஆயுதங்களையுடைய 
வன் . குமரன் - எப்பொழுதும் இளையோனாய் இருப்பவன் . 
கோலம் ஐங்கணைவேள் தாதை -ஐந்து பாணங்களையுடையனான 
காமனுக்கும் தந்தையானவன் . என்றது , அழகுக்குத் 
தனக்கு மேல் இல்லை என்றிருக்கும் காமனுக்கும் அழகுக்குத் 
தோற்றுவாயாய் இருக்கும் என்றபடி . கோது இல் அடியார் 
தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க - அப் பருவத் 
துக்கும் அழகுக்கும் தோற்றிருக்கும் , வேறு பிரயோஜனம் 


1. தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் என்பதற்கு மூன்று 
வகையாகப் பொருள் அருளிச்செய்கிறார் . ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய 
என்று தொடங்கி . 

2. மூன்றாவது பொருளில் கூட்ட நாசம் செய்யும் ” என்ற பதச் 
சேர்த்திக்குக் கருத்து அருளிச்செய்கிறார் ‘ இவர்களுக்கு என்று தொடங்கி . 
இப் பொருளில் " கூட்ட என்பது எச்சம் . 

3. சது மூர்த்தி - சதுர்மூர்த்தி . என்றது , வாசுதேவ ஸங்கர்ஷண 
பிரத்யும்க அநிருத்தர்களாய் இருக்குமவன் . இவற்றைக் கூறியது , அவதாரங் 
களுக்கும் உபலக்ஷணம் . 

4. பருவத்தையும் அழகையும் சொல்லி , “ கோதில் அடியார் ” என்கை 
யாலே , பலித்த பொருளை அருளிச்செய்கிறார் அப்பருவத்துக்கும் என்று 
தொடங்கி . “ குமான் ” என்கையாலே , பருவம். “ வேள் தாதை ” என்றதனால் , 
அழகு . கோது - வேறு பயன்களை விரும்புகிற குற்றம் , 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 9 , 10 


275 


ஒன்றையும் கருதாதவரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய 
அடிமையில் முடிந்த நிலமாக வேண்டும் என்கிறார் . இந்த மிக 
உயர்ந்த புருஷார்த்தம் என்றும் ஒக்க வாய்க்க வேண்டும் என் 
பார் சதிரே வாய்க்க என்கிறார் . தமியேற்கே - 1 சென்ற 
காலத்திலும் ஸ்ரீ சத்ருக்நாழ்வானைத் தேடிப் பிடிக்க வேண்டு 
கையாலே இப்பொழுது நடக்கும் காலத்தில் தமக்கு உபமானம் 
இன்றிக்கே இருக்கை . கேசவன் தமர் " என்ற திருவாய் 
மொழிக்குப் பின்பு தனியார் அல்லாமையாலே , மேல் நங் 
கட்கு " என்றார் . இங்குத் தமியேற்கு ” என்கிறது , சம்சாரி 
களில் தமக்கு உபமானம் இல்லாமையாலே . 

(9 ) 
881 , 
வாய்க்க தமியேற்கு ஊழிதோறு 

ஊழி ஊழி மா காயாம் 
பூக்கொள்மேனி நான்குதோள் 

பொன் ஆழிக்கை என் அம்மான் 
நீக்கம் இல்லா அடியார்தம் 

அடியார் அடியார் அடியார் எம் 
கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் 

செல்லும் நல்ல கோட்பாடே . 
பொ - ரை : - பெருமை பொருந்திய காயாம்பூவைப் போன்ற 
திருமேனியையும் நான்கு திருத்தோள்களையும் அழகிய சக்கரத்தைத் 
தரித்த திருக்கையையுமுடைய என் அம்மானுக்கு , ஒழிவில் காலமெல் 
லாம் உடனாய் மன்னி அடிமை செய்கின்ற அடியார்களுக்கு அடியார் , 
அவர்களுக்கு அடியார் , அவர்களுக்கு அடியார் அவர்கள் , எங்களுக்குத் 
தலைவர் ஆவர் ; அந்த அடியார்கட்கே அடியவர்களாகச் செல்லுகின்ற 
நல்ல கொள்கையானது காலம் என்னும் ஒரு பொருள் உள்ளவரையி 
லும் தமியேற்கு வாய்க்க வேண்டும் . 

வி - கு : - நல்ல கோட்பாடு ஊழிதோறு ஊழி ஊழி தமியேற்கு 
வாய்க்க எனக் கூட்டுக . 


1. வேறு பிரயோஜனத்தை விரும்பாத அடியார்கள் இலரோ ? 
" தமியேற்கே ” என்பது என் ? என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் 
சென்ற காலத்திலும் என்று தொடங்கி . 

2. ஆயின் , மேல் நங்கட்கு ” என்றாரே ? அதனோடு முரண் ஆகாதோ ? 
என்ன , அதற்கு விடை அருளிச்செய்கிறார் கேசவன் தமர் என்று தொடங்கி , 


276 


திருவாய்மொழி -- எட்டாம் பத்து 


ஈடு : - பத்தாம் பாட்டு . இப்பேறு , எனக்கும் என் சுற்றத் 
தார்க்கும் என்றும் வாய்க்க வேண்டும் என்கிறார் . 

தமியேற்கு வாய்க்க - புருஷார்த்தத்தின் எல்லையிலே மூழ் 
குதலாலே உபமானம் இல்லாதவனான எனக்கு இப் பேறே 
வாய்க்க வேண்டும் . ஊழிதோறு ஊழி ஊழி - காலம் என்னும் 
ஒரு பொருள் உள்ளவரையிலும் இடைவிடாதே உயிர் உள்ள 
வரையிலும் இதுவே புருஷார்த்தம் என்கை . மா காயாம் பூக் 
கொள்மேனி நான்கு தோள் பொன் ஆழிக்கை என் அம்மான் - 
அழகிய காயாம்பூப்போலே இருக்கிற திருமேனியையும் , கல்பக 
தரு பணைத்தாற்போலே இருக்கிற திருத்தோள்களையும் , கல் 
பகம் பூத்தாற் போலே இருக்கிற திரு ஆழியையும் காட்டி 
என்னைத் தனக்கே அடிமை ஆக்கினவன் . நீக்கம் இல்லா 
அடியார் தம் அடியார் அடியார் எம் கோக்கள்- பிரியநினைக்கில் 
என்னை அடிமை கொள்ள வேண்டும் ” என்னவேண்டும்படி 
பிரியமாட்டாதவர்களில் எல்லை நிலமானவர்கள் என் சுவாமி 
கள் . 30 தமர்கள் தமர்கள் தமர்களாம் " 

தமர்களாம் என்று 

என்று முடித்த 
எல்லையை முதலாகத் தொடங்குகிறார் . 

44 சயமே அடிமை தலைநின்றார் " ஆகிறார் , ஸ்ரீ பரதாழ்வான் 
போல்வார் ; " கோதில் அடியார் ஆகிறார் . ஸ்ரீ சத்ருக்காழ் 

1 . " அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்பாடு தமியேற்கு 
ஊழிதோறு ஊழி வாய்க்க என்பதனைக் கடாக்ஷித்து அவதாரிகை அருளிச் 
கிறார் . இப்பேறு என்றது , “ நல்லகோட்பாடு ” என்றதனை . “ குடிகளாய் 
என்றதனால் என் சுற்றத்தார்க்கும் என்கிறார் . 
2 . 

நீக்கம் இல்லா ” என்றதற்கு , பாவம் அருளிச்செய்கிறார் பிரிய 
நினைக்கில் என்று தொடங்கி 

" குருஷ்வம் மாம் அநுசரம் வைதர்ம்யம் ந இஹ வித்யதே 

க்ருதார்த்த : அஹம் பவிஷ்யாமி தவ சார்த்த : ப்ரகல்பதே 13 
என்பது , ஸ்ரீராமா . அயோத் . 31 : 22 . 

3. மேல் பாசுரத்திலும் அடிமையின் முடிந்த நிலத்தை அருளிச்செய் 
தாரே ? அதற்கும் இதற்கும் வேற்றுமை என் ? என்ன , அதற்கு விடை 
அருளிச்செய்கிறார் தமர்கள் என்று தொடங்கி , 

4. இதுகாறும் அருளிச்செய்த மூன்று வித ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் 
எடுத்துக் காட்டுகிறார் சயமே என்று தொடங்கி , கைப்பட்ட இராச்சியத் 
தைப் பொகட்டவர் ஆகையாலே , ஸ்ரீ பரதாழ்வானைச் ‘ சயமே அடிமை தலை 
நின்றார் என்கிறார் . சயமே - ஸ்வயம் பிரயோஜனமாக . இராமபக் தியாகிற 
கோது இல்லாமையாலே , ஸ்ரீ சத்துருக்காழ்வானைக் ( கோதில் அடியார் என் 
கிறார் . கோதில் என்பதற்கு , வேறு பிரயோஜனங்களைக் கருதாதவர்கள் என்று 
பொருள் அருளிச்செய்தாரேயாகிலும் , இராமபக்தி இல்லாமையையும் அதற் 
குப் பொருளாகக் கொள்ளவேண்டும் ;இங்கே இராமபக் தியாகிய கோது என்றே 
பொருள் கூறவேண்டுகையாலே . “ குருஷ்வம் மாம் அநுசரம் ” என்கையாலே 
இளையபெருமாளை நீக்கம் இல்லா அடியார் என்கிறார் , 





பத்தாந் திருவாய்மொழி - பா . 10 , 11 
277 
வான் போல்வார் ; " நீக்கம் இல்லா அடியார் " ஆகிறார் , இளைய 
பெருமாள் போல்வார் . அவர்க்கே குடிகளாய்- இருகரையராய் 
இராதே , 24 வேண்டும் பலன்களைத் தருவதில் மிக உயர்ந்த 
ராமாநுஜு என்னும் இந்த நான்கு எழுத்துள்ள மந்திரமானது 
இல்லையாயின் , என்னைப்போன்ற உயிர்கள் எத்தகைய கொடிய 
நிலையை அடைவார்களோ அறியேன் ; ஆச்சரியம் ! ” என்று 
இருக்கை போலே காணும் அடுப்பது . அவர்க்கே குடிகளாய்ச் 
செல்லும் நல்ல கோட்பாடு - அவர்களுக்கே என் குடி முழுதும் 
அடிமைப்பட்டவர்களாய்ச் செல்லும் நல்ல கட்டளை . வாய்க்க 
தமியேற்கு . கோட்பாடு - கட்டளைப் பாடு . 

( 10 ) 
882 
நல்ல கோட்பாட்டு உலகங்கள் 

மூன்றினுள்ளும் தான் நிறைந்த 
அல்லிக் கமலக் கண்ணனை 

அம்தண் குருகூர்ச் சடகோபன் 
சொல்லப்பட்ட ஆயிரத்துள் 

இவையும் பத்தும் வல்லார்கள் 
நல்ல பதத்தால் மனைவாழ்வர் 

கொண்ட பெண்டிர் மக்களே . 
பொ - ரை : -பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தலே பேறு 
என்னும் நல்ல கொள்கையையுடைய உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் 
நிறைந்திருக்கின்ற , மலர்ந்த தாமரைமலர் போன்ற திருக்கண்களை 
யுடைய எம்பெருமானை , அழகிய குளிர்ந்த திருக்குருகூரில் அவதரித்த 
ஸ்ரீ சடகோபராலே அருளிச்செய்யப்பட்ட ஆயிரம் பாசுரங்களுள் 
இவை பத்துப் பாசுரங்களையும் வல்லவர்கள் , தாம் கொண்ட பெண்டி 
ரோடும் புதல்வர்களோடும் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்த 
லாகிய நல்ல தன்மையோடு இல்லறத்திலே வாழ்வார்கள் . 

1. " அவர்க்கே " என்ற ஏகாரத்தின் பொருள் , இருகரையராய் 
இராதே என்பது . இருகரையர் என்றது , எம்பெருமானையும் சாணமாகப் 
பற்றி , அவன் அடியார்களையும் சாணமாகப் பற்றுகின்றவர்களை . 

2. இருகரையராய் இல்லாமல் இருந்ததற்குப் பிரமாணம் காட்டுகிறார் 
வேண்டும் என்று தொடங்கி . 

" நசேத் ராமா நுஜேதி ஏஷா சதுரா சதுரக்ஷரீ 

காம் அவஸ்த்தாம் ப்ரபத்யந்தே ஜந்தவ : ஹந்த மாத்ருபா 
என்பது , கூரத்தாழ்வான் அருளிச்செய்தது . 


278 

திருவாய்மொழி - எட்டாம் பத்து 
ஈடு : - முடிவில் , இத் திருவாய்மொழி வல்லார் , இதிற் 
சொன்ன பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தலைப் பெற்று 
பெண்டு பிள்ளைகளோடு வாழப் பெறுவர் என்கிறார் . 

நல்ல கோட்பாட்டு உலகங்கள் - இவர் பாகவதர்களுக்கு 
அடிமைப்பட்டிருத்தலே மிக மேலான பேறு " என்று நெடுமாற் 
கடிமை என்னும் திருவாய்மொழி அருளிச்செய்த பின்பு 
காணும் உலகம் கட்டளைப்பட்டது . மூன்றினுள்ளும் தான் 
நிறைந்த - பரந்து இருக்கும் தன்மையும் தேவையாகை அ ன் 
றிக்கே புதுக்கணித்தது . அல்லிக் கமலக் கண்ணனை - " இவர் , 
தன்னைப்பற்றினாரைப் பற்றி விரும்ப விரும்ப , திருக்கண்களும் 
சிவந்து புதுக்கணித்தது . அம் தண் குருகூர் - ஊரும் காண்ப 
தற்கு இனியதாய்ச் சிரமத்தைப் போக்கக்கூடியதாயிற்று . சட 
கோபன் சொல்லப்பட்ட ஆயிரம் - வேதம்போலே தான் 
தோன்றி அன்றிக்கே இருக்கை , பேர்த்துவம்போலே வேதம் ; 
அவதாரம்போலே திருவாய்மொழி : இவையும் பத்தும் வல்லார் 
கள் - இப்பத்தைக் கற்கவல்லவர்கள் . நல்ல பதத்தால் - நல்ல பத 
மாகிறது , பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் அன்றோ, 
அதனை இத் திருவாய்மொழியிலே இவர் அறுதி இட்டபடி 
யாலே , அதனோடே கூட , மனைவாழ்வர் - இல்லற தர்மத்திலே 
வாழ்வார்கள் . 

கொண்ட பெண்டிர் மக்களே- தாங்கள் ஒன்றனை நினைக்க , 
தம் மனைவி மக்கள் முதலாயினோர் வேறு ஒன்றனை நினைக்கை 


1 . நல்ல பதத்தால் ” என்பது போன்றவைகளைக் கடாக்ஷித்து அவ 
தாரிகை அருளிச்செய்கிறார் . 

2. மேல் எல்லாம் அடியார்கட்கு அடிமைப்பட்டிருத்தலை அருளிச் 
செய்து , முடிவில் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் ” என்றதற்குக் கருத்து 
அருளிச்செய்கிறார் இவர் என்று தொடங்கி . உலகம் கட்டளைப்படுதலாவது , 
எல்லாரும் திருந்தி அவன் அடியார்கட்கு அடிமைப்பட்டவராதல் . 

3. பரந்து இருக்கும் தன்மையும் தேவை ஆகை அன்றிக்கே புதுக் 
கணித்தது என்றது , அவன் அடியார்கட்கு அடிமைப்பட்டிருத்தலாகிற ஞான 
முடையவர்களுடைய மனத்தில் இருக்கையாலே வியாப்தியும் தேவையாய் 
இராதே புதுக்கணித்தது என்றபடி . 

4. இவர் - ஆழ்வார் . 

5. வேதத்தைக் காட்டிலும் இதற்கு மேன்மை யாது ? என்ன , அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார் பரத்துவம் , என்று தொடங்கி , வேதத்தின் 
அவதாரம் திருவாய்மொழி என்பது கருத்து . 

6. கொண்ட தங்கள் நினைவையே கொண்ட , இக்கருத்தையே , தாங்கள் 
என்று தொடங்கி அருளிச்செய்கிறார் . 


பத்தாந் திருவாய்மொழி - பா . 11 


279 


அன்றிக்கே , குடும்பத்தோடே பாகவதர்களுக்கு உறுப்பாக 
வாழப்பெறுவர். திருவனந்தபுரத்துக்குச் சாத்தாகப் போகா 
நிற்கச்செய்தே , திருக்கோட்டியூரிலே செல்வ நம்பி திருமாளி 
கையிலே போய்ப் புக்கார்களாக , நம்பி தாம் வேற்றூரிற்குச் 
சென்றிருக்க , நங்கையார் , நூறு வித்துக்கோட்டை கிடக்க , 
அவற்றைக் குத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களை அமுது செய்யப் 
பண்ணிவிட , பிற்றைநாள் நம்பி வந்து அவை செய்தது 
என் ? " என்ன , “ பரமபதத்திலே விளைவதாக வித்தினேன் 
என்றாராம் . " தொண்டனூர் நம்பி , எச்சான் என்று மஹா 
புருஷர்கள் சிலர் உளர் அன்றோ, பாகவத சேஷத்வமே யாத் 
திரையாகப் போந்தவர்கள் ; அவர்கள் படியே ஆகப்பெறு 
வர்கள் . 

( 11 ) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
நெடுமால் அழகுதனில் நீள்குணத்தில் ஈடு 
படுமா நிலையுடைய பத்தர்க்கு - அடிமைதனில் 
எல்லை நிலம் தானாக எண்ணினான் மாறன் அது 
கொல்லை நில மான நிலை கொண்டு . 
எட்டாம்பத்து ஈட்டின் தமிழாக்கம் 

முற்றிற்று . 


( 
80 
) 


. 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 
வடக்குத் திருவீதிப்பிள்ளை மலரடி வாழ்க . 

நம்பிள்ளை நற்றாள் வாழ்க . 
மாறன் மலரடி வாழ்க . 


1. குடும்பத்தோடு பாகவதர்களுக்கு உறுப்பாக வாழ்ந்தவர்கள் உளரோ ? 
என்ன , திருவனந்தபுரத்துக்கு என்று தொடங்கி அதற்கு விடை அருளிச் 
செய்கிறார் . சாத்தாக - கூட்டமாக . நங்கையார்- செல்வநம்பியின் திருத்தேவிகள் . 

2. ஆழ்வாரைப் போன்று , பாகவத சேஷத்வ நிஷ்டர்களாய் வாழ்ந்து 
போனவர்கள் உளரோ ? என்ன, தொண்டனூர் நம்பி என்று தொடங்கி 
அதற்கு விடை அருளிச்செய்கிறார் . 


ஸ்ரீ 
ஸ்ரீமதே ராமா நுஜாய நமக 
மாமன் மலாடி வாழ்க , 


. 


பிற்சேர்க்கை ! 


--- ( 0 ) 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


செய்யுள் பக்கம் - செய்யுள் 

பக்கம் 
அங்குமிங்கும் 

74 எங்கு வந்துறுகோ 27 
அடியேன் உள்ளான் 198 | எங்கே காண்கேன் 152 
அதுவே வீடு 215 எடுத்த பேராளன் 

16 
அமர்ந்த நாதனை 123 எய்த்தார் எய்த்தார் 

16 
அருள்தான் இனி 177 | எல்லியும் காலையும் 

156 
அல்லதோர் அரணும் 112 | எனக்கு நல்லரணை 114 
அறியேன் மற்றருள் 185 என்றே என்னை 

91 
அற்புதன் நாராயணன் 167 என்னமர் பெருமான் 108 
அன்றி மற்றோர் 

246 | என்னுடை நன்னுதல் 68 
அன்னைமீர் இதற்கு 231 ஒக்கும் அம்மான் உருவம் 145 
ஆருயிரேயோ 24 ஒருவர் இருவர் 

159 
ஆழிவலவனை 57 | கண்கள் சிவந்து 

194 
ஆளுமாளார் 79- கருமாணிக்கம் 

228 
இங்கே திரிந்தேற்கு 261 கலக்கம் இல்லா 

95 
இடையில்லை யான் 

64 காணவாராய் 

133 
இதுவோ பொருத்தம் 148 

காணுமாறருளாய் 
இருத்தும் வியந்து 173 | காண்கொடுப்பான் 

65 
இருந்தான் கண்டு 

காலம் இளைக்கில் 

52 
கொண்டு 175 | கூடச்சென்றேன் 

55 
இறந்ததும் நீயே 29 கூடிற்றாகில் 

220 
உணர்வில் உம்பர் 202 கூத்த அம்மான் 

163 
உமர் உகந்து 21 | கொடியார் மாடம் 

85 
உரையா வெந்நோய் 96 | கொண்டல் வண்ணா 

141 
உளரும் இல்லை அல்லராய் 221 கொண்மின் இடர்கெட் 164 
உறுமோ பாவியேனுக்கு 258 கோயில் கொண்டான் 162 
ஊர்வளங்கிளர் 235 | சரணமாகிய 

77 
எங்கள் செல் சார்வு 105 | சுடர்ப் பாம்பணை 190 


11 


செய்யுள் முதற் குறிப்பு அகராதி 


281 


செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
செவ்வாயுந்தி 

184 ) படைப்பொடு கெடுப்பு 120 
சொல்லமாட்டேன் 139 பணியா அமரர் 

87 
சோலைத் திருக்கடித் 

பரவாள் இவள் 

244 
தானம் 168 பாதம் அடைவதன் 

70. 
ஞாலம் போனகம் 82 பிறந்த மாயா ! 

150 
தமர்கள் கூட்டம் 273 பிறிதில்லை எனக்கு 

110 
தனிமாப் புகழே 268 புகழும் இவள் 

233 
தாயப்பதிகள் 

• 166 புனை இழைகள் அணிவும் 237 
தாள்களை எனக்கே 37 பெரிய அப்பனை 

40 
தான நகர்கள் 

165 பொருள் மற்று எனக்கும் 182 
திகழ என் சிந்தையுள் 118 மடவரல் அன்னைமீர் 1 242 
திகழும் தன் திருவருள் 181 மணந்த பேராயா ! 

32 
திருக்கடித் தானமும் 158 மாயக் கூத்தா ! 

130 
திருச்செங்குன்றூரில் 117 | மாயப்பிரான் 

160 
திருமால் நான்முகன் 93 மாய மயக்கு 

179 
திருவருள் மூழ்கி 238 மாலரி கேசவன் 

6L 
தூநீர் முகில்போல் 137 ) முடிசேர் சென்னி 135 
தெருளும் மருளும் 

223 மெல்லிலைச் செல்வம் 240 
தேவிமார் ஆவார் 4 | யானும் தானாய் 

205 
தேனை நன்பாலை 126 யானும் நீதானே 

35 
தொல்லையஞ்சோதி 59 வந்து தோன்றாய் 

143 
நங்கள் வரிவளை 

45 வயிற்றில் கொண்டு 187 
நல்ல கோட்பாட்டு 277 வருவார் செல்வார் 

89 
நன்றாய் ஞானம் 212 வழிபட்டோட 

264 
நாளும் வாய்க்க 271 வாய்க்க தமியேற்கு 

275 
நின்ற ஒன்றை 209 வார்கடா அருவி 

101 
நுகர்ச்சியுறுமோ 266 வியன் மூஉலகும் 

256 
நெடுமாற்கடிமை 252 வேண்டிச் சென்று 

49 
நேர்பட்ட நிறை 247 வைத்தேன் மதியால் 189 


செய்யுள் அகராதி முற்றிற்று . 


ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே அரண் . 


36 


ஸ்ரீ 
பிற்சேர்க்கை II 

- :( 0 ) ; 


வியாக்கியானத்தில் வந்துள்ள 

ஐதிஹ்யங்கள் 


திருக்கோட்டியூர் நம்பியின் ஸ்ரீபாதத்திலே ஆறு மாதங் 
கள் ஆழ்வான் சேவித்து நின்று மீளப்புக்கவாறே , ஆழ்வான் ! 
ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்றபடி கண்டாயே ? 
என்ன , கிருதார்த்தன் ஆனேன் " என்று போந்தாராம் . 
பக் . 199 . 


அம்முணி ஆழ்வான் போசலராச்சியத்தினின்றும் வந்த 
நாளிலே, பட்டர் கண்டருளி, “ நீ ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குப் 
போர் அடிமை செய்து போந்தாய் என்று கேட்டோம் ; உன் 
தன்மைக்குச் சேர நெடுமாற்கு அடிமை என்னும் திருவாய் 
மொழியைக் கேள் என்று அருளிச்செய்தாராம் . பக் . 251 . 


" சிறுமை பெருமையாகிற தர்மத்வயத்துக்கு ஏகதர்மியில் 
ஸமாவேசம் கூடினபடி எங்ஙனே ? " என்று பட்டர் பால்யத் 
திலே ஆழ்வானைக் கேட்க , “ நம்மோடு ஒக்க அந்த பாநாதிகள் 
தா ரகம் என்னலாய் , பகவத்விஷயத்தில் 

அவகாஹநம் 
பார்த்தால் நித்திய சூரிகளோடு ஒப்பர்கள் என்னலாயிருக் 
கிற ஆண்டான் , அருளாளப்பெருமாள் , ஸ்ரீகோவிந்தப் 
பெருமாள் இவர்கள் காண் , சிறு மா மனிசர்கள் ஆகிறார்கள் 
என்று பணித்தார் . பக் . 260 . 


திருவனந்தபுரத்துக்குச் சாத்தாகப் போகாநிற்கச் 
செய்தே , திருக்கோட்டியூரிலே செல்வ நம்பியின் திருமாளிகை 
யிலே போய்ப் புக்கார்களாக , நம்பி தாம் அஸந்நிஹிதராய் 
இருக்க , நங்கையார் , நூறுவித்துக்கோட்டை கிடக்க , அவற் 
றைக் குத்தி ஸ்ரீவைஷ்ணவர்களை அமுது செய்யப் பண்ணிவிட , 
பிற்றைநாள் நம்பி வந்து " அவை செய்தது என் ? " என்ன , 
பரமபதத்திலே விளைவதாக வித்தினேன் " என்றாளாம் . 
பக் . 279. 


ஸ்ரீம் 


பிற்சேர்க்கை 111 


- : 0 : 


பெரியோர்கள் உரைத்த உரைநயங்கள் 

வந்துள்ள இடங்கள் 


1. ஸ்ரீ ஆளவந்தார் : -- பக் . 4 , 154, 169 . 
2. திருமாலையாண்டான் : -பக் . 178, 210 , 219. 
3. எம்பெருமானார் : -- பக் . 179 , 231 . 
4. திருக்குருகைப்பிரான் பிள்ளான் : - பக் . 29 , 134 , 174 . 
5. ஆழ்வான் : -- பக் . 221 , 226 . 
6. எம்பார் : -- பக் . 210 . 
7. பட்டர் : - பக் . 140, 188 , 245 . 
8. நஞ்சீயர் : -- பக் . 78 . 
9. அம்மங்கி அம்மாள் : -பக் . 97 , 104, 140 , 188 . 
10. பிறர் : -- பக் . 50 , 74 , 194 . 


பிற்சேர்க்கை IV 

- ( 0 ) 
வியாக்கியானத்தில் வந்துள்ள உவமைகள் 


குழந்தை நலிந்தது என்னாத் தாய் சீறாள் , அது போன்று . 
பக் . 5 . 

வழிபறிப்பார்க்கும் தறையிலே கால்பாவி நின்று 
கொள்ள வேண்டுமே , அது போன்று . பக் . 6 . 

மின்னி முழங்கி வில்லிட்டு மழை பெய்யும் மேகத்தின் ஒலி 
போலே . பக் . 8 . 

விடாயர் முகத்தே குளிர்நீர் வெள்ளத்தை வெட்டி 
விட்டாற் போலே . பக் . 10 . 

மழைத்தாரையால் அல்லது தரியாத சாதகம் போலே . 
பக் . 12 . 

நிரம்பின ஏரிகள் உடைந்து பெருக்கு எடுத்து ஓடுமாறு 
போலே . பக் . 12 . 

நிதி எடுத்துக் கொண்டாற் போலே . பக் . 17 . 
ஒரு கம்பத்தோடே சேர்ந்த களியானை போலே . பக் . 18 . 
படை ஆண்டான் என்னுமாறு போலே . பக் . 19 . 
காட்டுத்தீக் கிளர்ந்தாற் போலே . பக் . 23 : 

மேருவின் சிகரத்திலே நிற்கிறான் ஒருவனை , ஒரு முடவன் 
சென்று கிட்ட முடியாதது போன்று . பக் . 27 . 

சம்சாரியை ..அவன் - ஆனந்திப்பிக்குமாறு போலே . 
பக் . 32 . 

அம்புபட்ட புண் மருந்திட்டு ஆற்றலாம் , அது போன்று . 
பக் . 34 . 

ஒருவனுக்கு ஒருவன் கன்னியை அணைத்துக் கொடுக்கு 
மாறு போலே . பக் . 38 , 

நிதி எடுத்தவன் இன்னது கண்டேன் , இன்னது கண் 
டேன் என்னுமாறு போலே . பக் . 42 . 

பெருமாள் தளருவர் என்று தம்முடைய தளர்த்தி தோற் 
ராதபடி இளையபெருமாள் தரித்திருந்தாற்போலே . பக் . 47 . 


வியாக்கியானத்தில் வந்துள்ள உவமைகள் 


285 


நல்லநிலம் மணலீடாய்ப் போமாறு போலே . பக் . 48 . 

ஒருவலம்புரி கிடந்த இடத்தே ஆயிரம் சங்குகள் சேர்வது 
போன்று . பக் . 52 . 

சித்திரம் உயிர்பெற எழுதினாற்போலே . பக் . 67 . 
கல்பகதரு பணைத்தாற்போலே. பக் . 67 , 136 . 
ஒருமலை நடந்து வருமாறு போலே . பக் . 70 . 
கருமுகைமாலை போலே . பக் . 76 . 
வயிறு ஆர உண்ண என்பாரைப் போலே . பக் . 81 . 
கம்ச பயத்தாலே ஒளித்து வளர்ந்தாற்போலே . பக் . 85 . 

சிரமமுடையார்க்கு உறங்க உறங்க முகம் தெளிந்து வரு 
மாறு போலே . பக் . 86 . 

பசளைக்கலம் போலே உடைத்தான் . பக் . 104 . 
புலி நின்ற தூறு போலே . பக் . 104 . 
நித்தியசூரிகளை அடிமை கொண்டாற் போலே . பக் . 106 . 

குழந்தைக்கு மிக அண்மையில் வசிக்கும் தாயைப் போலே . 
பக் . 108 . 

பெருவிலையனான இரத்தினம் போலே . பக் . 111 . 

எம்பெருமானாரைப் போலே ஆயிற்று அவ்ஊரில் பிராஹ் 
மணர்களும் . பக் . 113. -- 

அஞ்சின தேசத்திலே அச்சம் நீங்கினாற்போலே . பக் . 116 . 
ஓர் அரணுக்குள்ளே இருக்கிறாப் போலே . பக் . 119 . 

இந்திரன் முதலாயினார்கட்கு உண்டான ஏற்றம் போலே . 
பக் . 121 . 

இரவலர் தந்தாமுக்கு நல்லர் ஆமாறு போலே . பக் . 124 , 
சேஷியாந்தன்மைக்கு அவன் தக்கிருக்குமாறு போலே . 


பக் . 125 . 


அராஜகமானால் அரசபுத்திரன் தலையிலே முடியை 
வைத்து விலங்கு வெட்டிவிடுமாறு போலே . பக் . 127 . 

காட்டுத்தீ கதுவினாரைப் போலே . பக் . 129 . 
வல்லார் ஆடினாற்போலே. பக் . 131 , 

. , 


286 


திருவாய்மொழி - எட்டாம் பத்து 


ஸ்ரீவாமனனாய் வந்து அவதரித்தது இந்திரனுக்கு ஆனாற் 
போலே . பக் . 131 . 

பல்லிலே பட்டுத் தெறித்தாற்போலே . பக் : 131 . 
ஒருகால் நாக்கு நனைக்க என்பாரைப் போலே . பக் . 132 . 
நாட்பூ என்னுமாறு போலே . பக் . 135 . 
தெளிந்த நீரைப் பருகின காளமேகம் போலே . பக் . 136 . 

கண்டபோதே விடாய் கெடும்படியான கார்காலத்திலே 
தோன்றுகிற மேகம்போலே . பக் . 137 . 

கண்டபோதே நுகரலாம் கனிபோலே . பக் . 138 . 

வள்ளல் தன்மையுடையதாய்க் கறுத்து நெய்த்து இருப் 
பது ஒருமுகில் படிந்தாற்போலே . பக் . 138 . 

இளஞ் சூரியர்கள் இருவரைப் போலே . பக் . 140 . 

நீல நிறத்தையுடைய ஒரு சூரியன் அளவு இறந்த கிர 
ணங்களைப் பரப்பிக்கொண்டு மலர்ந்தாற் போலே. பக். 145 . 

பாலினுள்ளே நெய் உண்டாய் இருக்கக் காண அரிதா 
னாற் போலே . பக் . 151 . 

மனைவியோடே வெறுப்பு உண்டானால் அவள்பக்கல் 
முகம் பெறுகைக்காகக் குழந்தைகளைக் கொண்டாடுவாரைப் 
போலே . பக் . 154 . 

ஸ்ரீபரத்துவாசர் ஆஸ்ரமத்தில் தங்கி இருந்தாற் போலே . 
பக் . 156 . 

அஸ்தினபுரத்திற்கு எழுந்தருளினாற்போலே . பக் . 156 . 

செருப்புவைத்துத் திருவடி தொழுவாரைப் போலே . 
பக் 162 . 

ஸ்ரீவால்மீகி முனிவராலே சொல்லப்பட்ட ஸ்ரீராகவனுடைய 
சரிதத்தை என்னுமாறு போலே . பக் . 169 , 

ஸ்ரீ விபீஷணாழ்வான் கூடவந்த நால்வரோடும் திருவடி 
களிலே விழுந்து தறைப்பட்டாற்போலே . பக் . 172 . 

ஸ்ரீஜனகராஜன் திருமகள் தெளிந்து உவகையள் 
ஆனாற் போலே . பக் . 172 . 

பெரிய நோய்க்குத் தப்பின புத்திரனைத் தாய்தந்தையர் 
கள் பார்த்துக்கொண்டிருக்குமாறு போலே , பக் . 175 , 


MADRAS 


COINSAARA PUBLIC LUR 
, 
வியாக்கியானத்தில் வந்துள்ள உவமைகள் 287 
வறிஞன் செல்வப்பேறு உண்டானால் பார்த்துக்கொண் 
டிருக்குமாறு போலே . பக் . 176 . 

அரசர்கள் பகைவர்களை ஆசன பலத்தாலே வெல்லு 
மாறு போலே . பக் . 176 . 

தாயானவள் குழந்தையை வயிற்றிலே வைத்து நோக்கு 
மாறு போலே . பக் . 188 . 

கௌத்துவத்தைப் போன்றும் பிராட்டிமாரைப் போன் 
றும் . பக் . 193 . 

நூபுரம் முதலியவைகளைப் போன்று . பக் . 193 . 
நீறு மூடிய நெருப்புப் போலே . பக் . 206 . 

இவனுக்கு அவன் இனியனாக இருக்குமாறு போலே . 
பக் . 206 . 

தடாகம் காடுபடத் தாமரை பூத்தாற் போலே . பக் . 229 . 
கடல் கிளர்ந்தாற் போலே . பக் . 236 . 
நீர் பாய்ந்த வயல்போலே . பக் . 237 . 

ஒருபூவே தடாகத்தைக் கண்செறி இட்டாற்போலே . 
பக் . 238 . 

சில ஏரிகள் வற்றிப் பாழாய்க் கிடக்க , நினைவு இன்றிக்கே 
மழைபெய்ய நிறைந்து நிற்குமாறு போலே . பக். 259 . 

வேறு தேசத்துக்குப் போன புத்திரனைத் தாய் நினைக்கு 
மாறு போலே . பக் . 269 . 

பசியர் கல அரிசிச்சோறு உண்ணவேண்டும் என்னு 
மாறு போலே . பக் . 272 . 

பரத்துவம் போலே வேதம் , அவதாரம் போலே திருவாய் 
மொழி . பக் . 278 . 

பிற்சேர்க்கை முற்றிற்று , 
மாறன் மலரடி வாழ்க . 


7- JAN 1558 


